ஸ்ரீமதே ராமாநுஜாய நம: 


அருளிச்செயல்‌ அநுபவம்‌ 


பதிப்பர்சிரீயா 
மீ. உ. வே. வேளுக்குடி 
K. வரதாசாரியார்‌ 


196௦ 
கய ஆவணித்‌ திருமூலம்‌ 


பிரதிகள்‌ 1000 


உரிமை பதிவு செய்யப்பட்டது 


புத்தகம்‌ இடைக்குமிடம்‌ : 


ஸ்ரீ 6. வரதாசாரியார்‌ 

15, தம்புசெட்டித்‌ தெரு, 
சென்னை-1, 
தொலைபேசி : 512668 


அச்சிட்டோர்‌ : 


இளங்கோ அச்சுக்கூடம்‌, 
166, R. H. ரோடு, 
மயிலாப்பூர்‌, | 
சென்னை-600 004. 
தொலைபேசி : ரசம்‌. 


ஸ்ரீ: 
ஸ்ரீமதே ராமாநுஜாய நம: 


ஸ்ரீ. உ.வே. திருநாராயணபுரம்‌ பிளளை லோகாசார்யர்‌ 
அனந்தாணபிள்ளை-சதாபிஷேகம்‌ கோவிந்த ஈரஸிம்ஹா 
சார்யர்‌ ஸ்வாமி. ஸ்ரீரங்கம்‌. 


மதிப்புரை 


நம்‌ ஸ்ரீவைஷ்ணவ ஸித்தாந்தத்துக்கு, பூர்வபாகமென்றும்‌, 
உத்தர பாகமென்றும்‌ வகுப்புண்டிருக்கிற ஸம்ஸ்க்ருத வேதமும்‌, 
த்ராவிடவேதமெனப்படும்‌ ஆழ்வார்கள்‌ பதின்மர்கள்‌ அருளிச்செய்த 
நாலாயிர திவ்ய ப்ரபந்தங்களும்‌ இரண்டு கண்கள்‌ போன்றன. 


இவையிரண்டுகளிலும்‌ திராவிட வேதமான நாலாயிர திவ்ய 
ப்ரபந்தங்களை வலது கண்ணாகக்‌ கூறலாம்‌. 


ஸம்ஸ்க்ருத வேதமானது உலகிலுலிளவரீகளின்‌ இச்சைக்குசி 
சேர பற்பல பலன்களையும்‌ அவைகளுக்கு உபாயங்களையும்‌ கூற 
வேண்டிய நிர்பந்தம்‌ கொண்டதாகையாலே, பலங்களிலோ, உபா 
யங்களிலோ அத்தால்‌, ஒருவன்‌ தெளிவைப்‌ பெற முடிவதில்லை 


அங்ஙனன்றிக்கே தமிழ்‌ வேதமாகிற நாலாயிர திவ்யப்ரபந்தங்‌ 
கள்‌,ஸ்ரீய.பதியான எம்பெருமானும்‌ அவனடியார்களும்‌ ஆசார்யனும்‌ 
ஆகிற இம்மூவரும்‌ உகக்கும்படியான கைங்கர்யமே பயன்‌ என்றும்‌ 
அதற்கு உபாயமும்‌ அந்த எம்பெருமானே என்றும்‌ அப்பயனை அவ 
வுபாயத்தைக்‌ கொண்டு பெறுபவனாகிற ஆத்மா தன்னை எம்பெருமா 
னுக்கும்‌ அடியார்களுக்கும்‌ ஆசார்யனுக்குமே மிகவும்‌ அடிமைப்பட்‌ 
டவன்‌ நான்‌ என்கிற அறிவுடையவன்‌ என்றும்‌ இவ்வர்த்தங்களை 
தெள்ளத்தெளிவாக ஸம்ஸ்க்ருத வேதம்‌ கற்க தகுதியற்றவர்களும்‌ 
அறியும்படியாக காட்டித்‌ தருமவையாம்‌. 


இவ்விதச்சிறபபையுடைய இந்நாலாயிர திவ்ய ப்ரபந்தங்களை 
நமக்கு உபகரித்த ஆழ்வார்கள்‌ பதின்‌ மரானாலும்‌ எல்லோருமே எம்‌ 
பெருமானடியாகப பெறப்பெற்ற திவ்ய ஜ்ஞானமுடையராகை 
யாலே ஒருவர்‌ பேசினபடியே மற்றவர்களும்‌ பேசிப்போருகிறார்கள்‌ 
என்பதனை ஒத்திடடுககாட்ட “*அருளிச்செயல்‌ அநுபவம்‌” எனகிற 
திவ்யக்ரந்தம்‌ ஸ்ரீ மத்வேத மார்க்க ப்ரதிஷ்டாபநாசார்யராய்‌ உபய 
வேதாந்த ப்ரவர்த்தகாசாரியராய்‌ மஹாவித்வானாய எழுந்தருளி 
யிருக்கும்‌ **வாகம்ருதவாஷி” K.வரதாசாரியர்‌ ஸவாமியால்‌ தமக்கே 
உரிததான முறையில 6 தாகுக்கப்பட்டிருக்கி றது, 


நாலாயிர திவ்ய ப்ரபந்த வ்யாக்யாநங்களை ஆழ்ந்தநுபவிக்கப்‌ 
பண்ணும்‌ திறமையுடையாரும்‌, ஒரு ஆழ்வாரைப்போல்‌ மற்றவர்‌ 
களும்‌ உரைத்ததுண்டென்பதை எடுத்துக்காட்ட ச்ரமப்பட வேண்‌ 
டாதபடி இவ்வருளிச்செயல்‌ அநுபவம்‌ என்கிற க்ரந்தத்தில்‌ இங்கும்‌ 
அங்கும்‌ என ஆழ்வார்களின்‌ திவ்ய ஸூக்திகளின்‌ சொற்கள்‌ அவை 
களுக்கான பூர்வாசார்ய வ்யாக்யாநங்களுடன்‌ தொகுக்கப்பட்‌ 
டுள்ளன. 

இவ்வருளிச்செயல்‌ அநுபவ க்ரந்தத்தை அநுபவிக்க வல்லவர்‌ 
கள்‌ “அருளிச்செயல்‌ அநுபவம்‌?” என்கிற தலைப்பிலோ, அல்லது 
“இரண்டாழ்வார்களின்‌ அநுபவம்‌” என்னும்‌ தலைப்பிலோ அங்கு 
மிங்கும்‌ நாலைந்து விஷயங்களைக்‌ கொண்டு உபந்யஸித்தால்‌ உபந்‌ 
யாஸமும்‌ களைகட்டும்‌, சாஸ்த்ரார்த்தங்களும்‌ சொல்லிற்றாகத்‌ 
தேறும்‌. 

ஆகவே நாளுக்கு நாள்‌ இத்தகைய விஷயங்களில்‌ புத்திபலம்‌ 
குறைந்து வரும்‌ இக்காலத்துக்கு இத்தகைய உபகாரம்‌ சாலச்சிறந் 
ததாம்‌. 

அனைவரும்‌ இந்த க்ரந்தத்தைப்‌ பெற்று அநுபவித்துப்‌ பயன 
டைய வேணும்‌. இப்படி ஓர்‌ சிறந்த உபகாரம்‌ செய்த ருளின 
நம்‌ ஸ்வாமி திறத்து க்ருதஜ்ஞதையைத்‌ தெரிவித்து நிற்கிறேன்‌. 


மதுரகவிதாஸன்‌ 


தி. அ. ச. கோவிந்த ௩ரஸிம்ஹதாஸன்‌ 


ஸ்ரீ 
ஸ்ரீமதே ராமாநுஜாய நம. 


மதிப்புரை 


ஸ்ரீ. ௨. வே. திவயப்ரபந்தரத்நநிதி,வித்யாவிசாரத, திருமால்‌ 
நெறிநூல்‌ காவலர்‌ 
புத்தூர்‌ 5. கிருஷ்ணஸ்வாமி அய்யங்கார்‌ ஸ்வாமி M.ஃ 8 1. 
Advocate 
(Sudarsanar) 
ப்ர வைஷ்ணவ ஸாதர்சநம்‌ பத்ராதிபர்‌ 
பாரதீய பூர்வசிகா ஹீவைஷ்ணவ ஸபை தலைவர்‌ 
ஸ்ரீ ரங்கம்‌ உபயவேதாந்த ப்ரசார ஸபை தலைவர்‌ 
ஸ்ரீராமாநுஜ மிஷன்‌ உபதலைவா 
ஸ்ரீரங்கம்‌ ஸ்ரீபாஷ்ய பகவத்‌ விஷய ஆசார்யபீடம உபதலைவர்‌ 
கோயில்‌ தென்னாசார்ய ஸம்ப்ரதாய ஸமரக்ஷ்ணஸபை உபதலைவர்‌ 


““அருளிச்செயல் அனுபவம்‌?” மதிப்புரை 


நம்முடைய ஆழ்வாாகளைபபற்றி ** பேசிற்றே பேசும்‌ ஏக 
கண்டர்‌?” என்று பூர்வாசாயர்கள்‌ அருளிச்செயவதுண்டு. 
“யபேசிற்றே பேசலலலால பெருமையொனறுணரலாகாது”” (திரு 
மாலை22) எனறு தொணடரடிபபொடியாழ்வாரும “பகவத்‌ விஷயத்‌ 
தில்‌, வேதங்களும்‌ வைதிகாகளும்‌ பேசினதையே திருபபிப்‌ பேசுவது 
தங்களுடைய க்ருதயம”்‌ என்று காட்டினார்‌ இக்காரணத்தாலேயே 
ஆழவாாகளுடைய அருளிசசெயலகளில பற்பல இடங்களில சொல 
தொடர்‌ ஒறறுமையும பொருள்‌ ஒற்றுமையும்‌ காணபபடுகின றன 
நம்முடைய பூாவாசாரயர்கள்‌ திவய பரபந்த வயாகயானங்களில 
ஒரு பிரபந்தத்துக்கு உரையிடும்‌ போது மற்ற ஆழ்வார்களின சொற்‌ 
றொடாகளைப்‌ பல இடங்களில மேறகோளாக எடுத்துக காடடுவதும 
இதையே வலியுறுத்துகிறது 


இபபடி சொல ஒறறுமையும்‌ பொருள்‌ ஒற்றுமையும உள்ள 
அருளிசசெயல பகுதிகளை ஒனறுவிடாமல எடுத்துக்காட்ட வேண்டும்‌ 
என்னும திருவுள்ளத்துடன இன்று உபந்யாஸகர்களில்‌ சக்ரவர்த்தி 
யாய விளங்கும வாகமருதவர்ஷி ஸ்ரீ உ.வே வேளுககுடி வரதா 
சார்ய ஸவாமி இந்நூலை எழுதியிருக்கிறா. இந்த முதல பாகத்தில்‌ 


முதல்‌ இரண்டாயிரங்களிலுள்ள அருளிச்செயல்‌ பகுதிகளுக்கு சொல்‌ 
லொற்றுமையும்‌, பொருள்‌ ஒற்றுமையும்‌ உடைய அருளிச்செயல்‌ 
பகுதிகள்‌ வரிசையாக எடுத்துக்‌ காட்டப்படடுளளன. ஆங்காங்கு 
பூர்வாசாய வயாக்யானப்‌ பகுதிகளும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 
இவ்வண்ணமே மூன்று நான்காமாயிரங்களிலுள்ள அருளிச்செயல்‌ 
பகுதிகளுக்கு சொற்பொருள்‌ ஒற்றுமையுடைய பகுதிகள்‌ அடுத்த 
பாகத்தில காட்டப்படும்‌. 


இத்தகைய அரிய நூலை இயற்றுவதற்கு நாலாயிர திவ்ய 
ப்ரபந்தங்களிலும்‌, அவற்றின்‌ வ்யாக்யானங்களிலும்‌ ஒப்பற்ற புல 
மையும்‌ உபஸ்த்திதியும்‌ வேண்டும்‌ என்பது சொல்லாமலே 
விளங்கும்‌. அவ்விரண்டும்‌ பரிபூர்ணமாக அமையப்பெற்றவர்‌ 
இன்று ஸ்ரீவைஷ்ணவ உலகில்‌ ஸ்ரீ. உ. வே. வேளுக்குடி வரதா 
சார்ய ஸ்வாமி ஒருவரே என்பது ஸ்ரீவைஷ்ணவ உலகம்‌ முழுவதும்‌ 
அறிந்ததொனறு. இத்நூல உபநீயாஸகர்களுக்கும்‌, எழுத்தாளர்‌ 
களுக்கும்‌ ஓர்‌ அரிய பொக்கிஷமாய்‌ விளங்குகிறது, முயற்சியுடைய 
ஸ்ரீவைஷ்ணவ இளைஞர்கள்‌ இந்நூலை நன்கு பயின்றால்‌ நல்ல உபந்‌ 
யாஸகர்களாகவும்‌ எழுத்தாளர்களாகவும்‌ உருவாகலாம்‌. இத்த 
கைய பரமோபகாரகமான நூலை இயற்றிய ஸ்வாமி திறத்து ஸ்ரீ 
வைஷ்ணவ உலகம்‌ நன்றி பாராட்டக்கடமைப்பட்டுளிளது. 


இங்கனம்‌, 


ஸ்ர வைஷ்ணவதாஸன்‌, 


ஸ்ரீகிருஷ்ணஸ்வாமி அய்யங்கார்‌. 


ஸ்ரீமதே ராமாநுஜாய நம 
ஸ்ரீநிவாஸமஹாகுரவே நம 


முல வுரை 
பாது ப்ரணதரக்ஷாயாம விளமபமஸஹந்நிவ | 
ஸதா பஞ்சாயுதீம பிப்ரத ஸ ந. ஸ்ரீரங்கநாயக. ॥ 
ஸ்வம்‌ ஸம்ஸ்க்ருத த்ராவிடவேத ஸகதை* 
பாந்தம்‌ மதுக்தை. மலிநீகரோதி | 
ஸ்ரீரங்ககமர: கலபம்‌ க ஏவ 
ஸநாத்வாசபி தூளீரஸிகம்‌ நிஷேத்தா ॥ 


ஸ்ரீ வைஷணவர்கள திருவடித தாமரைகளில தணடனிடடு 
அடியேன செய்யும்‌ விண்ணப்பம்‌. 


பொருளல்லாத என்னைப பொருளாககியடிமை கொண்டார்‌ 
ஸ்ரீ உ.வே. மஹாவிதவான காரப்பங்காடு வேங்கடாசார்ய ஸ்வாமி, 


பகவத்‌ பாகவத ஆசார்ய கடாக்ஷ விசேஷத்தாலே ஸ்ரீவைஷ 
ணவ ஸமப்ரதாயத்திலே ஓரளவு ஜஞாநம பெற்று முப்பத்தைந்து 
ஆணடுகளாக பாரததேசமெங்கும்‌ உபந்யாஸம்‌ நிகழ்த்தி வந்துள்‌ 
ளேன. பல பெரியேோ கடாக்ஷ்ததிற்கும அனபாகள்‌ ஆதரததிற்‌ 
கும பாததிரமாயும ஆகியுளளேன இத்தனை ஆணடுகளாக நிகழ்த்‌ 
திய உபநீயாஸங்களின பலமாக அமைந்ததே இநத :“அருளிச 
செயல்‌ அநுபவம” எனனும நூல. ஆழவாரகளின பகவதநுபவ 
பரீவாஹமான அருளிச்செயலகளின அநுபவ பரீவாஹமாக 
அமைந்தது இது எனறும சொல்லலாம பூர்வாசாரயாகளின்‌ 
வயாக்யானங்களைத்‌ துணை கொண்டே தொகுக்கபபட்டுள்ளது இந 
நூல பூர்வாகளின வயாக்யாந வாகயஙகளே இந்நூலில உள்ளவை. 
அடியேனுடைய வாகயங்களாக ஒனறுமில்லை. தொகுத்துக்‌ 
கொடுத்த பணியேயடியேனுடையது இந்த ஸங்கலநமும உபந்‌ 
யாஸ பாகயமாகவமைந்ததே. இப்போது முதற பகுதியாக இப்‌ 
புத்தகம்‌ வெளியிடப்படுகிறது முதவிரண்டாயிரம பாசுரங்களின 
அநுபவமாக இஃது அமைந்துளது. மேலிரணடாயிரம பாசுரங்‌ 
களின அநுபவமான புத்தகம விரைவில வெளியிட வேண்டும. 
அதற்கு பகவத்‌ பாகவத கடாக்ஷம்‌ அமைய வேணடும. 

இப்புததகததை அசசிட்டு வெளியிடுவதற்குத தேவையான 
த்ரவயத்தைப்‌ பரம பரிபூர்ணமாக அதுக்ரஹித்தவர்‌ பரமோதார 
ரான ஸ்ரீ உ.வே கந்தாடை அகரம்‌ அம்பத்துரா சடகோபாசார்ய 
ஸவாமி. இவர்‌ “டிவைன்‌ ஸைனஸ்‌ ட்ரஸ்ட்‌” “என்ற தர்மஸ்த்தாபநம்‌ 
ஒனறமைத்து பலலாண்டுகளாக பாடசாலை நடத்தி வருவதும்‌ 
சீடர்களை அதிகாரிகளாக ஆககியுள்ளதும்‌, பலவிடங்களில்‌ மற்றை 
யோர்‌ நடத்தும்‌ பாடசாலைகளுககும உதவித்தொகை வழங்குவதும்‌, 


ஜகத ப்ரஸித்தமானதொனறு, இததனைக்கும காரணம்‌ இவருக்கு 
அமைநத ஆசார்ய ஸமபந்தமேயாகும ஸ்ரீ உ. வே. கோயில 
கந்தாடை முதலியாணடான ஸவாமி திருவடி ஸமபந்தியிவா. 
ஸ்ரீ ௨ வே பர ப காஞ்சி அணணங்கராசாரியா ஸ்வாமியிட 
மூம, ஸ்ரீ உ வே காரபபங்காடு வேஙகடாசாாய ஸவாமியிடமும்‌ 
பல்லாணடுகள அடிபணிந்து அதத விசேஷங்களைக கற்றறிந்த 
வர்‌ இவா, தாகக தீரததம்‌ பாரதம ஸ்ரீ ௨. வே. வி, ரங்காசார்ய 
ஸ்வாமியிடம ஸமபரதாயார்ததங்களை சிக்ஷிக்கப பெற்றவா. அவரி 
டம்‌ இவா க்ருதஜஞராய்‌, “ஸ்ரீ உ. வே. வி. ரங்காசராய ஸ்வாமி 
மெமோரியல எணடோமெனட்‌ டரஸட்‌”” எனறெொரு ஸ்ததாபநம 
நிறுவியுள்ளா புததக வெளியீடடுக்காகவே ஏற்படுத்தபபட்ட 
நிறுவனம்‌ இது இவருடைய பேருதவியால இபபுத்தகம்‌ வெளி 
வருகிறது, மேல புத்தகங்கள்‌ அனபர்கள்‌ ஆதரவால வெளிவரும 
என நினைக்கிறேன்‌. 

இப்புத்தகத்தை அசசுப்‌ பிழைகளைத திருத்தி நலல முறையில 
அச்சிட மஹோபகாரம்‌ புரிந்தருளினார்‌ ஸ்ரீ ௨. வே. திருப்பதி 
தி.அ. கீ்ருஷ்ணமாசாய ஸ்வாமி, இவர்‌ மஹாவித்வான்‌ சாஸ்த்ராத்‌ 
யாபகர்‌, அடியேனுக்கு பல்லாணடுகளாக பரம ஸாறஹ்ருத்து, 
அன்னார்‌ திருவடிகளில்‌ அடியேனுடைய கீருதஜ்ஞதா ப்ரகாசகமாக 
தண்டம்‌ ஸமாப்பித்து நிறகிறேன்‌ 

இந்நூலைக்‌ கடாக்ஷித்தருளி மஙகளா சாஸநம செயது ஸ்ரீமுக 
மருளிய ஸ்ரீ உ.வே, 1, & சதாபிஷேகம்‌ கோவிந்த நரஸிம்ஹா 
சார்ய ஸ்வாமி திருவடிகளிலும்‌, ஸ்ரீ உ. வே. புததூார 5 கருஷ்ண 
ஸ்வாமி அய்யங்கார்‌ ஸ்வாமி திருவடிகளிலும அடியேன தலையல 
லால கைம்மாறிலேன 

இப்புத்தகததில்‌ சோக்கப்பட்டிருககும சிததிரங்களின்‌ பளாககு 
களை எனக்குக கொடுததுதவிய ஸ்ரீமான்‌ ஆஸ்திகரத்நம்‌ உபபுட்டூ 
எம்பெருமானார்‌ செட்டியாா, ஸ்ரீமான உப்புடடூ ஆநந்தக்ருஷ்ண 
செட்டியார்‌, ஸ்ரீமான உப்புட்டூ ஸேதுராம செட்டியார அவர்களுக 
கும்‌ எனனுடைய பரிபூர்ண க்ருத்ஜஞதையைத்‌ தெரிவிக்கிறேன. 

இப்புத்ததததை நலல முறையில அச்சிட்டுத்‌ தந்த மயிலை 
இளங்கோ அச்சுககூடம உரிமையாளர்‌ ஸ்ரீமான்‌ மணியவன்‌ அவர்‌ 
களுக்கு எனனுடைய நனறியைத்‌ தெரிவிக்கிறேன. 

எல்லோருக்கும மங்களா சாஸனம செய்து அமைகிழேன்‌. 

அடியேனுடைய அஜ்ஞாந அசகதிகளாலே இந்நூலில ஏற்பட்‌ 
டிருக்கும்‌ சப்தார்த்த தோஷங்களை இந்நூலைக கணணுறும்‌ அடியார்‌ 
கள்‌ தங்கள்‌ ஸஹஜஸெளஹாாத விசேஷததாலே பொறுத 
தருளி அடியேனை கடாக்ஷித்தருளவும்‌ இறைஞ்சி நிறகிறேன்‌... 
சென்னை. இப்படிக்கு, 
21-8-86 பகதஜநவிதேயன்‌ 

கி. வரதாசார்யன்‌ 


ஸ்ரீ - 
பரீமதே ராமாநுஜாய நம! 
கரந்த பரிசயம்‌ 


““எமபொழுதும நாள திஙகன ஆணடுூழி யூழிதொறும 
அப்பொழுதைககபபொழுது எனனாராவமுதமே”? 


““அருளிசசெயல அநுபவம்‌” எனனும இநநூலைப்பற்றிச சிறிது 
விணணபபிக்கிறேன்‌ 


“இங்கும்‌ அங்கும”” எனற தலைபபிலே இந்நூல தொகுககப 
பட்டுளது. முதலாயிரத்தில திருபபலலாணடு தொடக்கமாக 
கண்ணிநுண்சிறுத்தாமபு ஈறாக உள்ள பத்து திவ்ய பரபந்தங்களை 
யும்‌, இரண்டாவது ஆயிரததில உளள பெரிய திருமொழி திருக 
குறுந்தாணடகம திருநெடுநதாணடகம எனற மூனறு திவயப்ரபந்‌ 
தங்களையும்‌ “£இஙகும்‌ அங்குமாக?” அநுபவிககும நூலிது- திருப 
பலலாண்டு எனபதனை அநுபவத்துககு விஷயமாக எடுத்துககொள 
ளுமிடத்து “இங்கு” எனறு திருப்பலலாணடு பாசுரமும, அதற்குத்‌ 
தோள்‌ தீண்டியான பாசுரம “அங்கு” என்றும்‌ காட்டபபடும 
அவற்றின்‌ விளக்கமெல்லாம்‌ அவவவவிடங்களிலேயுள்ள பூர்வா 
களின வயாகயாநமேயாகும இந்த க்ரமத்தை இந்நூல்‌ முழுவ 
திலும கொணடுளளேன--''இங்கு”” எனறு எடுககப்பட்ட ப்ரமாண 
வாகயத்தை உபமேயமாகவும “அங்கு”? என்று எடுககப்படும்‌ ப்ர 
மாண வாக்யததை உபமாநமாயும கொளக--இநத த்ருஷ்டாந்தம 
சிலவிடங்களில்‌ ஸாதர்மய தருஷ்டாந்தமாயும்‌ சிலவிடங்களில 
வைதாம்ய தீருஷடாந்தமாயும்‌ அமையும்‌ “இங்கு” எனறு எடுககப்‌ 
பட்ட வாகயஙகள்‌ திருபபலலாண்டு தொடக்கமாக திருநெடுந்‌ 
தாண்டகம்‌ ஈறாக பதின்மூனறு திவய பரபந்தவகளின அடைவிலே 
யிருக்கும்‌--**அஙகு”” எனறு எடுககப்பட்ட வசநஙகளில இந்த நியம 
மிலலை, பெரியாழவார்‌ ப।சுரததுககு நமமாழவார பாசுரமும, திருப 
பாணாழவார்‌ பாசுரததுக்கு கலியன பாசுரமும்‌, எனறும இபபுடை 
களிலே அநியதமாக அமையும. 


இன்ன இனன பாசுரததுககு இனன இனன பாசுரம த்ருஷ 
டாந்தமாக எடுககபபடடு விளக்கபபட்டுள்ளது என்பதனை ஒரே 
யிடத்தில நாம கணடு கொள்ளுமாறு கைவிளக்காக *“விஷய வாகய 
தீபிகா?” என்று தொகுததுள்ளேன. 

இங்கும்‌ அங்குமாக எடுககபபட்ட அததனையும்‌ திவயபரபந்தங்‌ 
களேயாகும்‌--ஸ்ரீராமாயணமோ கீதையோ மற்றைய எந்த ப்ரமா 
ணமோ எடுக்கபபடவிலலை, இஃது அருளிச்செயலநுபவமேயாகும 

இங்குமஙகுமாக எடுககபபட்ட வாகயங்களில பொருளில்‌ மட்டு 
மினறி சொறரறொடரிலும ஒற்றுமையுளதாயின அதனையும காட்ட 
வேணடும என்ற எணணததாலே “சொற்றொடர்‌ ஒற்றுமை” எனறு 


F-2 


தனியாகத்‌ தொகுத௲ளளேன. அதுதனனிலே சொறறொடர்‌ 
ஒற்றுமை பலவிடங்களிலே காணபபடுகிறது. சிலவிடஙகளிலே 


சறறு பொருளையும்‌ ஆராய வேணடி வருகிறது 


பொருளையதிகமாக விவரிகக வேண்டியிராமையால்‌ இவற்றை 
நூலிலே சேர்ககாமல்‌ '*சொற்றொடர்‌ ஒற்றுமை?” பாகததிலே சோத்‌ 
துள்ளேன,. உதாஹரணமாக ஓரிடத்தைக காடடுகிறேன. 


வரிசை எண 589. :*திரிபுரம மூனறு”” “எஙகள எமமிறை”” 
எனறு தொகுக்கப்பட்டுளளது- இவவிடத்திலே சொற்றொடா ஒற்‌ 
இமை ஒனறும இருபபதாகக காணகிறிலோம--ஆயினும இது 
தனனைச சேர்த்திருககிறேன ஓரா அபிப்ராயததாலே--**திரிபுரம்‌*? 
எனனுதல ““புரமூனறு”' எனனுதல செயயாதே ''*திரிபுரம மூன்று”” 
எனபது புநருகதமனற>ோ-- 


“எஙகள்‌ இறை எனனுதல”” “*எமமிறை எனனுதல்‌”” செய்‌ 
யாதே “எங்கள்‌ எம்மிறை'” எனபது புநருகதமனறோ என்னில_ 
இவற்றுககு ஸமாதாநம வ்யாகயாநத்திலே கூறப்பட்டுளளது 
கணடு கொளக இங்கே அவவிரணடு வாகயஙகளையும சொற்‌ 
றொடர்‌ ஒற்றுமையில்‌ தொகுககக காரணம, ஈரிடங்களிலும்‌ 
புதருக்தி சஙகையுண்டு எனற ஒற்றுமையைப்பற்றி, எனறு கொள்க. 
இப்புடையிலே பலவிடங்களுள. கணடு கொளக-- 


ஆழ்வாாகள ஏற்றமும்‌ அருளிசசெயல ஏற்றமும்‌ அறிந்திருக்கு 
மடியார்கள்‌ அருளிசசெயல வயாகயாநஙகளிலும பரிச்ரமப்பட்டு 
அர்த்தத்தையறிந்து அநுபவிதது ஆநந்திகளாக வேணும என்ற 
ஒரே எண்ணத்தாலேயே இந்நூல தொகுக்கப்படடது. 

இந்நூலைபபடித்தவர்கள்‌ நாலாயிரபாசுர வயாக்யானங்களையும்‌ 
ஸேவிக்கும்‌ அவா அடைவார்கள்‌. ஸேவித்துப பயனடைவர்கள்‌ 
எனற எண்ணத்தாலேயே இந்நூல வெளியிடப்படுகிறது இந்‌ 
நூல ஒன்றேயமையும எனறிருக்கவியலாது, 

திவய பரபந்த வயாகயாதங்கள்‌ அத்தனையும்‌ ஸேவிக்க இஃது 
ஒரு உந்துகோலாக அமையும்‌ என்று விச்வஸிக்கிறேன-- 


அந்தராதமாவான ஸாவேசவரனுடைய ஸங்கலபாதீநமாகத்‌ 
தோறறின பாசுரங்களை இப்புததகத்தில தொகுத்துள்ளேன, இப்‌ 
புடையிலேயுள்ள மறறும்‌ பல பாசுரங்களையும வல்லார்‌ வாய கேட்‌ 
டுணர்க 
தாஸன 


கி வரதாசார்யன்‌ 


““எக்காலத்தெந்தையாய்‌ என்னுள்‌ மன்னில்‌ 
மற்றெக்காலத்திலும்‌ யாதொன்றும்‌ வேண்டேன்‌ 
மிக்கார்‌ வேதவிமலர்‌ விழுங்கும்‌ என்‌ 

அக்காரக்‌ கனியே உன்னை யானே” 


(நம்மாழ்வார்‌ ) 


இந்நூலைக்‌ 
கடிகைத்தடங்குன்‌ றின்மிசையிருந்த 
அக்காரக்கனியான அஜனுடைய 
திருவடித்‌ தாமரைகளில்‌ 
ஸமர்ப்பிக்கிறேன்‌. 


நம்பெருமாள்‌ 
ம்‌ பெரிய கோயில்‌ 


ங்கு 


திருவர 


விஷய ஸூரிகை 


பக்கம்‌ 

i பகவத பாகவத மங்களாசாஸநம்‌ 

2 முகத்தை மாற வைததுப்‌ பேசியது 
ச்‌ பாயாய பதங்களும்‌ அரததபேதமும்‌ 
3 யதயாலிஙகித பரயோக தாதபாயம்‌ 
ஒருமையும பனமையும 

க திவயதேச சதுஷடயாநுபவம 

டி. பொருததம 

5 த்ருஸிமஹ தரிவிகரமாநுபவம்‌ 

6  திருசசககரமும திருவநநதனும 

ல்‌ ஸாவஸ்வாபஹாரததில சிஷடாம்சம 
ர்‌ அவாகித்வமும்‌ அலவலைமையும்‌ 

7 ஸ்ரீ விலலிபுத்தூரும்‌ திருககணணபுரமும 
உ... ஜீவநரக்ஷணமும்‌ ஜீவநாபஹாரமும 
ப பார்க்கடல பாறகடல சபதாரதத விசாரம்‌ 
௨... குனறெடுத்த மருமம்‌ 

8 குட்டிகளைப பயிற்றல 

ர்‌ புணடரீகாக்ஷத்வ தாத்பர்யம 

9 க்ரியாபதாநுஷஙக விசாரம்‌ 

உ... திதயாச்ரிதையும இனறாசரிதரும 

2... பெருந்தேவியும சிறுத்தேவியும 

க கோன சப்தார்த்தம 
10 பிராட்டியும பெருமானும்‌ 

ச பூர்வார்ததமும்‌ உத்தரார்த்தமும 

ல்‌ செஞ்சொல்லும இருந்தமிழும்‌ 
11 ஏத்துதலும்‌ அச்சமும 

௨... ஏதமும அலவழக்கும்‌ 
ஈசுவரன காபபா? ஜீவன காப்பா? 
12 கடலோசையும்‌ குரகோஷமும்‌ 

ழ்‌ ஸாதகமும பாதகமும 

உ. மூத்தாளும்‌ இளையாளும்‌ 
13 அந்வயகரமம 
பரவ்யூஹ விபவங்கள்‌ 
14 க்ஷீராபதிசாயீ கேசவன்‌ 

ஞ்‌ ப்ராப்ய ப்ராபக அதிகாரி ஸங்க்ரஹம்‌ 


வீ-] 


2 விஷய ஸுூசிகை 


14 பதாதிக்ய ப்ரயோஜநம 
Re தூய்மை 
15  குணதரய நிரூபணம்‌ 
i பரதவஸெளலபய நிதாநம்‌ ஸ்ரீமத்வம 
16  சீறறமும குணமே 
ஸெளசீலயமும சீற்றமும்‌ 
இராவணன பொலலாங்கு 
FE ஸவிசேஷண நிரதேச தாத்பர்யம்‌ 
17 மஹாவீரனுடைய அநாயாஸ வயாபாரம்‌ 
5 திவயாயுதங்களும திருக கணகளும 
18  விசேஷணாந்வயவிசாரம 
ர மாட்டுககிட்ட சட்டம அந்தரபபுரததுககும 
சய நலக்ஷணம்‌ 
கேசலக்ஷணம்‌ 
பதாதிகய ப்ரயோஜநம்‌ 
19 வ்லலொற்று மெலலொற்று 
ம்‌ நாமும்‌ நமமை நாடிய அவனும 
உ ஷடரஸ நிரூபணம்‌ 
20 ஸபஷ்டா ஸ்பஷ்ட நிர்தேசம 
ற்‌ ப்ரதிகூலனும அநுகூலபரதிகூலனும 
ந்த கன்றும்‌ குனறும 
24 பிறந்த வாறும்‌ வளாந்தவாறும 
கைககொளளுகையும கைவிடுகையும 
கழ இராவணனும கமஸனும்‌ 
22 ஈச்வரவயாமோஹம்‌ 
அடைவுகெட நிரதேசதாதபர்யம 
29 பரதிஷேதமும அஙகீகாரமும 
... தைச்யமும பூர்ததியும: 
க ஸ்ரீபாஷயகாரரும ஆழ்வானும 
24 நாராயண நாமத்ரவமும கோவிந்த நாமத்ரயமும்‌ 
25 த்வயாரதத நிரூபணம 
26 அமுதும்‌ அமுதில வரும்‌ பெணணமுதும 
மிதுநாயநஸமப்ரதாயம்‌ 
வடபெருங கோயிலுடையரன மாலையும்‌ 
யெரியாழவரா மாலையும்‌ 
27 ௦ 36 திருப்பாவை யநுபவம்‌ 
36 திருப்பாவையில பகவந்‌ நாமங்கள்‌ 
37 நாராயண நாமவைபவம்‌ 


வீஷய ஸுூசிகை 


பக்கம்‌ 
36 கண்ணன்‌ கள்வம்‌ 
ல்‌ கோபிகாவஸ்த்ராபஹரணம்‌ 


39 நித்யரும்‌ பரனும்‌ 

ர்‌ பள்ளியறை--கோயிலும்‌ ஆழ்வார்‌ திருமேனியும்‌ 
40 பகவச்சரண ப்ரபாவம 

ன்‌ ஆய்ச்சியர்‌ புகழ்‌ (எம்பார்‌) 

41 கண்ணன புகழ்‌ 

5. அடியார்‌ புகழ்‌ 

௨... நஞ்ஜீயரும்‌ நம்பிள்ளையும்‌ 

5° ஆணடாள்‌ வைபவம்‌ 

உ... குணுநுஸந்தாநஜநித பலஹாநி 
42 கணணனுடைய புநிதத்வம்‌ 

55 சங்கமும்‌ மேகமும்‌ 

அன்னமும்‌ சங்கமும்‌ 
43 ஏகார விசாரம்‌ 

ல்‌ நாராயண பரோஜ்‌் யோதி: 
44 அஸ்பஷ்டமும்‌ ஸ்பஷ்டமும்‌ 

ப்‌ ஆனையும மேகமும்‌ 

ஞ்‌ விலலும்‌ புருவமும 

ப பர்வதத்வயம 
45 சூர்ப்பணகா நாஸிகாசசேதநகர்த்ருவிசாரம 
ர்‌ அதிசங்கை 
40 சங்காத்வயம்‌ 

ப வேதப்புள்ளும்‌ வேங்கடவனும்‌ 
47 ஈட்டில்‌ விசேஷார்த்தம்‌ 

ந மெய்யும்‌ பொய்யும்‌ 
அந்வய க்ரமம்‌ 
48 மீமிசைச்சொல விசேஷார்த்தம 
உ. ஞாலமறிந்த பழி 
49 அவதாராநுபவம்‌ 

ல ஸ்வரூபமும்‌ ஸவபாவமும்‌ 

உ பரமனும்‌ நிக்ரஹமும்‌ 
30 “நம்பி” சப்தார்ததம்‌ 

ப பலதேவ வைபவம்‌ 

ட... குணங்கு நாற்றமும்‌ தீக்ஷித வேஷமும 
51 அபிநயமும ஆசார்யாகளும 

ஸ்‌ அறையர்‌ ஐதிஹ்யம்‌ 
52 தெளிவும கலக்கமும்‌ 


வீஷய ஸ-5சிகை 


திருவரங்கச்காவிரி 

பெரிய பெருமாள்‌ போக்யதை 
அருளிசசெயலேற்றம்‌ 

பாகவத சேஷத்வம்‌ 

கடலுககுக்களிப்பு 

திருமாாவும்‌ திருத்துழாயும்‌ 
பெருந்தேவியின பெருமை 

பகவானுடைய ஆச்ரித பக்ஷபாதம 
இவன நினைவும அவன நினைவும 
துககப்ரத விசாரம்‌ 

ஸம்பந்தத்தில உறைபபு 

ஸ்ரீவசநபூஷண நிரகாஷம்‌ 

பிளளை திருநறையூா அறையர்‌ வார்த்தை 
இவனும்‌ அவனும, வாதபரதிவாதங்கள்‌ 
ஸாவ பாரதந்தாயம 

கர்மமும்‌ ப்ரஹ்மமும்‌ 

வேதமும்‌ வேதாந்தமும்‌ 

ஸவரூபமும ஸ்வரூபயாதாதீம்யமும்‌ 
ஸாதயோபாயமும ஸிததோபாயமும 
உபாஸகனும பரபநநனும 

பரம வைதிக நிஷ்கர்ஷம 
திருவித்துவக்கோடும திருவெள்ளியங்குடியும 
வாசுதேவ சபதார்த்தம்‌ 

பசுவின வயிற்றில புலி 

ப்ரணயரோஷம 

பழமையும புதுமையும 

பகவானுடைய சூழ்சசி 

பகவானை ஏசுதல 

காலாதீத அநுபவாபேகைடி 

சகதியும்‌ சாபல்யமும்‌ 

திருவடிகளின்‌ திணமை 

குடிப்பிறப்பும்‌ வடிவழகும்‌ 

ஸ்வரூபமும்‌ ஸ்வபாவமும 

ரக்ஷ்ய ஸஙகோசமும்‌ ரக்ஷ்£ணுடைய பாரிப்பும 
பூமி பாக்யம 

ஜீவாதிஷ்டாந விசாரம்‌ 

ஸத்துக்களுககு உததேசயமும த்யாஜ்யமும்‌ 
ஸ்பஷ்டாஸபஷ்ட நிரதேசஙகள 


விஷய ஸுசிகை 


ஸாமாநாதிகரண்ய நிர்வாஹம்‌ 
காரணவாத எ வவித்யம்‌ 
பாஹ்ய குதருஷ்டி மதங்கள்‌ 
உபலக்ஷணம்‌ 

பகவத்‌ வைலக்ஷண்யம்‌ 
விசேஷ்ய ப்ராதாந்யம்‌ 

மூர்த்தி தரய விசாரம்‌ 
தேவதாந்தர அவரத்வம 
நிதயருடைய ஜகத காரணத்வம 
விசேஷணாந்வயகரமம 
ச்ருதிசசாயை 

பரத்வமும்‌ ஸெளலப்யமும 
பராவர சபதாரததம 

ஸ்பஷ்டா பஷ்ட நிரதேசங்கள 
ஆதிசேஷநயந வாண விசாரம்‌ 
இராமாநுசமதம 

கருடனும அதந்தனும 
சதருமித்ர ஸாமரஸ்யம 
ஆமையும பன்றியும 

அஜஹத ஸவஸ்வபாவத்வம 
சேஷபூரணம்‌ 

வரமும மதிளும்‌ 

ரக்ஷ்காரக்ஷ்க பராந்தி 
ஸ்ரீவால்மீகியும்‌ ஆழவார்களும 
ஆர்ஷஜஞாநமும திவயஜஞாதநமும 
ஸ்வாபதேசார்த்தம 

த்ரிவித காரணத்வம 

பகவத்‌ திவய விகரஹ வர்ண விசாரம 
ஸ்வாபாவிக காஷ்ணயம 
எழுகையும்‌ வருகையும 
ஸீர்வஸருஷ்டி யும ஸ்ருஷ்டி பலமும 
ஆழ்வாரகளினுடைய கலககம்‌ 
பஹுவசந தாத்பர்யம 
பரோபதேச ஸமாபதிஸததலம 
ப்ரபந்த ஸமாபதி தயோதகம 
பாவநதவ போகயதவங்கள்‌ 
ப்ரதம பர்வமும சரம பர்வ ழம 
கொள்கொமபும கொடியும்‌ 


8 


பக்கம்‌ 


72 பகவானுடைய ஸர்வஹிதைஷித்வம்‌ 
73 பகவானுடைய தாய்மை 
ல்‌ ஜீவபரர்களின பாய்ச்சல்‌ 
க தாயும்‌ நரர்களும்‌ 
ரட்‌ சோறும்‌ புலலும்‌ 
74 உபதேச ப்ரயோஜநாபேக்ஷை 
ர்‌ பசுப்ராயத்வம 
2 சூதும்‌ களவும்‌ 
திருவடிகளின நீட்சி 
75 தூயோதநஸ்த்தாநம்‌ 
ம ஆளவந்தார்‌ அநுட்டாநம்‌ 
9 மேன்மையும்‌ நீரமையும்‌ 
ன்‌ சயநகாலீந ஸெளந்தர்யம்‌ 
76 மணமும்‌ மநோவருத்தியும்‌ 
25 இவன நினைவும்‌ அவன்‌ நினைவும்‌ 
ன்‌ கண்களின நிறமும்‌ வாயநிறமும்‌ 
77 ஸாமாந்ய நாதேசமும அத்த விசேஷமும்‌ 
ழ்‌ சேஷனும சேஷியும 
78  ப்ராப்தாப்ராப்த விஷயங்கள்‌ 
ம அவன கொடுமையும இவன கொடுமையும்‌ 
வ்‌ கைங்கர்ய வைபவம 
வ அருமையும்‌ எளிமையும 
79 ராஜாதிராஜத்வம 
ர்‌ வீரபத்ந்யநுபவம்‌ 
60 ஸ்ரீவைஷ்ணவர்களும்‌ இதரர்களும 
ன்‌ சேஷசேஷி களின்‌ சிந்ஹங்கள்‌ 
5 சேஷத்வ சேஷிதவ காஷ்டைகள்‌ 
21 ஈச்வரக்ருஷி 
தாயும்‌ சேயும்‌ 
82 அந்யசேஷத்வமும்‌ பாகவத சேஷத்வமும்‌ 
அவன்‌ செய்யும்‌ சேமம்‌ 
ல்‌ கோயிலும ஸ்ரீவிலலிபுத்தூரும்‌ 
5; கீள்முடியும நீண்ட தோளும்‌ 
6” அரக்கர்‌ மதிகேடு 
83 முடியும்‌ அடியும்‌ 
திருவேங்கடமும்‌ அரவணையும்‌ 
தாயின்‌ யெளவநம 
84 ப்ராதஸ்‌ ஸந்த்யையும்‌ ஸாுயம ஸந்த்யையும 


விஷய ஸுமுதிகை 


கிடந்தவாறும்‌ நினறவாறும்‌ 
பகவானுடைய ஊண 
வாயும்‌ வயிறும்‌ 
ஆதிசப்தார்ததம்‌ 
வெண்ணெயும்‌ ஆழ்வாரா உள்ளமும்‌ 
ஸ்ரீகருஷ்ணனும்‌ ஸ்ரீவராஹனும 
விஷய விஷயாந்தரங்கள்‌ 
விசேஷணாந்வய விசாரம்‌ 
திர்ஹேதுகப்ரஸாதம்‌ 
இன்தமிழும்‌ இன்தமிழும்‌ 
விபக்தி விசாரம்‌ 
பக்தி காருண்யங்கள்‌ 
ப்ரதமபர்வமும்‌ சரமபாவமும்‌ 

ட்‌ டத்‌ 


டத. 


சொற்றொடா ஒற்றுமை 


டத்‌ / 92 
பெரியசழ்வாா வைபவம 

ழ்‌ சீத 
ஆண்டாள்‌ வைபவம்‌ 
குலசேகர வைபவம்‌ 
திருமழிசைப்பிரான்‌ வைபவம 
தொண்டரடிப்பொடியாழ்வார்‌ வைபவம 
திருப்பாணாழ்வார்‌ வைபவம்‌ 
மதுரகவிகள பையைவம்‌ 
மதுரகவி வைபவம்‌ 
அஸ்புட நிர்தேசம்‌ 
வாட்டமும நாட்டமும 
நாராயணனும்‌ மதுஸதனும்‌- 
ஜாயமாநகால கடாக்ஷம்‌ 
தீர்த்த கர சப்தார்த்தம 
முதலும்‌ முடிவும 
ஜஞாநபூர்வோத்தர தசைகள்‌ 


விஷய ஸுமசிகை 


திருககுடந்தையும்‌ கலியனும 
வயாதத காலம 

திருநாமமும திருவும்‌ 

பாட்டும கணவளாதலும 

ஆனையும அரவும்‌ 

பெரிய மாசுணமும மாமழையும 
விகாரமும அவிகாரமும 

தமனும யமனும 

க்ரியாபதாநவயம 

திவய விகரஹவிகாஸம 

ஆதமஸ வரூபவிகாஸம 

ஸ்ரீ 2 தவீபரிரமபணமும சேதநலாபமும 
நிரவாஹதவயம்‌ 

பேயாழவார நாயிகாபாவவிசாரம 
பகவத ஸவரூபநிரூபகம்‌ 

லயபந்த ஸுபநத விசாரம்‌ 
சேஷசேஷி ராமாநுஜாகள 

இராமா நுஜத்வய கருத்யம்‌ 

பேயும தாயும்‌ 

ஆணும பெண்ணும்‌ 

ஆசரிதாாதத விகாரம்‌ 

நிருபாதிக ஸோபாதிகஙகள 
ஆநுகூலயஸங்கலபமும பராதிகூலயவாஜநமும 
ஸ்ரீவைஷ்ணவ வைபவம 

நனமை விசாரம்‌ 

அரனுடைய நனமை 

வேதியா நனமை 

வேதததினுடைய நனமை 

மறையின நனமை 

வீட்டின நனமை 

நாரணன நனமை 

நலல பதம்‌ 

நலலமரர்‌ 

திருமகாகை மனனனும்‌ வயலாலி மணவாளனும்‌ 
சிஙகபபிரானும திருசசககரமும்‌ 
ஆளவந்தரா ஐதிஹ்யம்‌ 

உணணும சோறு பிராட்டியும்‌ கள்வன கொல பிராட்டியும்‌ 
ஸ்ரீவரா ஹ வைபவம்‌ 


விஷய ஸுமசிகை 


இராமனும இராமா நுசனும்‌ 
புருஷகார வைபவம்‌ 

செஞ்சொலலும்‌ வெஞ்சொலலும 
விஷயமும்‌ விஷயாந்தரமும்‌ 
ஜகதாகாரத்வமும்‌ அஸா தாரண விக்ரஹமும்‌ 
ச்ருதியும்‌ அருளிச்செயலும 
ஜகதாகாரத்வ கதநதாத்பர்யம்‌ 
ஆழ்வாரகளின ஈடுபாடு 

அாச்சுனனும ஆழவாரும 

அர்சசையும ஆழவாரும 

அந்தர்க்குச்‌ சமைதத சாலை 
அாசசாதிவய தேச வைபவம்‌ 

கலியன்‌ ஸெளகுமார்யம்‌ 

பகவத்‌ ஸெளகுமார்யம்‌ 

ப்ரகாசமும்‌ அப்ரகாசமும்‌ 
உருவெளிபாடு 

ஆநீதராநுபவமும பாஹய ஸம்சலேஷமும்‌ 
ஆச்ரிதஸப்ருஷ்டமும்‌ தேவதாந்தர சிஷ்டமும்‌ 
பாண விஜயம 

அச்யுதத்வ நிரூபணம்‌ 

யதிராஜனும்‌ அச்யுத வ்யாமோஹமும்‌ 
அச்யுத வைவித்யம 

ஹம்ஸாவதாரம்‌ 

பகவான்‌ படித்த பாடசாலை 
ஸ்ரீராமாவதார ப்ராதாந்யம 
தசரதனும்‌ நந்தகோபனும்‌ 
தேவதாந்தர அவரத்வம்‌ 

வாக்சுத்தி நிரூபணம 

சீற்றமும்‌ உத்தேச்யம்‌ 

காதாசித்க சேஷத்வஜ்ஞாநம 
ஈசுவரன்‌ சீலமும்‌ அடியா சீலமும்‌ 
ஸ்ரீக்ருஷ்ண வைபவம்‌ 
ஸர்வஸமாச்ரயண நிரூபணம்‌ 
ப்ரபத்தி த்வைவித்யம்‌ 
ஸர்வாபிமதஸாதநம்‌ 
திருவேங்கடவனும்‌ திருவரங்கனும்‌ 
திருப்பாணாழ்வார்‌ வாக்சுத்தி 
உக்த்யநுஷ்டா நங்கள்‌ 


விப 


விஷய ஸுமசிகை 


திருவாய மொழி ஆயிரம்‌ இருவர்ககு 
பாமபும பசாஹ்மணரும்‌ 
இந்த்ரிய பயாக்ரோசம்‌ 
ஏகோ3ஹம்‌ சலோகார்த்தம்‌ 
புராண சப்தார்த்தம 

இவனும்‌ அவனும்‌ 
பூர்வவ்ருத்தமும பச்சாதவருத்தமும 
அவனுடைய ஸாாவஜஞம்‌ 
பழகிய வைத்யன்‌ 
பகவத்பாகவதாபசாராதி நிரூபணம 
நித்யர்களின்‌ நித்ய யெளவநம 
நித்யஸத்தாஹேது 
கடைக்குறைத்தல்‌ 

பிராட்டியும்‌ மிகை 

தேவனும தேவதாந்தரமும்‌ 
மார்க்கணடேயனும்‌ சோழனும 
தாம்புக்கு அழகு 

உத்கருஷ்டீ ஜனமம 

திருநறையூா வைபவம 

பட்டர்‌ ஐதிஹ்யம 

கள்வம்‌ 

சேதனனுடைய களவம 
பகவானுடைய களவம 

பேரனும்‌ பாட்டனும 
திருக்கள்வனூர்‌ 

வ்யாக்யாந வைசித்ரீ 
திருநறையூரும்‌ கலியனும்‌ 
திருவேங்கடமும ஆழ்வாரும்‌ 
பகவான போககற்றபடி 

ஜீவபர அத்வைதம்‌ 

அஹம்‌ சப்தமும்‌ அஹம்‌ புத்தியும்‌ 
ஜீவ அஸாதாரணாகாரம்‌ 
த்வயார்த்தம்‌ 
வ்யாவ்ருத்திதவயம 

நிர்ஹேதுக விஷயீகாரம்‌ 
நித்யரில்‌ விலக்ஷணர்‌ ஆழ்வார்‌ 
பகவச்சேஷ்டித வைபவம 
பொய்யும்‌ கைம்மையும்‌ 


விஷய ஸும்சிகை 


கனவு 

ஈச்வரன்‌ தாழ்ச்சி 

மூத்தாளும்‌ இளையாளும்‌ 

எல்லாம கண்ணன்‌ 

எல்லாம்‌ ஆசார்யனே 

அவிதித விஷயாந்தரத்வம்‌ 
தென்கலையும்‌ வடகலையும்‌ 
வாமநனுடைய ஸாயுதத்வம்‌ 
திருககண்ணபுரத்தடியாரும்‌ 

ஸ்ரீ வில்லிபுத்தூர்‌ வைதிகரும்‌ 
அஞஜலிஹஸதவதம்‌ 

அநுகாரம்‌ 

பட்டர்‌ ஐதிஹ்யம்‌ 

தெற்குத்‌ திருமலையும்‌ வடக்குத்‌ திருமலையும்‌ 
பராப்ய ப்ராபகாபாஸ பரித்யாகம்‌ 
தாய்ப்பாசுரமும மகள்‌ பாசுரமும்‌ 
பெளராணிக சப்தார்ததம 
அங்காங்கி நிரூபணம்‌ 

தசக தீரயார்த்தம்‌ 
திருக்கண்ணபுரமும்‌ திருநாகையும்‌ 
கல்லும வில்லும்‌ 

முன்னும்‌ பின்னும 

ப்ரதாந மஹிஷிகளீடுபடட சரித்ரம்‌ 
சதுர்த்தீவிபகதி விசாரம்‌ 
கலியனும்‌ ஸ்ரீராமனும 

சேஷசேஷி அநுபவம்‌ 
ப்ரணவார்த்தம்‌ 

சேஷதர்‌ மமும்‌ சேஷவருத்தியும 
மூலமந்த்ரார்த்தம்‌ 
தேவதாந்தரமும்‌ தத்ஸமபந்தியும்‌ த்யாஜயா 
அந்வய வ்யதிரேகோக்திகள்‌ 
த்யாஜ்யோபாதேய விவேகம்‌ 
பாகவத சேஷத்வம்‌ 

பாடுவித்த முக்கோட்டை 

மனமும்‌ வாக்கும்‌ 
விஸ்ம்ருதிஹேது 

வேதம்‌ தமிழ்‌ செய்த மாறன்‌ 
பாசுரங்களின கணககு 


11 


12 விஷய ஸு௫சிகை 


பக்கம்‌ 


160 7424110 
டட 14425௯10 
91110 
5 149௯10 
161 14-9௯ 10 
அந்வயக்ரமம்‌ 
ு  நினைவும மறதியும்‌ 
162 தொழுகை 
க மமகாரமும்‌ விநாசமும்‌ 
163 ஸ்வரூப விருத்தம்‌ 
ந தர்மமும தர்மாபாஸமும்‌ 
164  ஸவரூபமும்‌ ஸ்வரூப நாசமும 
ஜஞாநவிபாக கார்யம்‌ 
ன்‌ திருமகளும்‌ ஆழ்வாரும்‌ 
165 மூத்தாளும்‌ இளையாளும்‌ 
தேனுவும ஸத்யோஜாதவத்ஸமும்‌ 
166 துயிலும்‌ சுத்தியும 
ச! துயிலும்‌ பரதவமும்‌ 
ஞ்‌ ஸ்ர வைஷ்ணவாஹ்வாதம்‌ 
167 ஈச்வராபிப்ராய வர்ணநம்‌ 
5» விடப்பாம்பும்‌ விடத்தேளும்‌ 
அந்வய வ்யதிரேகோக்திகள்‌ 
பரமபக்தியும்‌ பரிகணனையும 
168 நினையாமை 
9 அரிமா சப்தார்த்தம 
169 குடக்கூத்து விசாரம்‌ 
௦ திருக்கோட்டியூரும திருவாய்ப்பாடியும 
170 இனதமிழும்‌ இருந்தமிழும்‌ 
ம ஸ்ரீராமாயணாதிகளும அருளிச்செயலும 
தேவதாந்தர பரதேவதா ப்ரஸாத விவேகம 
ந பூஜாயாம்‌ பஹுவசநம்‌ 
171 பகவதகிஞ்சித்காரமும்‌ ஆசார்‌ யகிஞ்சிதகாரமும 
5 பக்ஷியும்‌ ஆசார்யனும்‌ 
5; ஸ்ரீ ராமகருஷணா நுபவங்கள 
172  பரார்த்தகைங்கர்யம 
நமசசப்தார்த்தம்‌ 
55 குலசேகரனபடி 
ai ஸ்ரீ கருஷ்ணலீலாநுபவம 


பக்கம்‌ 
178 


விஷய ஸுசிகை 13 


1084ம்‌ 1102ம்‌ 

புறவசலும்‌ உளளசலும 
விரோத பரிஹாரம்‌ 

பட்டர்‌ ஐதிஹ்யம 
சகடபங்ககால விசாரம 
கோபிகா வஸ்தராபஹரணம்‌ 
பயமும்‌ பயநிவருத்தியும்‌ 
பாசுரங்களில்‌ கணககு 

77 =14 

95௯10 

1414543௯10 

446210 

பதிகங்களின ஸங்கதி நிரூபணம்‌ 
பாசுரங்களில்‌ மறைந்த பொருளகள்‌ 
பெரியவாச்சான பிளளை வைபவம 
மூலமும்‌ வயாகயா நமும்‌ 
மகநாரத்தோத்தரணம்‌ 

பகவத்‌ ஸெளலப்யம 
திருமகளும்‌ ஆய்ச்சியரும்‌ 
ப்ரஹ்மசிவாதிகளும்‌ ஆனையும 
தோழியும மகளும 

பகவந்‌ நயந விகாஸஹேது 

ஸ ஹ்ருதய அஹ்ருதய விசாரம 
தாயும தோழியும 

வெறுத்துப்‌ பேசுதல 

மா சப்தார்தத விசாரம 
பர்த்தாவும மகனும 
நித்யாபூர்வ விஷயம 
ஆற்றாமையின்‌ கனம 
உபசாரமும்‌ தணடமும 
பதச்சேத விசாரம 

மமகார விசாரம 

ஸஹஸ்ரநாம த்வயம 
ஆழ்வார்களும்‌ பகவானும்‌ 
பதச்சேத விசாரம்‌ 

புநிதத்வ விசாரம்‌ 

ஓதலும்‌ உரைத்தலும 
தசாவதாரா நுபவம்‌ 


விஷய ஸ்கை 


பரத்வஸெளலப்யங்கள்‌ 
சங்காபரிஹாரம்‌ 

இருவர்‌ பேச்சு 

பரத்வ ஸெளலப்யங்கள்‌ 
குடக்கூத்தும மரககால்‌ கூத்தும்‌ 
சரமச்லோகார்த்தம்‌ 

மாமின்‌ அர்த்தம்‌ 

அஹமின்‌ அர்த்தம 

தேவதாந்தர ப்ராவண்ய திக்காரம 
காமிநியும்‌ ஆழ்வார்களும்‌ 

பல உபமானங்கள்‌ 

திவ்ய விக்ரஹ வைலக்ஷண்யம்‌ 
ஸ்வாராதத்வம 

த்ரவ்யப்ராதாந்ய ஸநேஹப்ராதானய விசாரம்‌ 
பட்டர்‌ ஐதிஹ்யம்‌ 

ப்ராப்தி நிரூபணம்‌ 

துஃகஹேது விசாரம 

பரனும ஜீவனும்‌ 

பாரதநதாய நிரூபணம்‌ 
ஸத்ஸம்ப்ரதாயம்‌ 

ஸவரூபக்ருத தாஸ்யம 
பிராட்டியும்‌ அநஸுியையும்‌ 
திருவாயமொழியும்‌ திருமொழியும 
திருஅரங்க வைபவம 


திருக்குறுந்தாண்டகம்‌ 
நிதியும்‌ பகவானும 
மணியும்‌ பகவானும்‌ 
ப்ராப்ய ப்ராபக அதிகாரி ஸங்கரஹம 
பித்ருவயாமோஹம்‌ 
பகவத்‌ கருபாவைபவம 
“வதார்ஹம”” ச்லோகார்த்தம 
கடலும்‌ ஆறும்‌ 
அப்பனும்‌ மைந்தனும்‌ 
ஆத்மாபரணம்‌ 
தப்தாயஸஸும்‌ நீரும்‌ 
ஜீவபரர்கள்‌ 
“நிரதஹேதபி பாவகம்‌”? 


விஷய ஸுூசிகை 15 


முதலவன முதன்மை 

பகவத்‌ பரத்வம்‌ 

““இன்பப்பா?? 

அறிவும அறியாமையும 

இன்‌ துணையும்‌ கோல்‌ துணையும 
பக்தியின்‌ பரிச்சேதம்‌ 

கண்ணைச்‌ செம்பளித்தல 
ராமனும்‌ ராமதாஸனும 
திருவெள்ளறை வைபவம்‌ 


திருநெடுந்தாண்டகம்‌ 


ஸாமாநாதிகரண்ய விசாரம்‌ 
பிறப்பிலி சப்தார்த்தம்‌ 

மரண விசாரம்‌ 
ஸ்வரூபாநுபந்தியும்‌ தேஹாநுபந்தியும்‌ 
ஸதஸத்பாவ ஹேதுநிரூபணம்‌ 
ஜகத்காரண விசாரம்‌ 
ப்ரமஹேதுவும்‌ தந்நிவருத்தியும்‌ 
பயஹேதுவும்‌ தந்நிவ்ருத்தியும 
வடிவின்‌ பெருமை 

மாயத்தின்‌ பெருமை 
திருமேனியும்‌ திருக்கண்களும்‌ 
கருமையும்‌ செம்மையும்‌ 
“அந்தணன்‌”? சப்தார்த்தம்‌ 
வயாப்யதோஷா ஸம்ஸபர்சம்‌ 
மர்யாதா பரிபாலநம்‌ 
தேவர்களும்‌ தேவதேவனும 
மறதியும்‌ காமமும்‌ 

வணக்கம்‌ 

விபக்திவிசாரம்‌ 

குசை தாங்குவது 

வில்லும்‌ திருவடியும்‌ 

அவுணன்‌ சப்தார்த்தம 
சப்தபரயோ க வைசித்ரீ 
அவதாரத்ரயா நுபவம்‌ 
ஆனைத்தொழில்கள்‌ 

“*ல்யப்‌”” ப்ரத்யய விசாரம 
ஸ்ரீரங்கவாஸ வைபவம்‌ 


விஷய ஸு$சிகை 


மஹாராஜரும கலியனும்‌ 
ஆண்டாளும்‌ கலியனும்‌ 
ஆண்டாளும்‌ ஸ்ரீதேவியும்‌ 
இவருடைய நோற்ற நோனபு 
உபலக்ஷணம்‌ 

ஸமஹாரமும ரக்ஷணப்ரகாரமே 
த்வயத்துக்கதிகாரம 
லீலோபகரண வைராக்யம்‌ 
பெற்றி ஐதிஹ்யம்‌ 
ஸ்ரீபரதாழ்வானும்‌ ஆழ்வாரும்‌ 
பாவையும்‌ பூவையும்‌ 
கண்களின்‌ நீட்சி 

புத்ர சிஷ்யர்களும்‌ கெளரவ்யர்‌ 
பக்தி நிரூபணம்‌ 

ப்ரார்த்தனீய வயாதி 
பரார்த்தனீயமான நோய 
ஜ்ஞாநியும்‌ பரனும 

ஊணும்‌ உறுககமும்‌ 
பரமஸாம்யா பத்தி 
அம்மங்கியம்மாள்‌ நிவாஹம 
மோஹசாந்தி ஹேது நிரூபணம்‌ 
தோழியும்‌ தாயும்‌ 

அஸாங்கதய சங்காபரிஹாரம 
அருளிச்செயல்‌ அநுபவம 
நாமப்ரஸங்கமாத்ரம்‌ அலம 
முதற்படுக்கை கோயில்‌ 
அரங்கமும்‌ அரங்கனும 
படுக்கையும்‌ பாணிகரஹணமும்‌ 
பரத்வலிங்கம 


விவாஹமும படுககையும்‌ பரஜோத்பததியும்‌ 


அக்ரம ஸக்ரம நிர்தேசங்கள 
பனிக்கடலும்‌ மனக்கடலும்‌ 
பிராட்டிககாக வ்யாபாரத்ரயம 
விஷயத்ரயமும்‌ வ்யாபாரத்ரயமும 
விச்வாமித்ரனும்‌ பக்ஷிராஜனும 
விச்வாமித்ரனும்‌ இடையும்‌ 
வெள்ளி வளை 

ஆயனும்‌ ஆய்ச்சியும்‌ 


விஷய ஸுூசிகை 


பெரியவாசசான பிளளை பெருமை 
திவய நாமகரஹணமும்‌ திவ்யதேசகரஹணமும்‌ 
ஸ்வஸவரூப நிஷகாஷம்‌ 

கலியன தனிசசிறப்பு 
இனபமாரியும அருள்மாரியும்‌ 
அரசகுமாரனும்‌ கலியனும்‌ 
திருவடியும ஆழ்வாாகளும 
கண்ணனும திரிவிகரமனும்‌ 
கலியன பெருமை 

மலையாளா ஸ்வபாவம்‌ 

குயிலும்‌ கிளியும்‌ 

இனபமாரியும அருள்மாரியும்‌ 
குணமும விக்ரஹமும்‌ 
திவ்யவிகரஹவர்ணவிசாரம்‌ 
சிவப்பும கறுபபும்‌ 

குஞ்சிதபாத மங்களாசாஸநம்‌ 
திருககுறுங்குடி வைபவம்‌ 

திவ்ய தேசங்களின்‌ அடிப்பாடு 
படடா ஐதிஹ்யம 

“மூவுலகு”” சபதார்த்தம்‌ 

பகவத ப்ரபாவம்‌ 
ஸ்ரீமந்நாராயண வைபவம 
கறறவரும கற்பித்தவரும்‌ 
இன்பமாரியும அருள்மாரியும்‌ 
அருளிசசெயல ரஹஸயம 

திவ்ய தேசதரயாநுபவம்‌ 
நின்றவாறு முதலானவை 
அரசசா பராவண்யதத்வம்‌ கலியன 
வ்யாகயாநைக சரணத்வம்‌ 
ஆனையும்‌ ஆனைததொழிலகளும 
சேஷசேஷிகள்‌ ஸ்வரூப ஸிததி 
ஆழ்வார்களுடைய திவ்ய தேசாநுபவம 
விபவமும்‌ அர்சசையும 

பட்டரும்‌ ஆழ்வானும 


திருககணணபுரம்‌, திருவாறனவிளை-திரு நறையூர்‌ 


பரமனுடைய உகப்பின மிகுதி 
அசுரா அவுணன்‌ சப்தார்ததம்‌ 
உகபபும்‌ இனிதுகபபும்‌ 


வீஃ11] 


17 


விஷய ஸுசிகை 


ரக்ஷய ரக்ஷ்க பாவம 
ரக்ஷ்கனுககு ஹாஷஹேது 
திருக்குடந்தையும திருககோவலூரும 
திருககுடந்தைத திருமழிசைப்பிரான 
தாயும மகளும 

பூர்வபக்ஷ ஸிததாந்தஙகள 
ஸ்வரூபமும புருஷாததமும 
தாயப்பாசுரமும மகள்‌ பாசுரமும்‌ 
ஆழ்வாருடைய ப்ரஜஞாவஸதைகள்‌ 
பழியும்‌ அதன பரிஹாரமும்‌ 

உபாய உபேய நிஷ்காஷம்‌ 
தர்மத்யாக விசாரம 

நாஸ்திகயம்‌ 

பூர்வோத்தர வாக்யங்கள்‌ 
பூர்வோத்தரார்த்தங்கள 

“நமோ நாராயணாய” 
பகவானுடைய உபாயதவம 

தேசிக ஸித்தாந்தம 

கரமநிர்தேச தாத்பாயம 
பிராட்டிமாகளும்‌ ஆழ்வாரகளும 
நம்மாழ்வாரும்‌ கலியனும்‌ 
பெருமாளும்‌ பெரிய பெருமாளும 
நின்ற தடாகம்‌ 

அல்லாத ஆழ்வராகளில்‌ கலியன வாசி 
சரமும்‌ கரமும 

நிதயரும ஸமஸாரிகளும 

கேசவன கேசம 

விலலும்‌ வண்டும்‌ 

பரனும்‌ ஜஞாநியும்‌ 

பிரிநிலை விசாரம 

சபதத்தை நியமித்து வயாக்யாநம 
திவயாவயவாநுபவம்‌ 

உவமை உவமையனறு 

தாமரையின பர்யாய பதஙகள 
பததுததாமரைகளின ஒனபது வயாபாரஙகள 
பெருமாளும்‌ பிராடடியும 
கைபிடிபபதும கால பிடிபபதும 
வைதிகமும லெளகிகமும 


விஷய ஸும்சிகை 19 


தோழியை வெறுப்பது உகப்பது 
தீருஷ்டமும அத்ருஷ்டமும்‌ 

தனனாலே தனக்கு இழவு 
பகவதநுபவமும பாகவதாநுபவமும 
நைவளம- நட்டபாடை 

பரபததியும்‌ பண்ணும 

திரயககுகளின சரிதரம 

வணடும்‌ தெய்வ வண்டும 

அவன நாணமும இவா நாணமும்‌ 
கலியனும ஆழவாரும்‌ 

செயயா எனனும வாயப்பாடு 
நிதியெடுத்த விடமும இழந்த விடமும 
மமகார விசாரம்‌ 

திருவரஙகம்‌ யாருடைய ஊர்‌ 
பகதபாரதந்த்ரயம 

ப்ரணவம, ஹ்ருதய கமலம்‌, 
ராஸமணடலம்‌-அர்ஜுநரதம்‌ 

உபய ப்ராதாந்யம்‌ 

சாப்தமும ஆரததமும 

கழலவளை சப்தார்த்தம்‌ 

நஙகையும நஙகைககு அடஙகாதவையும்‌ 
யோக ரூட சபதம 

மணிவலலிப பேசசு வந்தேறியனறு 
சப்தாாத்த நிஷகாஷம 

கறுமையும பாளபளயமும 
ஸாவஸவதாநமும ஸாவஸவாபஹாரமும 
“அறுகால”்‌ சபதார்த்த விசாரம 
பட்டா ஐதிஹ்யம 

சரணஷடகம 

ஆழவாருடைய அத்வதீயத்வம 
நாச்சியார்‌ பரிகரத்தின்‌ பெருமை 
பகவதாலிங்கநம்‌ 

ஆரதததவநி 

உபலக்ஷ்ணம 

கடகஸமாச்ரயணம 

ஆசாயாதீநம ஸர்வம 

பகவானும ஆசாாயனும 

““யதந்ந புருஷ *” சாஸ்த்ர விஷய நிஷகாஷம்‌ 


2511௦9 
275 
278 


விஷய ஸுடசிகை 


ஊடல்‌ பாசுரம்‌ 

திருக்குறள்‌ 

முடிகை தேட்டம்‌ 

கலியன்‌ ப்ரபத்தி 

ஸமுத்ரமதநமும ஸமுத்ரபந்தநமும்‌ 
எல்லாம்‌ பிராட்டிககாக 

முகயமும்‌ ஆநுஷங்கிகமும்‌ 
நைச்யமும கலியனும 

அவாவும ஆழ்வாரும்‌ 

உபக்ரம உபஸம்ஹாரங்கள்‌ 

ஸ்ரீ பராங்குச ஸ்ரீ பரகாலாநுபவம 
கலியன்‌ ஸெளகுமார்யம்‌ 
ஆர்த்திஹரத்வம்‌ 

அருளின்‌ பெருமை 

தண்டும வாளும 

பரோக்ஷ அபரோக்ஷ நிதேசஙகள்‌ 
அபாய அநபாய வைபவம்‌ 
தாபத்ரய ஜிக்ஞாஸ்யன்‌ 

74 சொற்றொடர்‌ ஒற்றுமை 
கலியன வைபவம்‌ 

ஆழ்வாரகள வாழித திருநாமஙகள்‌ 


IODC 


ஸ்ரீ! 
ஸ்ரீமதே ராமாநுஜாயநம: 
“விஷய வாக்ய தீபிகை? 


எண - வரிசை எண்‌ 


பெரியாழவாரும பெரியாழ்வாரும 
11, 25, 28, 29, 256, 259, 267, 272, 275, 276, 


பெரியாழ்வாரும்‌ ஆண்டாளும 


16, 17, 18, 31, 60, 68, 117, 124, 129, 132, 143, 254, 262, 266, 
283, 287, 289, 


பெரியாழ்வாரும தொண்டரடிபபொடியாழ்வாரும்‌ 
192, 206, 273, 306 


பெரியாழ்வாரும்‌ திருப்பாணாழ்வாரும்‌ 
3, 4, 212, 219, 280 


பெரியாழ்வாரும்‌ திருமங்கையாழ்வாரும 
7, 14, 26, 265, 269, 270, 271, 274, 330, 333, 340, 356, 367 
374, 378, 384, 407, 413, 469, 483, 542, 584, 597, 608, 621, 621, 
628, 652, 664, 668, 672, 705, 718, 723, 729, 736, 741, 741, 742, 
742, 748, 747, 751, 755, 759, 771, 


பெரியாழ்வாரும்‌ அமுதனாரும 
a; 


பெரியாழ்வாரும்‌ குலசேகராழ்வாரும 
24, 151, 155, 162, 624 
பெரியாழவாரும நமமாழவாரும 


1, 2,3, 3,5, 8, 9, 11, 12, 15 19, 20, 21, 22, 23, 25, 30, 32, 
33, 255, 258, 260, 261, 263, 264, 277, 279, 281, 282, 414, 415, 
418 420 


22 


பெரியாழ்வாரும்‌ திருமழிசைப்பிரானும்‌ 
10, 13, 52, 172, 175 


பெரியாழ்வாரும்‌ பூதத்தாழ்வாரும்‌ 
268, 278 


பெரியாழவாரும பொய்கையாழ்வாரும்‌ 


ஆணடாளும ஆணடாளும்‌ 
38 97, 62, 69 to 112, 123, 127 


ஆணடாளும தொண்டரடிபபொடியாழவாரும 
37, 01, 65, 207, 302, 309, 311 


ஆணடாளும திருபபாணாழ்வாரும 
43, 213 
ஆணடாளும்‌ கலியனும 
40, 41, 43, 46, 47, 49, 51, 53, 59, 115, 118, 119, 119, 120, 
123, 132, 134, 136, 142, 142, 284, 336, 370, 386, 406, 409, 417, 
418, 424, 427, 443, 453, 454, 455, 475, 481, 487, 495, 499, 522, 


526, 532, 542, 542, 543, 550, 572, 656, 672, 687, 690, 703, 713, 
716, 723, 724, 730, 736. 760, 761, 766, 793 794, 800 


ஆணடாளும மதுரகவிகளும 
141] 


ஆண்டாளும்‌ குலசேகரப பெருமாளும 
138, 160, 161, 286, 292, 293, 295, 296 


ஆணடாளும்‌ நம்மாழவாரும்‌ 


34, 35, 36, 38, 39, 42, 44, 45, 46, 48, 50, 54, 55, 56, 58, 63, 
64, 66, 67, 114, 116, 120, 121, 125, 126, 128, 130, 131, 132, 
133, 135, 136, 137, 139, 140, 144, 145, 285, 288 


23 


ஆண்டாளும திருமழிசைபபிரானும்‌ 


179, 
ஆண்டாளும பேயாழவாரும்‌ 
40, 
ஆணடாளும பொய்கையாழவாரும்‌ 
123, 
குலசேகரனும குலசேகரனும 
297, 


குலசேகரனும தொணடரடிபபொடிகளும்‌ 
146, 148, 199, 
குலசேகரனும கலியனும 


147, 148, 148, 153, 290, 291, 334, 335, 340, 369, 421 
463, 539, 556, 655, 701, 709, 711, 712, 750, 758, 773 


குலசேகரனும்‌ மதுரகவிகளும 

148, 
குலசேகரனும நம்மாழ்வாரும 

146, 148, 152, 153, 156, 157, 158, 159, 163, 294 
குலசேகரனும்‌ பேயாழ்வாரும்‌ 

150, 


குலசேகரனும பொய்கையாழவாரும்‌ 
149, 154, 


திருமழிசைப்பிரானும திருமழிசைபபிரானும்‌, 
164, 166, 173, 174, 180, 182, 185, 300, 


450, 


24 


திருமழிசைப்பிரானும நமமாழ்வாரும்‌ 
165, 168, 170, 171, 174, 176, 177, 178, 180, 181, 183, 184, 
185, 187, 188, 299 
திருமழிசைபபிரானும தொணடரடிப்பொடிகளும 
298. 
திருமழிசைபபிரானும திருப்பாணாழ்வாரும 
220. 
திருமழிசைப்பிரானும கலியனும 
167, 180, 182, 182, 186, 301, 322, 351, 362, 449, 472, 516, 
276, 578, 666, 685, 734, 735, 735, 748 
திருமழிசைபபிரானும்‌ மதுரகவிகளும்‌ 
169 


திருமழிசைபபிரானும்‌ பேயாழவாரும 
182 


தொணடரடிபபொடிகளும்‌ தொணடரடிபபொடிகளும்‌ 
189, 200. 
தொணடரடிப்பொடிகளும்‌ திருப்பாணாழவாரும்‌ 
196 


தொண்டரடிபபொடிகளும்‌ கலியனும 
203, 209, 304, 335, 349, 391, 428, 457, 459, 468, 638. 


தொண்டரடிப்பொடிகளும்‌ மதுரகவிகளும 
189. 
தொண்டரடிபபொடிகளும்‌ நமமாழ்வாரும்‌ 


190, 190, 191, 193, 194, 195, 197, 198, 201, 202, 204, 205, 
208, 210, 303, 305, 307, 308, 310. 


25 


திருப்பாணாழ்வாரும்‌ திருப்பாணாழ்வாரும்‌ 
211 
திருப்பாணாழ்வாரும்‌ கலியனும 
211, 216, 221, 312, 315, 355, 361, 467, 494, 510, 637, 682, 
792, 801. 
திருபபாணாழவாரும்‌ நமமாழவாரும்‌ 
211, 215, 217, 218, 221, 222, 223. 


திருபபாணாழ்வாரும பூதததாழ்வாரும 
214, 


மதுரகவிகளும நம்மாழவாரும்‌ 
224, 225, 226, 228, 229, 230 to 253. 


மதுரகவிகளும பேயா ழவாரும 
226, 
மதுரகவிசுளும கவியனும 
227, 377, 474, 478 


கலியனும கலியனும்‌ 


314 316, 317, 318, 320, 321, 329, 330, 332, 334, 335, 996, 
337, 33 , 342, 344, 345, 350, 352, 354, 357, 359, 363, 364, 371, 
372, 3” ,, 381, 382, 390, 395, 397, 400, 403, 404, 405, 408, 411, 
412, 4 5, 426, 432, 434, 435, 436, 440, 441, 442, 444, 445, 456, 
458, - 0, 461, 465, 465, 471, 476, 482, 484, 485, 486, 488, 495, 
497, 510, 502, 503, 506, 518, 514, 515, 517, 518, 520, 522, 599. 
531, 533, 537 540, 544, 545, 560, 562, 564, 565, 566, 567, 570, 
576, 576, 578, 578, 581, 584, 587, 589, 591, 593, 596, 598, 603, 
604, 604, 604, 604, 604, 605, 606, 607, 09, 610, 611, 612, 613, 
614, 618, 619, 623, 625, 627, 629, 680, 632, 693, 694, 635, 635. 
635, 636, 689, 699, 639, 640, 641, 649, 649, 644, 645, 646, 647, 
649, 650, 651, 654, 656, 656, 657, 658, 659, 662, 668, 607, 
670, 671, 675, 676, 677, 679, 681, 681, 684, 686, 687, 692, 693, 


தச 


26 


695, 696, 697, 702, 708, 711,712, 715, 717, 718, 720, 721, 
721, 722, 725, 726, 728, 731, 732, 733, 734, 736, 738, 740, 
741, 741, 741, 744, 746, 749, 753, 754, 756, 762, 764, 765, 
768, 769, 772, 774, 775, 779, 780, 781, 782, 769, 785, 785, 786, 
788, 789, 790, 795, 797. 


கலியனும அமுதனாரும 
231, 653, 


கலியனும நம்மாழ்வாரும்‌ 


914, 315, 323, 324, 325, 326, 327, 330, 330, 335, 335, 336, 
337, 338, 341, 343, 344, 345, 346, 347, 348, 351, 353, 358, 360, 
363, 365, 366, 368, 371, 373, 375, 377, 379, 380, 383, 384, 385, 
387, 388, 380, 392, 393, 394, 396, 398, 399, 401 402, 404, 405, 
410, 425, 429, 430, 431, 433, 437, 438, 439, 446, 447, 448, 449, 
450, 451, 452, 454, 456, 460, 464, 470, 471, 473, 476, 477, 479, 
480, 481, 489, 490, 491, 492, 493, 496, 497, 498, 498, 500, 501, 
504, 505, 507, 508, 509, 511, 512, 517, 519, 521, 521, 522, 523, 
524, 595, 527, 528, 530, 534, 535, 536, 538, 341, 543, 546, 547, 
548, 518, 549, 551, 552, 553, 554, 555, 556, 557, 558, 559, 561, 
568, 569, 571, 573, 575, 577, 579, 580, 583, 583 585, 586, 586, 
588, 590, 592, 600, 600, 601, 602, 604, 605, 605, 605, 605, 605, 
605, 609, 615, 616, 617, 622, 623, 626, 631, 633, 644, 648, 650, 
653, 660, 661, 664, 665, 667, 669, 672, 673, 674, 678, 680, 683, 
688 689, 691, 694, 698, 699, 700, 701, 705, 706, 707, 708, 710, 
711, 714, 715, 715, 719, 722, 722, 727, 728, 734, 731, 734, 734, 
736, 757, 739, 743, 745, 748, 752, 757, 763, 767, 770, 774, 776, 
778, 784, 784, 787, 789, 789, 789, 791, 796, 798, 799, 800 


கலியனும பேயாழ்வாரும 
328, 377, 597, 599 
கலியனும்‌ பூதத்தாழவாரும 
362, 466, 563, 594, 789 
கலியனும பொய்கையாழவாரும 


319, 422, 574, 582, 595, 718, 777 


ஸ்ரீமதே ராமாநுஜாய நம, 
பொதுத்தனியன்கள்‌ 
நம்பெருமாள்‌ அருளிச்செய்தது 


ஸ்ரீசைலேச தயாபாத்ரம்‌ தீபக்த்யாதிகுணார்ணவம்‌ | 
யதீந்தீர ப்ரவணம்‌ வந்தே ரம்ய ஜாமாதரம்‌ முநிம்‌ ॥ 


கூரத்தாழ்வானருளிச்‌ செய்தது 


லக்ஷம்‌ நாத ஸமாரம்பாம்‌ நாதயாமுநமத்யமாம்‌ | 
அஸ்மதாசராய பாயந்தாம்‌ வந்தே குருபரம்பராம்‌ ॥ 


கூரத்தாழ்வான்‌ அருளிச்செய்தது 


யோ நித்யமச்யுத பதாம்புஜ யுக்மருக்ம 
வயாமோஹத: ததிதராணி த்ருணாய மேநே | 
அஸமத்குரோ. பகவதோ8ஸய தயைகஸிந்தோ 
ராமா நுஜஸய சரணெள சரணம்‌ ப்ரபத்யே ॥ 


ஆளவந்தாரருளிச செய்தது 


மாதா பிதா யுவதய தநயா விபூதி. 

ஸர்வம்‌ யதேவ நியமேந மதந்வயாநாம்‌ | 
ஆதீயஸ்ய ந; குலபதே- வகுளாபிராமம 
ஸ்ரீமத்‌ ததங்கரியுகளம்‌ ப்ரணமாமி மூர்த்நா ॥ 


பட்டர்‌ அருளிச்செய்தது 


பூதம ஸரஸ்ய மஹதாஹ்வய பட்டநாத 
ஸ்ரீபக்திஸார குலசேகர யோகிவாஹாந்்‌ | 
பக்தாங்க்ரிரேணு பரகால யதீந்த்ர மிச்ரான்‌ 
ஸ்ரீமத்‌ பராஙகுசமுநிம்‌ பரணதோஸ்மி நித்யம்‌ ॥ 


முதலாயிரம்‌ 


ஸ்ரீ வில்லிபுத்தூர்‌ 


ஸ்ரீமதே ராமானுஜாய நம: 
அருளிச்செயல்‌ அநுபவம்‌ 


ஆழவாரகள வாழி அருளிச்செயல வாழி 
தாழவாதுமிலகுரவர்தாம வாழி-ஏழபாரும்‌ 
உய்ய அவாகளுரைததவைகளதாம வாழி 
செய்யமறைதன்னுடனே சேர்ந்து. 
இங்கும்‌ அங்கும்‌ 
ய்‌ 0202 ௦06௨௦௨68௨1 6௨ 0 மலடு பட 


ஞி 


ச்‌ 

ப்‌ இங்கு * - இப்போது லக்ஷ்யமாக எடுக்கப்பட்ட ப்ரமாண 

ட வாக்யம்‌. ர 

ஐ அங்கு - - இதற்குத்‌ தோள்‌-தீண்டியாக உதாஹரிக்கப்படுகிற ஓ 

்‌ பரமாண வாக்யாந்தரம்‌, க 

௫௦௦25௮௧222 ஒது தரு ஒத ததத அலலஹி 
திருப்பல்லாண்டு 


1, இங்கு அ“பலலாண்டு பல்லாண்டு உன்சேவடி செவ்வி 
திருக்காப்பு”? - தி ப. 1 
அங்கு “வீற்றிருந்து ...பேரற்றி...”” நம்‌, 4.5.1, 


விளக்கம்‌ -- “வீற்றிருந்து?” எனற திருவாய மொழியில 
நம்மாழ்வார்‌ முதற்கண்‌ பகவந்‌ மங்களாசாஸநம்‌ செய்தருளினா. 
இதனையடியொற்றியே பெரியாழ்வாரும்‌ திருபபலலாணடு முதற 
பாட்டில பகவந்‌ மங்களாசாஸநம்‌ செய்தார்‌. 


எ இ - ““அடியோமோடும்‌..: பல்லாண்டு அதிப. 2 
௮ “பொலிக பொலிக,,.?”- ஈம்‌, 5,2.1 


விள-**யொலிக”* எனற பதிகத்தில பாகவத மங்களாசாஸ 
மம்‌ செய்தா நம்மாழ்வா. இது ப்கவநீமங்களாசாஸந.த்துககுப 
பிறகு . செயயப்படட பாகவத மங்களாசாஸநம்‌ _ இதனையடி 
யொற்றியே பெரியாழ்வாரும்‌ இரணடாம்‌ பாட்டில “அடியோ 
மோடும்‌, மங்கையும்‌, ஆழியும்‌, பாஞ்சசன்னியமும்‌ பல்லாண்டே?” 
என்று பாகவத மங்களாசரஸதம்‌ செய்தார்‌. 


2 அருளிச்செயல்‌ 


8 இஃஅப்பாஞ்ச சன்னியமும்‌ பல்லாண்டே திப, 1 
அஅனப்பெரியவாய்‌ கண்கள்‌ அ௮அமலனாதி. 6 
௮-- அது காலனேஅநைம்‌ 9.௦.7 
௮௮கணமயில்‌ அவை கலந்து நம்‌, 10.2.1 


விள  இவ்விடஙகளிலெலலாம்‌ முகத்தை மாறவைத்துக்‌ கூறு 
வது. 

“உன செவவடி?? :'*நினவலமா£வு”” எனறு முனனிலையா 
யிருகக, அபபாஞசசன்னியம”” எனறு பரோக்ஷநிரதேசம பணணு 
கிறது. **தன கணபடிலும்‌ கணணெச்சிலாம”' எனறு பார்க்கக 
கூசி முகத்தை மாற வைத்துச்‌ சொலலுகிறபடியால எனறபடி. 


திருமேனியின்‌ கருமையும்‌ உளகைத்தலத்தின சிவப்பும்‌ 
சஙகததின வெணமையும்‌ சோந்த பரபாகம கணடால கண 
ணெசசிலாம எனறபடி. 


*அப்பெரியவாயகணகள்‌””:-- போக்யதாதிசயத்தாலே **அப்‌ 
பாஞசசனனியம”” என்னுமாபோலே முகத்தைத திரிய வைததுச்‌ 
சொலல்கிறார்‌. 


““காட்டேன மின நும்முரு”* என்று வைத்து **அது”” எனகிறது 
காண மாட்டாமை முகத்தை மாற வைத்துச்‌ சொலலுகிறாள்‌. 


“கணமயில்‌ அவை?” - த்ருஷ்டி விஷம்‌ போலேயிருககையாலே 
முகத்தை மாற வைத்து **அவை”” என்கிறாள்‌ கண்கொண்டு காணப்‌ 
போகாமையாலே. ஒரு திரளாக பாதகமாகா நினறதாய்த்து, 


முனனிரணமடிடங்களிலும்‌ போக்யதாதிசயததைப பற்ற 
முகத்தை மாற வைத்துச்‌ சொன்னபடி, பினனிரணடிடஙகளிலும 
பாதகத்வாதிசயததைப்‌ பற்ற முகததை மாற வைத்துச சொனன 
படி. 
4. இ பல்லாண்டு பல்லாண்டு,, தி, ப, 1 

௮ -- அமலன்‌ விமலன்‌... அ அமலனாதி 1 


விள -- பலலாணடு பலலாணடு என்ற நான்கு பதங்களுககு 
நானகாததஙகள்‌ -- மநுஷ்ய மாநத்தாலே தேவமாநததாலே 
பரஹும மாநததாலே பல ப்ரஹ்மாககள்‌ மாநததாலே உன்சேவடி 
செவவி திருககாப்பு என்றபடி. 

ஆக நான்கு பதங்களாலும்‌ மங்களாசாஸந காலத்தையம்‌ 
பெருக்கின படி. 


2 


அமலன்‌ -- குற்றமற்றவன்‌ -- என்னைத்‌ தனக்காக்கின சுத்தி, 


விமலன்‌ -- குற்றமற்றவன்‌ -- என்னைத்‌ தன்னடியார்க்காட்‌ 
படுத்திய சுத்தி, 


நிமலன -- குற்றமற்றவன்‌ பச்சையிடாதேயிருக்க எனனைத்‌ 
திருத்திய சுததி, 


நின்மலன்‌ -- குற்றமற்றவன்‌ -- இவ்வளவும்‌ தன பேருகச்‌ 
செய்த சுத்தி, 


ஆக நானகு பதஙகளாலும்‌ குற்றமிலலாமை கூறப்பட்டது, 


௦ இ. வாழாட்‌ பட்டு மின்‌ நீருள்ளீரேல்‌ - தி, ப, 4 
௮ அரக்கர்‌ அசுரர்‌ பிறந்தீருள்ளீரேல்‌ நஈம்5. 2, 5 


விள -- **வாழாட்‌ படடு நின்‌ நீருள்ளீரேல” என்று தேடவேண்‌ 
டாதே எல்லாரும வாழாடபட்டு, “அரக்கர்‌ அசுரர்‌ பிறந்தீர்‌ 
உள்ளீரேல?? எனறு தேடவேண்டும படியாகிறது **ஒனறும 
தேவும்‌” கேட்டு ஸமஸாரம திருந்தினபடி. 


இதனால, நம்மாழ்வார்‌ காலத்திலே உலகின வாழச்சியும, 
பெரியாழ்வார காலததிலேயே அது மாதிவீட்டமையும அறிய 
லாகிறது, 


6. இ பல்லாண்டு கூறுவனே:அதி, ப, 6, 
௮ அ மங்கையர்‌. தையல்‌: நம்‌, 10, 8, 11, 


விள -_ தையல இத்யாதி:ஸபை போலே யெலலாரும்‌ 
திரண்டு வார்ததை சொனனால செவிபபடாது எனறு பாத்த, 
ஒருத்தி, பசு மேய்க்கப போகாமே மீட்கைககாகச சொனைவை, 
்‌'அடிசசியோம”” “ தொழுத்தையோம?”? **ஆழும்‌ எனனாருமிா”' என 
சொறகொள்‌** எனறு சொனன, பன்மைக்கும ஒருமைககும 
எலலாம்‌ சேருமிறே, 


பல்லாண்டு கூறுவனே:--**பாடுதுமே'” “கூறுதுமே”? எனறு 
அநந்ய பரயோஜநரும கைவல்யார்த்திகளும்‌ ஸங்கதராகிற 
விடத்தில ஸமூஹமாகப பேசினார்‌. இதில்‌ ஐசவர்யாாததியை ஏக 
வசநததாலே பேசுவான என எனனில,--அவாகள்‌ திரள பரிச 
சினனமாய்‌, இவாகள திரள்‌ அபரிசசிந்நமாகையாலே ஓரூருக்கு 
ஒருத்தன வாராததை சொல்லுமாபோலே சொல்லுகிறா எனறபடி. 


4 அருளிச்செயல்‌ 


பெரியாழவார்‌ திருமொழி 
இங்கும அஙகும 


7. இ. மன்னுகுறுங்குடியாய்‌ ..பெ.தி- 1, 5. 8 
௮ அ தென்னானாம்‌ வடவானாய்‌... கலி..இ நெ, 10, 


விள - பெரியாழ்வார்‌ ““மனனு குறுங்குடியாய்‌'' எனற பாசுரத்‌ 
தில திருக்குறுங்குடி, திருவெள்ளறை, திருமாலிருஞ்சோலை, 
திருக்கணணபுரம எனற நானகு திவய தேசஙகளை ஒரு சேர 


வநுபவிததார 


“தென்னானாய்‌”” என்ற பாசுரத்தில, கலியன்‌, தென்னானாய்‌ என்று 
தொடங்கி, திருமாலிருளு சோலை, திருவேங்கடம்‌, திருவரஙகம்‌, 
திருக்கண்ணபுரம்‌ எனற நான்கு திவ்ய தேசஙகளைய நுபவித்தார்‌, 

“குணபால மதயானாய”? எனறு - பெரிய முதலியாா பககல்‌ 
தமக்குணடான ஆதரததாலே மனனனுடைய வடிவழகையும்‌ 
செருக்கையும நிலையழகையும பறற, உடையவா, “*குணபாலமத 
யானாய்‌”' எனறு மனனனாரையருளிச செய்வா காட்டுமனனார்‌ 
குடியைக குறிககும்‌.இப்பதம என்றபடி, பரமாசார்யாகளான ஸ்ரீமந்‌ 
நாத முநிகளும்‌ ஆளவந்தாரும அவதரித்த திவய தேசமிறே காடடு 
மன்னார்குடி எனற வீரநாராயணபுரம 


6, இ - ஏலுமறைப்‌ பொருளே - பெ. தி. 1.5, 9 
அ  ஏலுமாடையும்‌ அஃதே _ நம்‌, சீ, 3, 5, 


விள -- வேதத்துககும வேத்யனான பகவானுக்கும உள்ள 
பொருத்தததைப பெரியாழ்வார்‌ **ஏலுமறைப பொருளே”? என்று 
அருளிச்‌ செய்தாரா -- “வேதை சஸாவை அஹுமேவ வேத்ய £? 
என்றானிறே ஸ்ரீ கீதாசாயன. 


நமமாழ்வார்‌ பகவானுடைய திருமேனியில்‌ திருபபீதாம்பரமும்‌ 
திருவரையும பொருந்தியபடியை **ஏலுமாடை”” என்று அநுபவித்‌ 
தார்‌. “படிச்‌ சோதியாடையொடும பலகலனாய நினபைம பொற 
கடிச்‌ சோதி கலந்ததுவோ திருமாலே”? எனறு (9.1 1) நமமாழ 
வார்‌ அழகர்மலையிலும்‌ அநுபவித்தாரிறே 


வேதத்துககென்றே ஓர்‌ வேதயனான பகவானும்‌, பகவானுக்‌ 
கென்றே ஓா வேதமும்‌ அமைவதே என்ற-வாச்யவாசசு பாவததாலே 


அனுபவம்‌ 


வந்த- பொருத்தம்‌, இது தன்னைப்‌ பெரியாழ்வார்‌ அநுபவித்தார்‌- 
இந்தத்‌ திருவரைக்கெனறே இந்த பீதகவாடையா, இந்த பீதக 
வாடைககென்றே இந்தத்‌ திருவரையா .என்னும்படியான பொருத்‌ 
சததை நம்மாழவார்‌ அநுபவித்தார்‌ 
9. இ ஆங்கே வளர்ந்திட்டு அ பெ, த. 1. 6. 9, 

வ ணை அங்கே நின்று... நம்‌, 9 10. 9, 


விள _ ஆங்கே வளாந்திட்டு - இந்தப்‌ பாசுரம ந்ருஸிமமாவ 
தாரபரம்‌--அடித்தவிடமொழிய ஸ்த்தலாந்தரத்திலே தோனறினும்‌ 
“இவன இங்கிலலை”” யென்ற ப்ரதிஜ்ஞை நிலை நினறதாமெனறு 
அத்தூணில அவன அடித்தவிடம்‌ தன்னிலே... 

அங்கே நின்று -- இந்தப்‌ பாசுரம்‌ த்ரிவிக்ரமாவதாரபரம்‌ -- 
கடகக நாலடி போனானாகில **கருத்ரிமம்‌ பணணினான”” எனறு 
அவனுக்கு வழககுப்‌ பேசலாமிறே 


10. இ. உளந்தொட்டு - பெ. தி. 1, 6, 9. 
௮. உடிர்த்தலத்தை ஊன்‌ றினாய்‌ _ தி. ச. வி, 25, 
விள -- உளம்தொட்டு.- அவனுடைய ஹ்ருதய -பரீக்ஷை 
செயது இவன நலிவு பரஹலாதனுககுத தட்டாமையாலே செருக்கு 
வாடி அநுகூலிககவுமாம்‌ *இனியாகிலும ஒரு அஞ்ஜலிபணணாய” 
எனறு அவன உபதேசிககையாலே, கீழ்‌ நாளைய அபராதத்தை 
நினைதது அநுதபிதது அநுகூலிக்கவுமாம்‌. **நாஸ்தி£* எனறவிடத்‌ 
தில:**அஸ்தி”? எனனும்படி தோனறுகையாலே, அவன வயாப்தி 
யில ஸத்பாவத்தை நினைத்து லஜ்ஜையாலே அநுகூலிககவுமாம்‌ 
உத்ரம?? “வீரம்‌?” என்கிற கொடிய வடிவைக காண்கையாலே 
பீதி மூலமாக அநுகூலிக்கவுமாம. தனனுடைய ப்ரதிஜ்ஞா சக்தி 
குலைந்த பினனும ராவணன்‌ “சசால சாப்ம ச முமோச வீர.'” எனறு 
வெறுங்கை வீரனாய்ப்‌ போககுவரத்து செய்தானிறே. அதுவுமில 
லாத அசகதியாலே அநுகூலிககவுமாம்‌. “*உரததினில்‌ கரததை 
வைத்து உகிரததலத்தை ஊன்‌ நினாய்‌”” என்று பாவகரமம தோனறு 
கையாலே வயஸந பரம்பரைகளாலேய நுகூலிக்கவுமாம்‌. இனன 
மும்‌ இப்புடைகளிலே ““இபபோது அநுகூலிக்குமோ”” எனறு 
பார்த்ததிறே. 
11, இ துரும்பால்‌ வள றிய சக்கரக்கையனே - பெ த. 
| LOLs 
௮. அரவணையாய்‌ ஆயரேறே அ பொதி, 2.2, 1, 
அ _ அன்று இருச்செய்ய நேமியான்‌ பெரிய 
திருவந்தாதி. 69 


8 அருளிச்செயல்‌ 


விள -- துரும்பால்‌ கிள்றிய சக்கரககையன்‌ -- இதனால்‌ அந்த 
பவிதராக்ரமாயப்‌ புகுந்து அவன கணணைக கலககிறறு **கருது 
மிடம்‌ பொரும்‌ திருவாழி?” எனறு தோறறுகிறது. 

அரவணையாய்‌ ஆயரேறே - அவன்‌ தான்‌ இதர ஸஜாதீயனாய்‌ 
அவரித்தால, செனறால குடையாம எனகிறபடியே சந்தாநுவர்த்தி 
யாய்‌ அடிமை செயயக கடவ திருவநந்தாழ்வானும்‌ அவனுடைய! 
அவஸ்த்தாநுகுணமாகப பள்ளி கொள்வதொரு திருப்படுககை 
யான வடிவைக கொள்ளக்கூடுமிறே, 


“அன்று திருசசெய்யநேமியான”''--இந்தப பாசுரம சூர்பணகா 
நாஸிகாசசேதநத்தைத்‌ -தெரிவிககுமது--சூரப்பணகையின நாஸீ 
காஈதிகளைக கூரார்நத வாளால்‌ அரிந்தாலும ஆஙகேயும சக்ராமசம்‌ 
உண்டு எனறபடி, 


172 இ பொறையுடை மன்னர்‌ -- பெ, தி. & 1. 1, 
௮ ஆழியங்கையம்மான்‌ -- பெரியதிருவற்தா இ. 62 
விள-- பொறையுடைய இத்யாதி.-இதொழிந்த ஸர்வஸ்வமும்‌ 
க்ருத்ரிமத்தாலே அபஹரித்துக்‌ கொள்ளுமிததனை, 


ஆழியங்கையமமான இத்யாதி -- கைகேயி வரத்திலகபபடா 
விடடது பெருமாள்திருககையில அறுகாழியொனறுமேயாகாதே. 


13. இ .ஆஇண்தேர்மேல்‌ முன்னின்ற செங்கண்‌ அலவலைஎ 


பெரி, இ. 2, 1, 2, 

அ - புகழ்ந்தாய்‌ சினப்போர்ச்‌ சுவேதனை அ நான்‌, 
தி, சீரி. 
விள -- அலவலை இத்யாதி ,- **அவாகயநாதர '” என்தி 


ருக்கக்‌ கடவ அவன அதடைய அழிந்து கலகலென ஏத்தா நிற்கு, 
மாயிற்று '*புகழந்தாய சினபபோர்ச சுவேதனை'” எனகிறபடியே- 


14. இ. பணபகர்‌ வில்லிபுத்தூர்‌ - பெ. தி. 27, 10, 
அ -- கலையிலங்கு மொழியாளர்‌ கண்ணபுரம்‌ சவி, 
ம டப லி 
பணபகா - ஸ்ரீவில்லிபுத்தூரிலுளளாருடைய உக்தி ப்ரதயுக்தி 
களும்‌ ஆதர அநாதரரோகதிகளும எலலாம்‌ பணணிலே சேர்ந்து 
போலே காணுமிருப்பது 


அனுபவம்‌ 7 


கலையிலங்கு மொழி - அவ்வூரில்‌ உள்ளார்‌ லோகயா தரைக்‌ 
கப்பா உணண உடுகக எனறு சொல்லும்‌ வார்ததையிலே 
“இனனதனசாஸத்ரம்‌ கற்றார்கள்‌” என்று தெரியும்‌. 


15. இ ஓடியகம்‌ புக்கு-- பெ. இ, 2. 10. 1. 
அ - கண்கள்‌ நீர்மல்கி...புகுமூர்‌ - நம்‌ 6 7 1 


ஓடியகமபுக்கு- தன்‌ ஜீவநத்தில்‌ ஒனறும குறையாதபடி 
கொணடால, எங்கள்‌ ஜீவநத்தையும்‌ கொண்டு போக வேணுமோ 
என்று ஆய்ச்சியா திருவுள்ளம்‌. அவனுக்கு ஜீவநம இவர்களுடைய 
வளைகளும துகிலகளும. இவர்களுக்கு ஜீவநம அவனதன்னுடைய 
வடிவிறே 


கணகள்‌ நீரமலகி . புகுமூ - தன ஜீவநததுககுப போகிறவள 
எஙகள்‌ ஜீவநத்தைக கொணடு போக வேணுமோ. ஒருவன பகவத்‌ 
குண விததனாய்க்‌ கணணும கணணீருமாயிருக்க, அவனைக்‌ கணடு 
கொணடிருகக வாகாதேயடுப்பது ““அழுநீா துளும்ப வல்மரு 
கினறன வாழியரோ?” (தி. வி, 2) எனறு சேதனராகில மஙகளா 
சாஸநம பணணக்கடவது. 


10 இ--பார்க்கடல்‌ வண்ணா -பெ தஇ,8 7. 
௮ - பார்க்கடல்‌ வணணனுக்கே - நாச்‌. தி. 1,9 


விள அ பார்க்கடல்‌ வணணா -- பார்க்கடல்‌, பாற்கடல இரு 
பொருள்‌ படப பாடம. 


பார்ககடல்‌ வண்ணனுககே அ பார்க்கடல்‌ என்றே பொருள்‌ 
படப்‌ பாடம்‌. 


17, இ இலங்காழிக்கை எந்தை யெடுத்த மலை டிப. தி, 
2. 9, 8. 
௮ - குன்று குடையா...குணம்‌, திருப்பாவை 84, 


விள -- இலஙகாழிககை இபபோது திருவாழியைத்‌ திருக்‌ 
கையிலேயுடையனானமை சொனனது - **இந்திரனைத தலையை 
யறுததுப்‌ பொகடவலல பரிகரமுண்டாயிருகக “*“உணபது கொண்ட 
நாம உயிரையும கொள்ள வொணணாது அநுகூலனுக்கு வந்த 
கலககமாகையாலே தானே தெளிந்து விடுகிறான'” எனறு தன்‌ 
இடைய ரக்ஷ்ய வர்ககத்துக்கொரு நலிவு வாராமல மலையை 
யெடுத்துக கொண்டு நின்ற நீர்மைனயச்‌ சொல்லுசைக்காக, 


6 அருளிச்செயல்‌ 


குனறு குடையா-இத்யாதி-- அநுகூலனானவனுககு ப்ராமாதிக 
மாகப புகுந்ததனறோ. அதந்தரததிலே வந்து கோவிந்தாபிஷேகம 
பணணவனறேோ புகுகிறான. பெருமபசியாலே வந்த கோபத்தாலே 
வர்ஷிததானாகில கைதொந்தவாறே விடுகிறான... உணபது 
கொணடார்‌ உயிர்‌ கொண்டு தலையறுககவோ..என்று தலையழி 
யாதே மலையையெடுத்து ரக்ஷித்தது ஆநீருசமஸயத்தாலே, அந்த 
குணததுககுப்‌ போற்றி-- 


16. _ தம்முடைக்‌ குட்டன்களை குதிபயிற்றும்‌. 
ன்‌ பெ, தி. 8. ௧9. 
௮ - இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி. 
நாச்‌. இ. 12, 1. 


விள -- தமமுடைய குட்டன்களை குதிபயிற்றும்‌ -- தந்தாமு 
டைய குட்டிகளை முதுகிலே கட்டிக்‌ கொண்டு போய்க்‌ கொமபிலே 
யேற்றியிருந்து, ஒரு கொம்பில நின்றும்‌ ஒரு கொம்பிலே குதிக்கும 
படியை, தான்‌ முந்துறக்‌ குதித்துக்காட்டி யப்யஸிப்பியா நிற்கும்‌. 


இனிதுமறிதது நீரூட்டி. -- அவற்றுக்குத்‌ தணணீர்‌ பருகுகை 
யபேக்ஷிதமானால்‌ தான அரைமட்டு நீரிலே யிழிந்து பினனே 
கையைக்‌ கட்டிக குனிந்து நின்று தண்ணீ பருகக்‌ காட்டுமாயிற்று 
இவன பினனை அவையும்‌ கூடக்குடிககும தடம பருகுகருமுகில 
(கலி. 2 9 9) இறே *ஸ யத்ப்ரமாணம்‌ குருதே லோகஸதத 
நுவர்த்ததே”” காரயித்ருத்வம்‌ இருக்கிறபடி. 


19, இ செங்கண்மால்‌ - பெ,இ 8. 6. 4. 
அ செய்ய..அண்ணன்‌. நம்‌. 4, 5, 2. 


விள -- செங்கண்மால தான்‌ கொண்டு போனான. -- **யதா 
கப்யாஸம புண்டரீகம”” எனகிறபடியே ஸ்வாபாவிகமான சிவபபுககு 
மேலே *““பககமநோககறியாமல இவளைப பாரததுக கொண்டி 
ருககும்‌ வ்யாமோஹத்தாலும்‌ சிவந்த திருக்கணகளையுடையவன. 
செய்ய கோலததடஙகணணன:-- அவளை ஒரு படியே 
கடாக்ஷிததுக கொண்டிருக்கையாலே அவள்‌ திருமேனியின்‌ சிவப்‌ 


பூறி இவன்‌ புணடரிகாக்ஷனாயிருககும. செய்யாள திருமார்பினில 
சேர்திருமாலிறே 


20, இ) _ நங்காய்‌ -- பெ, தி, 2, 6, 8. 
௮ தொழுதெழு: ஈம்‌. 1, 1, 1. 


அனுபவம்‌ 9 


விள -- நங்காய -- இது இப்பதிகத்தில்‌ எங்குத்தைககும்‌ 
முன்னிலை தொழுதெழு. -- “அவன துயரறு சுடரடி தொழுதெழு” 
என றவிது பத்துபபாட்டிலும அந்வயமாகக்கடவது (12000). 


21. இ... என்னாதன்‌ தேவிக்கு. பெ,தி 8 9. 1. 
௮ - நமக்கும்‌ பூவின்‌ மிசை நங்கைக்குமின்பனை - 
நம்‌. 4 5, 6, 


விள -- எனனாதன்தேவி -- நமககும்‌ பூவின்மிசை நங்கைககும்‌ 
இன்பனை என்னுமாபோலே -- நமககும--இன்று ஆசரயித்த நமக்‌ 
கும்‌ நித்யஸம்ஸாரிகளுககும்‌ இவவருகாயிருக்கும்‌ நமககும, **நீச 
னேன நிறைவு ஒனறுமிலேன”” எனறாரிறே. ““பூவினமிசை நஙகைக்‌ 
கும்‌--நித்யஸ-ரிகளுககும அவவருகாய்‌, ரூபகுணத்தாலும ஆத்ம 
குணத்தாலும பூர்ணையாயிருககிறவளுக்கும்‌ இனபனை. - இனபனா 
மிடத்தில, முற்பாடு இங்கேயாயப்‌ பினபாயிறறு அவளுககு 
ஸ்நேஹிததிருபபது. **த்வயி கிஞ்சித்‌ ஸமாபந்நே கிம கா£யம்‌ 
ஸீதயா மம?” இறே 


22. இ பெருந்தேவீ கேட்டருளாய்‌ - பெ. தி. 8 10.4, 
௮-- என்‌ சிறுத்தேவி போய்‌...டம்‌. 6. 7. 5. 


விள- பெருந்தேவீ -பெருமானுடைய பெருமைக்குத தகுதியான 
தேவீ, *துலயசீல வயோ வருத்தாம்‌” எனனககடவதிறே. அலலது 
ஒரு சிறுத்தேவியுண்டாய்‌ பெருந்தேவியெனகிறது அனறே, பெரு 
மாள்‌ ஏகதார வ்ரதராகையாலே 


சிறுத்தேவி:--““தன்‌ திருமால”' எனறு மேலே பெருநதேவியைச்‌ 
சொலலுகையாலே :*சிறுத்தேவி'” என்று விசேஷிக்கிறாள. 


22 இ- அமரர்‌ தம்‌ கோனார்‌-- பெ, தி, 4.8 4, 
௮ திருவல்லவாழ்‌ உறையும்‌ கோனார்‌. ஈம்‌. 5. 9. 1. 
விள அமரர்‌ தம்‌ கோனூ -- இந்திரன, 
திருவலலவாழ்‌ உறையும கோனார்‌ -- ஸ்ரீமந்நாராயணன்‌, 


24 இ தாமரையாளாகிலும்‌ சிதகுரைக்குமேல்‌ -- 
பெ. தி4, 9. 8, 
௮ அ இருமாலே நெடியானே, குல 4, 9. 
அஃ 


10 அருளிச்செயல்‌ 


விள-தாமரையாளாகிலும்‌ சிதகுரைக்குமேல: - திருமாலே நெடி 
யானே - அவள தானும எனனாலும பொறுககப போகாது எனற 
போது, **எனனடியாா அது செயயா?” எனறு ஆசரித விஷயததில 
ஓரம எலலை காணவொணணாதவன. 


௭9, இ தனனடியார்‌ திறம்‌-மன்னுடைய வீபீடணற்‌ 
காய்‌ பெ. இ, 4 9.2 
௮ அ ஆமையாம்‌......சேமமூடை நாரதனார்‌அபெ. இ, 
4, 9. 8 

௮-4 ஆற்ற நல்ல வகை காட்டும்‌ அம்மான்‌ 
எல்லாப்‌ பொருளும்‌ விரித்தான்‌ - நம்‌ 4,5 5 


விள-தனனடியார்‌ விபீஷணாககாய--பூவார£ததததில கூறப்‌ 
பட்ட அர்த்தத்தை மூதலிககிறா உத்தராரத்தததில--சிதகுரைக்கும்‌ 
எனறது மஹாராஜர்‌ கோடி எனனடியா£ அது செய்யா எனறது 
திருவடி இளையபெருமாள்‌ கோடி இவையித னையும பூவபக்ஷ 
மாககி, குற்றமுணடு நான கைககொளளககடவேன நனறு செய 
தார்‌ எனறாரிறே சரணயரான பெருமாள்‌. 


ஆமையாயஃநாரதனா ஸ்ரீஹரிவமசததிலே நூற்றைமபத்‌ 
தொனபதாமத்யாயததிலே சொலலபபடட கதையை இபபாடடிலே 


ஸஙகரஹேண அருளிசசெயகிறா. ஆகையிறே ஆமையெனறு 
தொடங்கி நாரதன எனறு முற்றிற்று. 


“ஆற்ற நல்ல வகை காட்டும்‌ அம்மான'? எனறத்தை மூத்லிக்‌ 
கிறார்‌ **எலலாப பொருளும விரிததானை”' என்று. 


26. இ செஞ்சொல்‌ மறை -- பெ, தி, 4, 10, 7, 
௮-- இருந்‌ தமிழ்‌ நூற்புலவன்‌. கலி 7, ? 10 


விள- செஞ்சொலமறை - **செஞ்சொறபரன?”? (திருவர்ய்மொழி 
நூறறநதாதி 97) “செனஞ்சொலமறைப பொருளாகி நினற தேவாகள 
நாயகன?” எனகிறபடியே செவவிய சொல்லான திருவாயமொழி -- 
“செவிககினிய செஞ்சொலலே”” எனறாரிறே. 


இருத்தமிழ நூற்புவவன;- “எனனெஞ்சத்துள்ளிருந்து இங்கு 
இருந்தமிழ்‌ நீல்‌ இவைமொழிந்து”” நம்‌ 1064 என்கிறபடியே, 
இருத்தமிழ்‌ நூல-திறுவாய்மொழி, அதிலே புலவன்‌ கலியன்‌, 


அனுபவம்‌ 11 


27. இ- நாக்கு நின்னையல்லால்‌ அறியாது 
நான தஞ்சுவன்‌ என்வசமன்று, பெ இ, 6.1. 1 
௮ - என்‌ மனம்‌ ஏத்தியன்றி ஆற்றகடில்லாது. 
அஞ்சவனே - இரா. நூ. 69. 


விள - எனமனம ஏத்தியனறி ஆற்றகிலலாது ... அஞ்சுவனே - 
தேவரீருடைய மேன்மையையும எனனுடைய தணமையையும 
அடைவே பார்த்து அஞ்சா நினறேன *:மூர்ககுப்‌ பேசுகினறான 
இவனென்று முனிவாயேலும எனநாவினுக காற்றேன்‌.”” (பெ. தி 
ச 1 1) எனனுமா போலேயிரா நினறது எனனுடைய தசை இதுக்கு 
தேவரீ£ ஏது திருவுள்ளம்‌ பற்றுகிறதோ எனறு பீதனாகா நினறேன 
என்றதாய்த்து. 
28. இ. ஏதங்களாயின-- பெ, இ,5 8, 8. 

௮-- அல்வழக்கு-- இ ப, 11, 


விள -- ஏதஙகளாயின - ஏதம்‌-குறறம- தேஹாத்மாபிமாநமும்‌ 
ஸ்வாதந்தாயமும, அந்யசேஷதவமும்‌, ஸ்வரக்ஷணமும்‌, ஸவபர 
யோஜநமும, பூரவாகமும, உத்தராகமும, ப்ராரபதமும எனனவு 
மாம்‌, நிஷ்கருதியிலலாதவையும நிஷ்கருதியுளளவையும்‌ எனனவு 
மாம, 

அல்வழக்கு:- வழக்கல்லாதவை அனேகமிறே. தேஹத்தில்‌ 
ஆத்மபுத்தி பணணுகை வழக்கல்ல. ப்ரக்ருதே: பரமான ஆதம 
வஸ்துவை ஸவதந்தரமெனறு அநுஸந்திக்கை வழக்கலல தேவ 
தாந்தரஙகளில்‌ பரதவபுத்தி பணணுகை வழக்கல்ல பகவத்‌ 
பஜநத்துககு பலம பரயோஜநாந்தரம எனறிருககை வழககலல 


அதத்யப்ரயோஜனனானாலும உபாயாந்தரஸாத்யம்‌ என நிருககை 
வழககலல, பகவதநுபவததை ““மமேதம”' எனறிருககை வழககலல. 


இனி, வழககாவது-சேஷிக்கு மங்களாசாஸநம்‌ பண்ணுகை, 


29, இ-ஙநெய்க்குடம்‌ - பெரி. இ 5,2 1 
அ - உறகல உறகல்‌_பெதி 5.2.9. 


விள -- உறகல உறகல்‌ - கீழிறபாடடுககளில்‌ ஈசவரன 
இவருககுக்‌ காப்பு, இப்பாட்டில்‌ இவா அவனுககுக்‌ காப்பு. 


12 அருளிச்செயல்‌ 


90, இ. புரவைத்திரை பல மோத ... பெ, இ, 
0. 2 10, 
அ - புள்ளைக்‌ கடாகின்ற வாற்றைக்‌ காணீர்‌-௩ம்‌ 
7. 4. i 


விள- பரவைத்திரை பல மோத-கடலோசை, 
புள்ளைக்‌ கடாகினற ஃகருடகுரகோஷம்‌. 


91, இ சக்ரபாணி சார்ங்கவில்‌ சேவகனே -- பெ, தி 
6, 44 


௮  பூங்கொள்‌. சங்கொலி. காணொலி நாச்‌ தி. 
2. 9: 


விள--சக்ரபாணீ சார்ங்கவில்‌ - ஆழ்வானை ஏவியும்‌ அம்பையே 
வியுமிறே முடிபபது. தூரஸததரை நெட்டம்பாலேவுருட்டும. கிடட 
நினறவர்களைக கையில திருவாழியாலே கொலலும, (பரதிகூலாககு 
இரணடும பாதகம) சங்கொலியும நாணொலியும - இரணடும தாரக 
மாயதது இவளுககு. சிசுபாலன ஸவயமவராாததமாக வொருப 
படட ஸமயததிலே, புறச சோலையிலே ஸ்ரீபாஞ்சஜந்ய கோஷ 
மானது வந்து செவிபபடடு தரிபபிததது ருகமிணிப பிராடடியை, 
ராவணன மாயாசிரஸஸைக காடடின போது, ஸ்ரீசராங்கத்தின்‌ 
ஜ்யாகோஷமானது வந்து செவிபபடடு தரிபபிததது ஸ்ரீஜநக 
ராஜன திருமகளை--இரணடவதாரததிலுளளவையம்‌ மடுததொலிகக 
வேணடுமபடியாயத்து இவள (ஆணடாள்‌) விடாய, அவாகளள 
வலல வாய்தது இவளாற்றாுமை. 


9௦, இ.-- ௮னந்தன்பாலும்‌ ஐதுநொய்தாக -- என்மனம்‌ 


பெ திச 4.6, 
௮-- ஈசன்‌ வானவர்க்கு. எனகண்‌ பாசம்‌. நம்‌ 
3, 8. 4, 


விள-அனந்தனபாலும்‌....எனமனம தனனுள்ளே வந்துவைகி - 
அனந்தனபால ஐதுநொய்தாக வைத்து எனறது, பரதம விவாஹத்‌ 
துக்குச்‌ செஙகற சீரை கட்டிக்‌ கூபபிடாமைககுச்‌ சோறு வைப்‌ 
பாரைப போலே த்விதீய விவாஹததிலேயிறே போக்யமுளளது 


ஈசன்‌ வானவாக்கு ௩ எனகணபாசம - பராதமயததுககும 
பழிககும செங்கற்சீரைககும ஜீவநம வைபபாரோபாதி அவாகள 
பககல, நெஞ்சும உடம்பும தந்தது எனககு என்கிறா, 


அனுபவம்‌ 12 


93. இ-சாயை போலப்‌ பாட வல்லார்‌-பெ தி.௦ 4, 11 
௮ -- நிச்சலும்‌ விண்ணப்பம்‌ -- நம்‌. 1, 9 11. 
௮-- வைகல்பாட.. நம்‌, 2. 7. 1: 


விள-சாயைபோலப பாடவல்லா£ -பாடவல்லார்‌ தாமும்‌ சாயை 
போல அணுககர்களே என்று அந்வயம்‌. 


நிசசலும விண்ணபபம்‌ செயய - எமபிராற்கு விண்ணப்பம்‌ 
செய்ய, நிச்சலும நீளகழல செனனி பொருமே எனறு அநவயம்‌. 
வைகலபாட - வைகலும்‌ வானோககாராவமுதே எனறு அநவயம 
காலதத்வமுளளதனையும நிதயஸூரிகளுக்கு போகய பூதா எனறபடி, 


திருப்பாவை 
இங்கும்‌ அங்கும்‌ 
4, இ நாராயண - திருப்பாவை 1 
பாற்கடலுள்‌ பையத்‌ துயின்ற - திருப்பாவை 2, 
மன்னு வடமதுரை மைந்தனை _ திருப்பாவை 8, 
௮-- விண்ணோர்‌ தலைவா -- கேசவா 
ஆயர்குல முதலே - நம்‌, 1,5 6, 


விளக்கம -- திருப்பாவைத்‌ தொடககத்தில **நாராயணனே ”” 
எனறும, “*பாறகடலுள பையத்துயினற பரமன?”' என்றும்‌, “வட 
மதுரைமைந்தன”” எனறும பரம வயூஹம விபவம்‌ எனற நிலைகள 
மூனறும்‌ பேசபபடடன **ஏஷ நாராயண ஸ்ரீமாந்‌ க்ஷீரார்ணவ 
திகேதந - நாகபாயங்கம்‌ உதஸருஜ்ய ஹயாகதோ மதுராம்‌ புரீம்‌”” 
என்ற ஹரிவமச சலோகததையடியொற்றியே ஆணடாள்‌ இந்த 
க்ரமத்திலேயருளிசசெயதது எனபா நம்‌ பெரியோர்‌. **பரவயூஹ 
விபவாத்மநா தரிவிதம பரஹம இதி பாகவத ஸித்தாந்த ** எனறு 
ஸ்ரீபராசரபட்டா ஸஹஸரநாமபாஷ்யத்திலே அருளிச செயதுள 
ளா. இந்த அடைவிலே நமமாழவாரும்‌ **வினையேன”? (1 5 6) 
எனற பாசுரததில ““விணணோர்‌ தலைவா?” எனறும **கேசவா”்‌ 
எனறும **ஆயாகுலமுதலே”” எனறும பர வயூஹ விபவங்களை 
அநுபவிததுளளாரா. ““கேசவா'* எனறு வ்யூஹம கூறபபட்டது, 


ர்க அருளிச்செயல்‌ 


**க”? என்று பிரமனும்‌ **ஈ௪”” என்று சிவனும்‌ கூறப்பட்டார்கள்‌. 


அவர்களுககு உதபாதகனாய ஆச்ரயணீயனான குஷராபதிசாயீ 
கேசவன எனறு கூறபபடுவதாகப பெரியோ கூறுவா, 


90. இ நாராயணனே நமக்கே பறை தருவான்‌-- 
திருப்பாவை 1, 
அ - கண்ணே உன்னைக்காண எண்ணே கொண்ட. 
நம்‌. 9.4 2, 


விள -'“நமக்கே”” எனறு அதிகாரி ஸவரூபததையும **பறை” 
எனறு பராப்யததையும **தருவான”” என்று உபாயததையும்‌ 
சுருங்கக்‌ கூறி, மேலே திருபபாவை தனனில இவறறையே விவரிக்‌ 
கிறாள்‌ ஆணடாள்‌ என்பர்‌ நம பூர்வர்கள, ஆழ்வாரும்‌ *கணணே?? 
எனறு உபாயததையும்‌ “காண”: எனறு ப்ராப்யததையும, எண்ணே 
கொண்ட”: (9. 4 2) எனறு அதிகாரியையும நிாதேசித்தருளிஞர்‌. 

ப்ராப்ய பராபக அதிகாரி ஸவரூபமிறே சாஸ்தரராததமாவது. 
ப்ராப்யப்ராபக அதிகாரி ஸங்கர ஹம்‌ 


96, இ _ மலரிட்டு நாம்‌ முடியோம்‌ _ திருப்பாவை 2, 
அ - இனிப்பிறவி யான -- வேண்டேன - நம்‌, 10,6 1, 


வீள - ““முடியோம'” எனற தனனிலையாலே நாம்‌ எனறு 
தனனடையே வரும ஆயினும நாம எனறு விசேஷிததுக கூறியது 
அவனதானே வந்து சூடடில செயயலாவதிலலையே”” எனனும்‌ 
அபிப்பிராயததாலேயாம. 


ஆழ்வாரும “*யான வேணடேன”? எனறார்‌. **என புததியால்‌ 
விடடேன. அவனிருததில செய்யலாவதிலலை'” எனற ஈடடு திவய 
ஸுிகதி அநுஸந்தேயம, 


97. இ தூயோமாய்‌ -- தூயோமாய - திருப்பாவை _. 
9, 16, 
அ அ ஆசற்றார்‌ மாசற்றார்‌ அ இருமாலை. 22, 


விள - **மாயனை”” எனற பாசுரத்திலும ““நாயகன?? எனற 
பாசுரததிலும ““துூயோமாய?* எனறு தூயமை கூறப்படடுளளது. 
ப்ரயோஜநாநதர பரதவமும உபாயாந்தர பரதவமும அசுத்தியிறே, 
அவையிரணடும இலலை எனறதிறே, “ஸர்வதாமாநச ஸநதயஜய 
ஸாவகாமாநச”' எனனா நின்றதிறே. 


அனுபவம்‌ 15 


இது தனனையே திருமாலையில ஆழ்வார்‌ ஆசற்றார்‌ என்றும்‌ மாசற்றார்‌ 
என்றும அதுஸத்தித தருளினார்‌ “ஆசு” குற்றம- “மாசு?” குறறம, 
பகவானே உபாய உபேயஙகள்‌ “*உபாயோபேயதவே ததிஹ தவ 
தத்வம நது குணெள?” எனறறிந்த ஸ்ரீவைஷணவன் திருவுள்ளத்‌ 
தாலே உபாயாந்தர உபேயாந்தர ஸம்பந்தங்கள குறறங்களேயாம்‌, 
அவையிலலாமை கூறப்பட்டது, 


50. இ... நாராயணன்‌ மூர்தீதி கேசவன்‌_ திருப்பாவை? 
௮ - கோளரி மாதவன்‌ கோவிந்தன்‌ _ நாச்‌, இ, 6. 2. 


௮ -- கோவிந்தனை மதுசூதனைக்‌ கோளரியை _ நம்‌. 
£ 108. 


விள -- ₹*நாராயணன்‌ மூர்த்தி கேசவன?? எனறு வாதஸல 
யமும ஸெளசீலயமும்‌ விரோதிநிரஸந ஸாமர்தத்யமுமாகிற குண 
தீரயம கூறபபடடது. 


“கோளரி மாதவன்‌ கோவிந்தன்‌?” என்று- தேஜஸ்ஸும்‌ 
ராஸிக்யமும எளிமையுமாகிற குணத்ரயம கூறபபடடது. 


“கோவிந்தனை மதுசூதனைக கோளரியை?”” என்று-வாத்ஸல்ய 


மும விரோதி நிரஸந ஸாமாதயமும அதபிபவநீயதவமும ஆகிற 
குணத்ரயம கூறபபடடது 


99. இ மாமாயன்‌ மாதவன வைகும்‌ தன்‌--திருப்பாவை 9, 
அ த வினைககரு நஞ்சை, தேவி மணாளனை 
ஆயனை அ இ, வி, 60 


“ மாமாயன மாதவன வைகுந்தன்‌?” எனறு ஆண்டாள்‌ ஸெள 
லப்யத்துக்கும்‌ பரதவத்வத்துககும்‌ மூலகாரணமான ஸ்ரீமத்த்வததை 
மாதவன எனறு மத்யததிலே கூறினாள்‌. 


ஆழவாரும **தீவினைககு அரு நஞ்சை தேவி மணாளனை ஆயனை?” 
எனறு பரதவ ஸெளலபயஙகளுக்கு நிதாநமான சரிய பதித்வத்தை 
“தேவிமணாளன”' எனறு இடையிலே கூறினா. இவவிடங்களில்‌ 
மத்யமணிந்யாயம கொளளத்தககது 


40 இ சினத்தினால்‌ -- இருப்பாவை, 12, 
அ ௮ உஇரால ண்டான்‌ சனம்‌ அ பே _ 42, 
௮ ௮ சிறறம்‌ ஓன்று உண்டு-கவி, 5, 8, 9, 


16 அருளிச்செயல்‌ 


விள -- சினத்தினால - தண்ணீரா போலேயிருககிற சகரவர்த்தி 
திருமகனுககும சினமுண்டோ எனனில, ஆசரித சதருக்கள்‌ இவாக்‌ 
கும சத்ருககளிறே. ஆகையாலே சினம எனறபடி 


உகிரால்‌ கீண்டான்‌ சினம--அருளனறு நமககு உத்தேச்யம்‌. 
ஆசர்த விரோதிகள பககல அவனுககுணடான சினம்‌ உததேச்யம்‌. 
அச்சினததைத தெரி--அநுஸந்தியெனறுமாம்‌. 

“சிறறம்‌ ஒனறு உணடு?” தரிதரனானவன தநிகனை அடையுமா 
போலே சீறறம உணடு எனறாயத்து இவா பறறுகிறது ஆச்ரயிப்‌ 
பாக குறுபபான குணஙகளிறே ஸெளசீலயாதிகள்‌ விரோதி 
நிரஸநத்துககுப பரிகரமிறே சீற்றம 


41. இ. பொல்லாவரக்கனை--இருப்பாவை 18, 
௮ அ சுரி குழல்‌ , . அரக்கன்‌ -- கலி -- 5. 7. 7. 
அ 1 முன்‌ பொலாவிராவணன்‌ - குலி, தி. கு. 15. 


விள -- ஆணடாள்‌, பொலலா அரககனை எனறு, இராவணன 
பொலலாங்கே வடிவெடுத்தவன எனறு தோன்றச சுருககமாக 
அருளிச செயததைக்‌ கலியன **பொலா விராவணன”” எனறு 
அப்படியேயருளிச செயது, “சுரிகுழலகனிவாய”” இதயாதியால 
விவரித்தும்‌ அருளிச்‌ செயதா£--பிராடடியைப பிரித்தது பெரிய 
பொலலாங்கு எனறு. 


42. இஃ பொல்லா அரக்கன்‌ -- திருபபாவை 1௦. 
௮ பொல்லா ஆக்கை அ நம்‌, 8, 8. 8 


விள பொலலாவரககன--இராவணன “விபீஷணஸது 
தீர்மாதமா எனறு நலலவரக்கனும்‌ உணடு ஆகையாலே இவனை 
பொலலா என்று விசேஷிக்கிறது 


பொல்லாவாககை -- தூயோதனன அளவனறு உடமபின 
பிராதிகூல்யம. அவன பரதிகூலனாயத தோறறினான இது 
அநுகூலம போலேயிருந்தாயிறறு பராதிகூலயம பணணுவது. 
48, இ. கிள்ளிக்‌ களைந்தானை -- திருப்பாவை _ 18 
௮ _ அவுணனுடல கீண்ட -- அமலனஃ௦ 
௮.4 கல்லெடுக்துக்‌ கல்மாரி காத்தாய்‌ அ கலி, 
இிநெ. 18 


அனுபவம்‌ 11 


விள - கிளளிக்களைந்தானை - வீரபத்நியாகையாலே “கல்‌ 
லெடுத்து”” எனனுமா போலே “கிள்ளி?” என்கிறார்கள்‌ திருவிளையாடு 
சூழலில்‌ நோவுபட்டவிடங்களைக கிள்ளிப்பொகடுமா போலே 
தோஷாமசததை வாஙகிப பொகட்டபடி. 


அவுணன உடல்‌ கீண்ட: - உலாந்த தாழைநாரைக கிழித்‌ 
தாற்‌ போலே கிழிததபடி தன்னதான ஆத்மவஸதுவுக்கு அழிவு 
வராமல **கிளளிககளைந்தான?” என்னுமாபோலே அஹங்கார 
ஹேதுவான தேஹததைக கிழிததுப்‌ பொகட்டான. 


கலலெடுதது. - அவனெடுத்தது சோலை சூழ்‌ குனறுயிருக்க 
““கலலெடுத்து” எனறு ஒரு சிலா மாதரத்தையெடுத்தாற போலே 
ஓசழககாகச சொலலுகிறாள, ஸ்ரீகோவாத்தநததையெடுத்த போதை 
அநாயாஸததைக்‌ கணடிருநதவளாகையாலே. இந்த சக்தியிறே 
யிவளுடைய ஹருதயத்தில கிடப்பது. கிட்டுவதும்‌ அநுபவிப்பதும்‌ 
பெறுவதும ஈசவர சகதியாலே எனறிருககுமவளிறே 


44. இ ௮ சங்கொடு, சக்கர. பங்கயக்‌ கண்ணன 
திருபபாவை, 14, 
௮ -- வெள்ளைச்சுரிஃ தாமரைக்‌ கண்ணன்‌ அ நம்‌, 
7. 9. 1. 


சங்கொடு வெள்ளைச்‌ சுரிசங்கு .பங்கயக்கணண்ன ஆழ்வார்‌ 
களிலே வந்து அலையெறிகிற கண்கள்‌. 


திருமேனிககு திவயாயுதங்கள்‌ பரகாசகமா யிருககுமாபோலே 
ஆதம குணங்களுக்கு நோககு ப்ரகாசகமாயிருககிறபடியும. அக 
வாயில தணணளியெலலாம கண்வழியேயிறே தோறறுவது பரதி 
கூலர்ககு திவயாயுதங்களோடொககத்‌ திருககணகளும்‌ விரோதி 
யாயத தோற்றுமா போலேயிறே, அநுகூலர்ககுத்‌ திருககண்‌ 
களோபாதி திவயாயுதங்களும அழகுக்கு உடலாயத தோற்றும்‌ 
படி திருககணகளோடே திவயாயுதங்களையும்‌ திவயா 
யுதஙகளோடு திருககணகளையும சோதது அநுபவிபபாகள்‌ ஆயுதங்‌ 
களோடே திருககணகளைக கூட்டுகிறது தோறபித்தபடிககு, 
“ஜிதம தே” எனனபபண்ணுமிறே. கணகளோடு திவயாயுதஙகளைக்‌ 
கூட்டுகிறது அழகுககு. **செயயகணணா உருவச செஞ்சுடராழி 
வலலானே”?. (கலி. 7. 7. 1 ) எனனக்‌ கடவதிறே. 


49. இ. நாயகனாய்‌ நின்ற -- திருப்பாவை 16. 
அ - தெருள்‌ கொள்‌ - நம்‌, 5. 7, 9, 
௮-9 


10 அருளிச்செயல்‌ 
விள *நாயகனாய£ நினற எனபதனை *நந்தகோபன்‌” எனற 
விடத்தும, “கோயில காப்பான” எனற விடத்தும (ஈரிடஙகளிலும்‌) 
அந்வயித்துப்‌ பொருள்‌ கூறலாம்‌ 
தெருள்‌ கொள்‌ . இவவடை மொழியை நான மறை, வல்லவா 
என்ற இரண்டிடங்களிலும அந்வயித்துப பொருள கூறுகினறனா 
தம பெரியோர்‌ - 


46, இ அம்பரம்‌. உம்பர்‌ கோமானே அ எழுந்திராய்‌ - 


திருப்பாவை. 17, 
௮ அ நல்கி..பொழிலேழும்‌ வினையேற்கே..நம்‌. 
1 4.6. 


௮ அகலிடம்‌ படைத்துஃவாரான்‌ _ நம்‌ 9, 9. 2. 


௮ - ஆதியுமானான்‌ அருள்‌ தந்தவா நமக்கு _ கலி, 
9 4.9. 


விள: அமபரம . உம்பர்‌ கோமானே - 
நலகிததான.. நலகத்தான ஆகாதோ 
அகலிடம்‌ படைத்து அளிககினற மாயன வாரான, 
ஆதியுமானான அருள்‌ தநதவா நமககு - 
இவவிடஙகளில்‌ ஆணடாளும, நாயிகாபாவம்‌ அடைந்த 
ஆழவராகளும்‌ வருந்தக காரணம ஒனறே - நாட்டுககிடட ந்யாயம்‌ 
அ நதபபுரததுககிலலையாயிறறேயெனறு ஸாமாந்யததிலே பண்‌ 
ணும்‌ ரக்ஷ்ணம விசேஷததில இனறிககே யிருப்பதே யென்று. 
47... இ அ பஞ்ச சயநம்‌ _ திருப்பாவை ௨ 19, 
அ - அஞ்ச லோ தியை _ 10 2. 4, 
௮ - ஐம்பால்‌ ஐதியை — கலி... தி, ௭. ௯, 
விள : பஞ்ச சயநம - அழகு குளிரத்தி மாததவம்‌ பரிமளம்‌ 


தாவள்யம்‌ என்ற பளஞசலக்ஷ்ணங்களோடு கூடிய சயநம. 


அஞ்சலோதி . அஞ்சு லக்ஷ்ணஙகளோடு கூடிய இருண்ட, 
கூந்தலையுடைய பெரிய பிராட்டியா£. 


ஐமபால ஓதி எனறு கூந்தலுககு மாததவம்‌ சைத்யம்‌ பரிமளம்‌ 
கருமை நீட்சி எனற ஐவகை லக்ஷணங்கள்‌ கூறப்படடன, 


பஞ்ச சயநம்‌ என்று வைதது மெததெனற என்றது, மார்த்தவந்‌ 
ஜிசேஷித்திருக்கிற படியால்‌ என்று கொள்க, 


19 


அஞ்சு என்ற ஐந்து லக்ஷணங்களிலே கருமை சேர்ந்திருக்க 


அல்‌ என்று கறுமையைச்‌ சொனனது, அது விசேஷிததிருககிறபடி 
யால்‌ என்று கொள்வது. 


49. இ அ கப்பம்‌ தவிர்க்கும்‌ _ திருப்பாவை. £0, 
௮ அ இரு கூறா நகந்தாய்‌ அ நம்‌, 9, 4, 7. 


விள - கப்பம - கமபம எனறபடி, நகந்தாய-நகத்தாய என்ற 
படி - இவவிடங்களில வலலொற்று மெலலொற்று மாறாட்டம்‌ 
காணக 


பனனீராயிரபபடியில, உள்ளபடியே கொண்டும ஓர்‌ விசேஷார்த்‌ 
தம்‌ காடடபபட்டுளளது - நகம - நகததை, தாய்‌ - தாவுழபடி 
பணணின எனறு. 


49. இ - பசுக்கள்‌ ஆறறப்‌ படைத்தான்‌ மகனே 
திருப்பாவை. 21. 
அ அ அடியோமுக்கே எம்பெருமான. கலி- 4, 9, 5, 


விள * பசுககள ஆற்ற மகனே - உனனை நீயுணரவிலலை, 
உன்‌ பிறவியை புததி பணணி எங்களுககாக உணராய - அடியோ 
முக்கேயெமபெருமான அலலீரோ எனறபடி - பரம பதத்தில்‌ 
வந்தோமா, க்ஷீராபதிககு வந்தோமா, எங்களைத்‌ தேடி நீ 
திருவாய்ப்‌ பாடிககன்றோ வந்தாய - இங்கே உறங்கலாமோ என்று 
ஆண்டாள்‌. 


எங்களை நாடித திருவிந்தளுா எழுந்தருளிய ஸ்ரீபரிமளரங்க 
தாதனே உணராய என்று கலியன அருளிச செயதரா. 


590. இ ன க அன்‌ றிவவுலகம்‌..போற்றி ஸ்‌ திருப்பாவை, 24, 
௮ - அருகலிலாய..நம்‌. 1, 9, 8. 


விள: அன்று - அடிபோற்றி, திறல போற்றி, புகழ்‌ போற்றி, 
கழல போற்றி, குணம போற்றி, வேல போற்றி, இப்படி நாவுக்கு 
இடவேண்டிய ஷட்ரஸஙகளிருக்கிறபடி, 


*அருகவிலாய”” இத்யாதி - உபயலிஙகத்வம்‌, நித்யவிபூதி 
நிரவாஹகதவம, திவய விகரஹ யோகம, புணடரீகாக்ஷதவம்‌, 
கருடவாஹநதவம, “சரிய. பதிதவம எனறு ஷட்ரஸங்கள இபபாட்‌ 
டில கூறபபடடுளளதாக நமபூர்வர்கள அருளிச செயதுள்ளாரகள்‌, 


2 அருளிச்செயல்‌ 


இ... கன்று குணிலா எறிந்தாய்‌ - திருப்பாவை 24, 


௮ - கன்று கொண்டு விளங்கனி யெறிந்து-- கலி, 
9. 10. 7. 


விள கனறு குணிலா எறிந்தாய்‌ என்ற ஆண்டாள்‌ பாசுரத்‌ 
தில, விளஙகனிககு எறிந்த விஷயம்‌ அஸ்பஷ்டம. அஃது “கனறு 
கொணடு விளங்கனியெறிந்து'” எனறு கலியன பாசுரததில ஸபுட 


மாகிறது. 
02, இ அன்று இவ்வுலகம்‌ஃகுன்று குடையா - 


திருப்பாவை, 24, 
அ - கறுத்கெதிர்ந்த காலநேமி குன்றம்‌. 
தி, ௪, வி. 106, 


விள : அன்று இவ்வுலகம்‌...குன்று குடையா.. :- 
இதுக்கு முன்பு இந்த்ரனுக்காகச செய்த செயல, இபபோது அவன 
தான பகையானபடி. அநுகூலனானவனுககு பராமாதிகமாகப்‌ 
புகுந்ததனரோ நாமே யுணபது கொணடால உகிர கொணடு 
தலையை யறுககவோ எனறு அவனைத்‌ தலையழியாதே மலையை 


யெடுத்த ஆந்ருசமஸய குணம. 


கறுததெதிர்ந்த இந்தராத்களுககு அஸுரனால வந்த 
ஆபத்தைப்‌ போககினபடி சொலலிறறு கீழ்‌. இந்தரனல பசுக்களுக்கு 
வந்த ஆபத்தைப்‌ போககினபடி சொலலுகிறது மேல இந்த்ரன 
ப்ராதிகூலயத்தில வ்யவஸத்திதன அலலாமையாலே, அழியச்‌ 
செயயும திவயாயுதஙகள உண்டாயிருக்கத்‌ தனனுடைய ரக்ஷ்ய 
வாககத்தை மலையை யெடுதது நோககின குணம்‌, 


௦2. இ கன்று குன்று திருப்பாவை, 24, 
௮ - கன்று அதிரைக்கு . மாமழை நீனறு காத்து - 
கலி. 9 10 7, 


விள : கனறு...குனறு.- விரோதிகளுககுக்‌ கனறு எடுதத 
மாத்ரம்‌ போலே காணும்‌, கனறு நோககுகைககுக குனறு எடுததது 
கன்று - நினறு காத்து - எனறு கலியனும இவவாததததை இந்த 
அடைவிலே யருளிச்‌ செயதரா. 


௦4. இ- ஒருத்தி மகனாய்‌ திருப்பாவை. 25, 
௮ -- வேண்டித்‌ தேவரிரக்க நம்‌, 6, 4, 5, 


அனுபவம்‌ 21 


விள - “ஒருத்தி மகன்‌” பாசுரத்திலும்‌, (“வேண்டித்‌ தேவர்‌ 
இரகக” பாசுரததிலும ஆணடாளும்‌ நம்மாழ்வாரும்‌--கணணன்‌ 
தேவகீ புத்ரனாகப்‌ பிறந்தவாற்றையும்‌ யசோதா புத்ரனாக வளாந்த 
வாற்றையும கஞ்சனைக்‌ | கொனறவாற்றையும்‌ ஒரே க்ரமததில்‌ 
அநுபவிததார்கள்‌. 


25, இ ஒருத்தி மகனாப்ப்பிறந்து வளர -- 
திருப்பாவை, 28 
அ - பிறந்தவாறும்‌ வளர்ந்தவாறும்‌ நம்‌, 5, 10, 1. 


விள - நம்மாழ்வாா “'பிறந்தவாறு?” என்கிற பாசுரத்தில்‌ 
கண்ணனுடைய பிறந்த வாற்றையும்‌ வளர்ந்த வாறறையும அநு 
பவிததாற போலே ஆணடாளும ““ஒருத்தி'” என்கிற பாசுரததில 
அவற்றை அநுபவிககிறாள்‌. 


56, இ- தான்‌ இங்கு நினைந்த இருப்பாவை, 25. 
௮ -- உன்னைச்‌ சிநதையினால்‌ இகழ்ந்த ௩ம்‌ 2 6, 6. 


விள . நினைந்த - இதுக்கு மநஸ்ஸஹகாரம உண்டாவதே, 
₹சிந்தையினால இகழந்த”” எனகிறபடியே உக்தி மாத்ரமான வள 
வில நலியாதே, நெஞ்சில பொலலாங்கு சோதித்தாலாயததுக கை 
விடுவது. கைக கொள்ளுமிடத்தில (நன்மை) கழுததுககு மேலும 
அமையும்‌ கைவிடுமிடத்தில (தீமை) அகவாயிலும உணடு எனற 
றிந்தாலலலது விடான்‌. 


சிந்தையினால இகழந்த - உக்திமாத்ரமனறிக்கே நெஞ்சாலே 
இகழ்ந்தானாயிற்று இததால - அவன்‌ விடுவது, புத்தி பூர்வம்‌ 
பராதிகூலயம பணணினாரை - கைக கொளளுகைக்கு மிதர பாவம்‌ 
அமையும 
52 இ தீங்கு. திருப்பாவை 20, 
அ -- பொல்லா - திருப்பாவை. 18. 


விள: தீங்கு-பொலலா - இனனதென்று சொலல மாட்டாமை 
யாலே தீங்கு எனகிறார்கள்‌. 

இராவணனபொலலாங்குககுப்‌ பாசுரமிலலாமையாலே 
பொலலா எனனு மளவே கூறுகிறார்கள. 

இங்கு கமஸனுடைய தீமை - ஆங்கு இராவணனுடைய 
பொலலாங்கு - இரண்டும வாசாம்‌ அகோசரம்‌ என்றபடி, 


௦ அருளிச்செயல்‌ 


589, இ மாலே -- திருப்பாவை. 26. 
அ - நெடுமாலே - ௩ம்‌ ௫, 6, 1, 


விள: மாலே - நெடுமாலே - எனறு ஆழ்வாரும ஆணடாளும்‌ 
பகவானுடைய ஆச்ரிதவயாமோஹத்தை யநுபவிககிருர்கள்‌. 
க்ருஷ்ணனுககு பரதாநகுணமாய மஹாபாரதததுககுள்ளீடான 
ஆசரித வயாமோஹததை மாலே எனறு ஸமபுததியாலே வெளியிடு 
கிறார்கள்‌ இடைப்பெணகள்‌ 


எதிரத்‌ தலையில அழிவுகணட பினபிறே இததலையில அழிவு, 
அவனுடைய வயாமோஹத்தைப பாராககில இதெொனறும்‌ 
போராதபடியாயிருககும்‌ அவனுடைய அழிவு சொலலும போது, 
இனி இவவடைவில (நீராய அலைந்து கரைய எனகிறவடைவு) 
வாசக சபதமிட்டுச சொலல வொணணாது - நெடுமால்‌ என்னு 
மித்தனை மால என்று வயாமோஹம, நெடுமால எனறு மிகக 
வயாமோஹததையுடையனாய இருககை. 


59, இ சூடகமே திருப்பாவை. 87 
அ - கைவண்ணம்‌ தஇி,நெ தா 21. 


விள- சூடகமே- எனறு ஆணடாள்‌ ஆபரணங்களை யடைவு கெட 
அருளிச செய்ததும்‌, கைவணணம்‌ தாமரை எனறு கலியன அவய 
வங்களை யடைவுகெட அருளிச செயததும்‌ ஓா திருவுள்ளத்தாலே 
யி?ற- 


அதாவது - **சூடகமே””யிதயாதி -பிடித்த கைககும, அணைத்த, 
தோளுக்கும்‌, அணைததவிடத்தே யுறுததுமதுககும்‌, ஸபர்சத்துககுதி. 
தோற்று விழும்‌ துறைககும ஆபரணம. 

“*கைவணணம்தாமரை”” யிதயாதி -அமமி மிதிககிற காலத்தில்‌ 
என்‌ காலைப பிடிததகை, ““ஆதிஷடேமம அசமாநம ஆசமேவ 
த்வம்‌ ஸத்திரா பவ”” எனறு அபபோதை மந்தரம சொனன வாய்‌, 
**இமாம்‌ ஸமேத பசயத”' எனறு அபபோது காலே பிடிததுக கரிய 
குழலளவும பாததகண பிறகு ஸபதபதீ பரகரணத்தில நடந்த 
திருவடிகள்‌. 


60 இ-- கூடாரை வெல்லும்‌ கோவிஈதா, திருப்பாவை 
௦7, 
௮-- பருப்பதத்து பெ, தி, 4. 4. 7, 


அனுபவம்‌ 23 


விள: கூடாரை கோவிந்தா என்று ஆணடாளும, பருப 
பதத்துக கயல பொறித்த எனறு பெரியாழவரும்‌ அதவேஷ 
மாதரததைப பறறாசாகக கொணடு பகவான அருள புரியும்‌ 
தனமையை விளககியருளினாகள. 


கோவிந்தா - கூடுவோமலலோம எனகிற அபிஸந்தியிலலாத 
மாதரததிலே ரக்ஷிதத படி பொருநதோம்‌ என்னும்‌ துரபிமாநமு 
மினறிககே, ரக்ஷித்தாலும்‌ உபகாரஸம்ருதியினறிககே யிருககும்‌ 
பசுககளோடு பொருந்துமவனே எனறபடி, 


“க£ாமயஸயஹோ ததபிஸந்தி விராமமாதராத்‌”” எனறு ஆழ்‌ 
வானும அருளிச்‌ செயதாரிறே, 


பருபபததது - மலைக்குள்ளது விலக்காமையிறே வருவானும்‌ 
வழியிலுள்ள விரோதியைப போக்குவானும்‌ தன்விஜயத்துக்கு அடை 
யாளமிடுவானும தானேயிறே இவர்க்கும்‌ ஏதஙகளாயின எலலாம 
இறங்கலிடுவித்துப பாத விலசசினை வைததான ஸ்ரீவசந பூஷணத்‌ 
தில பிளளை உலகாரியன *:பலத்துககு வேண்டுவது ஆதமஜஞா 
நமும அபரதிஷேதமுமே”” எனறருளிச்‌ செயதா£. “*ஸவசாஸநாதி 
வருததி வயவஸாய நிவருததி மாதரேண”' எனறு ரசநாநுபபத்த்‌ 
யதிகரண பாஷயத்தில எமபெருமானாரும அருளிச செயதாரிறே. 
““ஆத்மஜஞாநமும”' என கையாலே, இவவிலககாமை ஜ்ஞாந கார்யம்‌ 
எனற தாயதது இத்தால ₹*ஸுஷுாபதி பரளயாத யவஸதைகளில்‌ 
விலககாதேயிருககிற ஜீவாகளுககு ஈசவரன மோக்ஷப்ரதாநம்‌ 
பண்ண ப்ரஸங்கிககும்‌'” என்கிற சஙகைக்கு இடமிலலை எனறபடி, 
ஸாுஷுபதி பரளயாதிகளில ஆத்மஜஞாநம ௪ ததேகசேஷத்வ ததேக 
ரக்ஷ்யத்வ ஜஞாநமிலலை ஆகையாலே தத்‌ காரயமான விலககாமை 
யபபோது இலலை யெனறதாயத்து.- 


61. இ - குறைவொனறுமில்லாத கோவிந்தா - 
இருபபாவை, 28, 
கஜ அ நம்பீ வை திருமாலை, 2௦, 


விள ; ““கோவிந்தா”?-** நம்பீ”? என்று ஆணடாளும ஆழவாரும்‌ 
அவனுடைய குணபூாததியையிறே யநுஸந்திததாகள அறி 
வொனறுமிலலாத ஆயககுலம”? எனறு தங்கள நைசயததையும்‌ 
“குறைவொனறுமிலலாத கோவிந்தா?” எனறு அவனமேன்மை 
யையும்‌ ஆணடாள அருளிச்‌ செய்தாற போலே, ஆழ்வாரும்‌ 
அ ந்தணமைதனனை ஒளிததிட்டேன”” **எனகணிலலை”” “நின்‌ 


ad அருளிச்செயல்‌ 


கணும்‌ பத்தனலலேன்‌”' எனறு காம ஜஞாந பக்திகளிலலாமையை 
தனனிடததிலகூறி, அவன்‌ பூததியை ““நமபீ”” எனறு அநுஸநதித்‌ 
தருளினா 


02. இ நாராயணன்‌ _ திருப்பாவை - 1 


நாராயணன _— ம்‌ _ 7 
நாராயணன்‌ -- ர 0 
அ -- கோவிந்தா _ ட்ட எழி 
கோவிந்தா ௨ ன்‌ — 80 
கோவிக்தா _ se — 29 


விள ஆணடாள்‌, திருபபாவையில, *நாராயணன?” எனறு 
மூன்று இடங்களில - ஸவாமிதவம வாதஸலயம வயாபகதவம 
எனனும மூனறு குணங்களைக கணிசிதது அருளிச செயதாள்‌ 


ஆண்டாள்‌ திருபபாவையில கோவிந்தன்‌ எனறு மூனறு 
இடஙகளில அருளிசசெயகிறாள. 


கோவிந்தா - 27 - கூடுவோமலலோம எனனும அபிஸநதி 
யிலலாத மாத்திரத்தில்‌ ரக்ஷித்தபடி 


கோவிந்தா 28 - **மாமேகம”” எனறு அவன பாசுரமனறோ 
கடையாவும கழிகோலும கையிலே பிடிதத கணணிக கயிறும 


கற்றுத தூளியாலே தூஸரிதமான திருககுழலும மறிததுத திரிகிற 
போது திருவடிகளிலே கிடந்து ஆரவாரிககிற கழலகளும சதஙகை 
களும குளிர முததின கோடாலமுமாய நிறகிற உபாய வேஷத்தை 
**கோவிந்தா”” எனகிறார்கள்‌. 


கோவிந்தா : 29 - பாவஜ்ஞாநமிலலாத ஜந்மமிறே பசுககளின 
பினனே திரிவார்ககு, பெணகள வார்த்தையின கருததுத தெரியா 


திறே. 
63, இ-- கறவைகள்‌...திருப்பாவை, 28 - தவய பூர்வ 
வாகயார்த்தம்‌ 
௮ - அகலகில்லேன்‌ நம்‌, 6, 10. 10, த்வய பூர்வ 
வாஃ்யார்த்தம 


அனுபவம்‌ 25 


64. இ. சிறறம்‌ திருப்பாவை 29 தீவய உத்தர 
வாக்யார்த்தம்‌. 
௮ _ ஓழிவில்காலம்‌ -- நம்‌, 8. 2. 1. த்வய உத்தர 
வாக்யார்த்தம்‌, 


65. இ _ கறவை _ திருப்பாவை அ 20. தீவய பூர்வ 
வாகயார்த்தம்‌. 
௮ - சிறறம்‌ _ திருப்பாவை -- 29. த்வய உத்தர 
வாக்யார்த்தம்‌, 
௮ -- மேம்பொருள்‌ இருமாலை-98. தீவயார்ததம்‌, 


விள . ஆழவார்‌ உலகமுண்ட பெருவாயா பதிகத்தில்‌ “*அகல . 
கிலலேன”” எனகிற பாட்டிலே த்வயமந்தரததின்‌ பூர்வவாக்யார்த்‌ 
தததை யதுஸந்திததரா. 

இதுதன்னையே ஆணடான்‌ கறவை பாசுரததில அருளிக்‌ 
செய்தது, 


ஆழவார ஒழிவில காலமெல்லாம்‌ பதிகத்தில தவயத்தின்‌ 
உததர வாகயார்ததத்தை யருளிச்‌ செய்தாரா. 


இதுதனனையே ஆணடாள்‌ சிற்றம்‌ பாசுரத்தில்‌ அருளிச 
செய்தாள்‌. 

இப்படி ஆண்டாளும்‌ ஆழ்வாரும்‌ தனித்தனியாக அநுஸந்தித்த 
தீவயவாகயார்த்தங்கள்‌ இரண்டையும்‌ சேர அநுஸந்தித்‌ தருளினார்‌ 


திருமாலையில்‌ மேம்பொருள்‌ பாட்டினால்‌ தொண்டரடிப பொடி 
யாழ்வார்‌. 


பிராட்டி முன்னாகப்‌ பெருமானைச சரணம பற்றுகையும இருவரு 
மான சோத்தியிலே அவர்கள்முகமலர்ததியே யுறுபபாகப்‌ பண்ணும்‌ 
கைங்கர்யத்தைப்‌ பிரார்ததிப்பதும்‌ தவயார்த்தமாகும்‌ சரணவரண 
மும்‌ கைங்காயபரார்த்தனையுமிறே த்வயார்த்தம. 


66. இ வங்கக்‌ கடல்கடைந்த மாதவனை _ 
திருப்பாவை _ 80, 
அ அ மலர்‌ மகள்‌ விரும்பும்‌,..மத்துறுஅ நம்‌, 1. 2 1. 
அசி 


26 அருளிச்செயல்‌ 


விள: **கடல்‌ கடைந்த?” என்றவாறே “மாதவனை” என்றாள்‌ 
ஆண்டான. பகவான கடல்‌ கடைந்து விண்ணவர்ககு அமுதமீந்து, 
அமுதில்‌ வரும்‌ யெணணமுதைத்‌ தான கொணடானிறே, 


மலர்‌ மகள்‌ விரும்பும்‌ - என்று சரிய பதித்வத்தைக கூறின 
ஆழ்வார்‌ கஉல கடைந்த சரிதத்துககுத தோள தீணடியான தயிர்‌ 
கடைகிற சரிதததை யநுஸந்திககிறார்‌ **மததுறு'” எனறு. 


67, இ - மாதவனை திருமாலால்‌-திருப்பாவை, 30, 
௮-- மாதவன்‌ என்று என்று நம்‌. 10, 5. 7. 


விள **மாதவனை”” எனறும்‌ *'திருமாலால்‌”” எனறும்‌ ச்ரிய- 
பதித்வத்வத்தை இருமுறை யநுஸந்தித்தாள்‌ ஆண்டாள. தீவயத 
தில வாக்யத்வயத்திலுமிறே ஸ்ரீமதத்வம கூறப்படடுள்ளது. ஆச்ர 
யண வேளையோடு போகவேளையோடு வாசியற ஒரு. மிதுநுமேயிறே 
உத்தேச்யம்‌. 


ஆழ்வாரும்‌ “(மாதவன்‌ எனறென்று”” எனறு மாதவத்வத்தை 
இரு முறை யநுஸந்தித்தார்‌. '*எண்பெருக்கில்‌ எண்ணும 
திருநாமத்தின சப்தார்த்தங்களைச சுருக்கி மாதவன எனறு தவம 
மாககி'” எனறு நாயனார்‌ அருளிச செயதார்‌. 


68. இ. தண்தெரியள்‌ -- திருப்பாவை. 80. 
௮. ஈீளீர்ந்த சீலன்‌ -- பெ: தி 4, 4, ௦ 
விள, தண்தெரியல்‌: - “*தணணந்துழாய அழல்‌ போல்‌?” 
எனறு, வடபெருஙகோமிலுடையானுடைய மாலை யோலே கொதித்‌ 


துக்‌ கிடவாது, பெரியாழ்வார்கழுத்தில்‌ மாலை. பிரித்தவன்மரலை 
போலனறே சேர்ப்பார்மாலை, 


நளிர்ந்த சீலன்‌:- குளிர்ந்த சீலத்தையுடைய செல்வரநம்பி, 
ஈசவரனசீலம்‌ கொதித்திருககும்‌. அவன நிரங்குச ஸ்வதந்த்ரனிறே, 


ல 


27 


இருப்பாவை 
அநுபவ விசேஷம்‌ 
இங்கும்‌ அங்கும்‌ 


கணக்கு*ஃ- ஆண்டாளநுபவமிருக்கும்படி : - 


69) 1429-30 என்று கொள்க. 


விள- முதற்பாட்டு **நாராயணனே நமக்கே பறை தருவான்‌”! 
என்று ப்ராப்ய ப்ராபக அதிகாரி ஸங்க்ரஹம்‌. இது தன்னையே 
மேலிற்‌ பாட்டுக்கள்‌ விவரிக்கின்‌ ஈன 


70) 1-30 என்று கொள்க.- முதற்யாட்டும்‌ முப்பதாம்‌ 
பாட்டும்‌ என்றபடி, இப்படியே மேலேயும்‌ கொள்க. 


விள - முதற்பாட்டில “நாராயணன்‌” என்று கூறப்பட்ட பர 
வஸ்துவை, முப்பதாம்‌ பாட்டில்‌ **மாதவன”” என்றும்‌ **கேசவன”? 
என்றும்‌ விசேஷிககிறாள்‌. 


71) 3--90-- எனறு கொள்க, 


விள - முதற்பாட்டில்‌ “நாராயணன்‌”? என்ற பதத்தில்‌ கூறப்‌ 
பட்ட காரணத்வத்தை முப்பதாம பாட்டில்‌ **கேசவனை'!” என்று 
ப்ரஹமருத்ரோதபாதகத்வ ரூபமாக மூதவிக்கிறாள்‌. 


72) 1--30-- எனறு கொள்க, 


விள - முதறபாட்டில கண்ணனை **நந்தகோயன்‌ குமரன்‌” 
என்று பித்ருபரதந்த்ரனாகக்‌ கூறினாப்போலே, முப்பதாம்பாட்டில்‌ 
ஆண்டான்‌ தனனை “பட்டர்‌ பிரான கோதை”” என்று பித்ரா 
பரதந்த்ரையாகக்‌ கூறுகிறாள்‌. திவ்யதம்பதிகளுக்கு பாகவத யார 
தந்தர்யத்திலேயுள்ள ஈடுபாடு இதனால்‌ புலனாகிறது, 

74) 1—30_— எனறு கொள்க. 


விள - முதறபாட்டில “செங்கண்‌” என்று கண்ணனை வர்ணித்த 
ஆண்டாள்‌ முபபதாம பாட்டிலும்‌ **செங்கண”” எனறு கூறுகிராள. 
கண்ணனுடைய கண்களிலே ஆண்டாளுக்குள்ள ஈடுபாடு 
இருககுமபடி. 


28 அருளிச்செயல்‌ 


74) 1-7-—10- என்று கொள்க, 
விள - இப்பாட்டுக்களில உள்ள நாராயண நாமத்ரயம்‌ குண 
தீரய ப்ரதிபாதகம்‌. இவ்விஷீயம்‌ கீழே (பகசும்‌-34,) கூறபபட்டது. 


75) 1-28-29 எனறு“ கொள்க, 


விள - முதற்பாட்டில்‌ “பறை. தருவான்‌?” என்று சுருக்கிச்‌ 
சொலலபபட்ட ப்ராப்ய ப்ராபகங்களை *“கறவை'” “*சிற்றம”” எனற 
இரு பாசுரங்களாலே விவரிக்கிறுள்‌. அதுதன்னிலும ஒர்‌ கரம 
வயதயாஸததையும காண்க - “பறை” எனறு பராபயமும “தரு 
வான” எனறு ப்ராபகமும சபத தீவயததாலே சுருககபபடடது. 
இவ்விடத்திலே பராப்யம்‌ முன்னாக ப்ராபகம பின்னாகக்‌ கூறப்‌ 
பட்டது... இது தனனை “*கறவை”” **சிற்றம'' எனற காதா தவயத்‌ 
தாலே விவரிக்குமிடத்து, *'கறவை?” என்று ப்ராபகம முனனாக 
**சிற்றம”” எனறு ப்ராப்யம பினனாக விவரிககபபடுகிறது வயுத்‌ 
பத்தி வேளையில்‌ ப்ராபயம்‌ முனனாக பராபகம பினனாக அமையும. 
அநுட்டான வேளையில்‌ மாறாடும என்றபடி 


76% 1--29-_—-எனறு கொளக, 


விள முதறபாட்டில்‌ பராபயப்ரதிஜஞை- இருபததொனபதாம 
பாட்டில ப்ராப்யததை **கோவிந்தா உனககே நாம ஆடசெயவோம 
மற்றை நம காமஙகள்‌ மாறறு!” எனறு நிஷ்கர்ஷிககிருள முதற 
பாட்டில்‌ “பறை” என்று மறைத்துக கூறிஞாகள அது இங்கே 
வயக்தமாககப்பட்டது. 


77) 1--2-- என்று கொள்க, 


விள “நாராயணனே?” என்று முதறபாடடில ஏகாரததாலே 
££மாமேகம்‌?” எனருபடீபாலே. அவதாரணார்த்தம காட்டபபட்டது 
இதனால பலிததது, உயாயநைரபேக்ஷயம்‌. நிரபேக்ஷோ£பாயபூத 
னிறே பரமாத்மா, இபபடிககூறிய ஆணடாள்‌ இரணடாம்‌ 
பரட்டில “நம்‌ பாவைக்குச செயயம கிரிசைகள”” என்று சில வயா 
பாரங்களைக்‌ காத்தவயங்களாகக கூறுவது, பகவானுடைய நிரபே 
க்ஷோபாயத்வ பஞஜகமாக ஆகாதோ எனனில -ஆகாது உபாயத்‌ 
வேரு துரும்பு நறுக்கவும்‌ :ப்ரர்ப்தியில்லை கைங்காயரூபேண 
சாஸ்த்ர விஹிதங்கள்‌ காத்தவயஙகளேயெனறபடி 


78) 1-26-30 என்று கொள்க 
1—29-—50 என்றும்‌ கொள, 


அனுபவம்‌ A] 


விள : முதற்பாட்டில்‌ மூல மந்த்ரார்த்தத்தையும்‌ இருபத்தாறாம்‌ 
பாட்டில சரம சலோகார்த்தத்தையும்‌ முபபதாம்‌ பாட்டில த்வயராத்‌ 
தத்தையும்‌ அநுபவிககலாம்‌ இருபத்தொனபதாம பாட்டிலும மூல 
மந்த்ராாத்தம்‌ வயக்தம்‌, 

79) 230 - எனறு கொள்க, 


விள : இரண்டாம்‌ பாட்டில “துயின்ற”? என்று பாற்கடலில்‌ 
கிடந்தவாறு கூறபபட்டது. முபபதாம்‌ பாடடில “கடைந்த” எனறு 
கடல கடைந்த சரிததிரம கூறப்படடது, பெளவநீா கிடந்து... 
கடைந்த பெறறியோய”” (என்ற திருமழிசைப பிரானுடைய 
தி. ௪. வி 28) அநுபவம ஆணடாளுக்கும அமைநதபடி, 

80) 2--29-- எனறு கொள்க. 

விள *:அடிபாடி”” எனறு இரண்டாம்‌ பாடடில்‌ திருப்பாத 
கமலங்களின அநுபவத்தைத்‌ தொடங்கின ஆணடாள்‌, இருபத 
தொன்பதாம்‌ பாட்டில்‌ “*அடியே போற்றும்‌” எனறு திருவடிகளின 
அநுபவத்தை முடிக்கிறாள்‌ 

81) 2--30-- என்று கொள்க. 

விள - இரணடாம்‌ பாட்டில்‌ *“அடிபாடி?” எனறு திருவடிகளை 
ப்ரஸதாவித்து முப்பதாம்‌ பாட்டில **கேசவனை எனறு திருககுழலநு 
பவததிலே முடிககிறாள்‌. பெரியாழ்வாருககுப்‌ (1-2) போலே 
ஆண்டாளுககும்‌ பாதாதி கேசாந்தாநுபவமிருககிறபடி 


82) 2--29-- எனறு கொள்க 


விள இரண்டாம்‌ பாட்டில்‌ பாகவத சிகாமணிகளை 
“கேளீரோ?” எனறாள்‌ இருபத்தொன்பதாம்‌ பாடடில பகவானை 
“கேளாய?? எனகிறாள்‌ 

89) 3-17-21 எனறு கொள்க. 

விள - இமமூனறு பாட்டுககளிலும தரிவிகரமாநுபவம்‌ அவனே 
த்ரிவிகரமனி3 ற 

84) &4--23-- எனறு கொள்க. 


விள - நானகாமபாடடில மேகததுக்கு ஆணடாள்‌ நியமநம 
இனன இனனபடி செயயவேணும்‌ எனறு நியமித்தாள்‌. இருபதது 
மூன்றாம்‌ பாட்டில்‌ மேக வணணனுக்கே ஆணடாள்‌ நியமநம, 


30 அருளிச்செயல்‌ 
89) 4-16 என்று கொள்க, 


விள - வருணதேவனை அழைக்கும்‌ ஆய்ச்சியர்‌ **ஆழிமழைக்‌ 
கண்ணா” எனறு விளித்தார்கள்‌. இதிறே ஸ்ரீவைஷ்ணவ நாமம்‌, 
“ஏகாந்தீ வயபதேஷ்டவ்ய: நைவ க்ராமகுலாதிபி:- விஷ்ணுநா 
வ்யபதேஷ்டவய தஸய ஸர்வம ஸ ஏவ ஹி?” எனனக்‌ கடவதிறே - 
ஆத்மாவுக்கு நிலைநினற பேர்‌ “அடியான்‌” எனறிறே இந்த ந்யாயம்‌ 
பதினாறாம்‌ பாட்டில **கோயில காப்பானே?” “வாசல்‌ காப்பானே?” 
என்ற விடததும்‌ ஒக்கும்‌, 


86) 5-16-2829 என்று கொள்க 


விள - ஐந்தாம்‌ பாடடிலும்‌ பதினாறாம்‌ பாட்டிலும்‌ “தூயோமாய்‌” 
*தூயோமாய்‌”” என்று கூறபபட்டதிறே சுததி. அறிவொனறு 
மில்லாத ஆய்ககுலத்துப பெணகளுக்கு சுத்தியாகச்‌ சொலலப்‌ 
பட்டது ஸ்ரீ வைஷ்ண வத்வமிறே அதாகிறது அநந்யோபாயத்வமும 
அநந்யோபேயத்வமுமிறே - பகவானை யொழிந்த உபாயங்களிலே 
கைவைப்பதும்‌, பகவானையொழிந்த ப்ரயோஜநங்களை யாசைப்‌ 
படுவதும்‌ ஆத்மயாதா தமயஜஞாநமுடைய ஸ்ரீவைஷ்ணவனுககு 
அசுத்தியிறே அதிலலாமை இவவிரு பாசுரஙகளிலே சுருககப்‌ 
பட்டது இது தனனை இருபத்தெட்டு இருபததொன்பது எனற 
இரு பாசுரங்களிலும விஸதரிக்கிராள்‌ ஆணடாள்‌. 


87) 9-—21—25-— எனறு கொள்க, 


விள - பகவதவதாரத்தை, மஹர்ஷிகள்‌ வசநாநு குணமாக 
ஐந்தாம்‌ பாடடிலும்‌ இருபததோராம பாட்டிலும்‌ ்‌“தோனறும””, 
“தோற்றம்‌”? என்று வருணிதத ஆண்டாள்‌, இருபத்தைந்தாம 
பாட்டில்‌ ஆழ்வாரகள திருவுள்ளப்படி “பிறந்து” எனகிறாள-ஸமஸாரி 
தாய வயிற்றில பத்து மாதங்கள தங்கிப்‌ பிறககிறான அவனபிறவி 
யறுப்பானான பகவான பனனிருதிங்கள்‌ தாய்‌ வயிற்றில்‌ தங்கிப்‌ 
பிறந்தான்‌. இதிறே அவனவதார ரஹஸ்யம. “தத. ச த்வாதசே 
மாஸே”” **பனனிரு திஙகள வயிற்றில”” என்னககடவதிறே 


88) 9-15-— என்று கொள்க 


விள - இவவிரண்டு பாட்டுககளிலும்‌ “மாயனை? எனனும 
சொல்‌ உளது. அர்த்த பேதம்‌ காணக. 


89) 6--15-- எனறு கொள்க, 


விள - ஆரறும்பாட்டிலும பதினமூனறாம்பாட்டிலும்‌ “புள்ளும்‌ 
சிலம்பின்‌ என்ற சொற்றொடர்‌ ஒன்று போலவமைந்திருப்பினும்‌ 


அனுபவம்‌ a1 


பொருளில்‌ வேற்றுமையுள்ளது கீழேயும்‌ “*புளளும்‌ சிலமபின”” 
என்றது. அங்கு, கூட்டில நினறும சிலுமபினபடி சொலலிற்று. 
இங்கு, கூட வழியே போமிடமெலலாம போய்‌ ஆஹாராரததமாகச்‌ 
சிதறினபடி சொலலுகிறது. இஃது காலபேதத்தை யநுஸரிதது 
சிஹ்நபேதம்‌ கூறியபடியாம்‌. 


90) 7--8-- என்று கொள்க 


விள - ஏழாம்பாட்டில “கேசவன்‌”? என்று சப்தத்தைக கூறி, 
எட்டாமபாட்டில, **மாவாய்‌ பிளந்தான”” எனறு அதன பொருளை 
ஆணடாள்‌ கூறுகிறாள்‌. கேசிஹந்தா கேசவன எனறபடி. 


91) 9--10-- என்று கொள்க 


விள - ஒனபதாம்‌ பாட்டில்‌ “*அனந்தல்‌”* எனறும்‌, “பத்தாம்‌ 
பாட்டில **ஆற்ற அனந்தலுடையாய்‌?” எனறும கூறியதின்‌ 
மாமததை வயாகயாநம கொணடு தெளிக. 


92) 9--20-- என்று கொள்க 


விள - **மாமாயன்‌ மாதவன வைகுந்தன”” எனறு ஒனபதாம்‌ 
பாட்டில “மாதவன்‌ என்று, நாமதரயத்தின்‌ மதயத்தில்‌ அமைத்துள்‌ 
ளாள்‌. மதயமணி ந்யாயத்தைக கொணடு அத்த நிவாஹம 
பண்ணப்‌ பாங்காக இது அமைத்துளது - மாதவனாகையாலே 
மாமாயன்‌ ஸாலபன்‌, மாதவனாகையாலே வைகுந்தன பராத்பரன 
எனறபடி பகவானுடைய பரத்வஸெளலப்யங்களுக்கு நிதாநம்‌ 
ஸ்ரீ மததவம என்றபடி. இருபதாம்‌ பாட்டிலும இப்படி மத்யமணி 
ந்யாயததைக கொண்டு வயாக்யாநிசுகப்பட்டுளளது - உக்கமும்‌ 
தட்டொளியும்‌ தந்து, உன்‌ மணாளனையும்‌ தந்து என்றதாய்த்து. 


99) 10--11-- எனறு கொளக. 


விள - பத்தாம்‌ பாட்டில்‌ ““புண்ணியன”” என்று பகவானே 
உபாயபூதன எனறு கூறிப பதினோராம்‌ பாடடில அவனை “*முகில 
வணணன:?”? எனறு கூறியதின்‌ கருத்து இது.- புணணியன-தர்மம 
எனறபடி. சரேயஸ்ஸாதநமான்‌ ஸாக்ஷாத்‌ தர்மம்‌ அவனேயிறே. 
அந்தப புணணியத்தைத்தரவல்ல உதாரனும அவனே. *:பாதமே 
சரணாகத தந்தொழிந்தாய”” “தந்தனன்‌ தன தாள்‌ நிழலே” எனனு 
நினறதிறே. முகில்‌ வணணன எனறு மேகம்‌ போலே உதாரன 
என றறுபடி, 


5௮ அருளிச்செயல்‌ 


94) 10-19-—எனறு கொள்க. 


விள - பததாம பாடடில “*மாற்றமும தாராரோ”” என்று ஓர்‌ 
கோபிகையைக குறித்துக கூறியது - ““சுவாககம்‌ புகுகினற 
அமமனாய்‌!'* - கணணனுக்கு உடம்பு கொடுத்திருககுமவளே! - 
மாறறமும தாராரோ - உடமபு அவனுககுத தந்தால்‌ வாய்‌ 
வாரததை எங்களுககுத்‌ தரலாகாதோ எனறப்டி, 


பததொன்பதாம பாடடில “வாய திறவாய'' என்று 
கண்ணனைக்‌ குறிதது ஆயச்சியர்‌ கூறியது “*நப்பினனை கொங்கை 
மேல வைததுக கிடந்த மலா மாபா! நபபின்னை ஆலிங்கநத்‌ 
தாலே மலாந்த மார்பு படைததவனே! வாய திறவாய்‌ - மாபை 
யவளுக்குக கொடுததால்‌ பேச்சை யெஙகளுககுத தந்தாலாகாதோ 
என்றபடி, ““அநந்யா'” எனறு ஏகதரவயம போலே யிருககிறவர்‌ 
களைப்‌ புறப்படச சொல்லுவார்‌ ராவணாதிகளோபாதியிறே. 
ஆகையாலே **எழுந்திராய”” எனகிறிலாகள. இவவர்ததம இவ 
விரு பாசுரஙகளுககும ஒக்கும, 


95) 11--20--என்று கொள்க. 


விள - பதினோராம்‌ பாட்டில **செற்றா”? என்ற பதம்‌ பாகவதர்‌ 
களுடைய சத்ருககளைக குறிக்கிறது - “*ஸாவம்‌ விஷ்ணுமயம்‌”” 
எனற கொளகையுடைய பாகவதர்களுக்கு நேராக சத்ருககளில்லை, 
பகவதவிரோதிகளை பாகவதாகள தங்கள விரோதிகளாக நினைககிற 
படி. **நினபால பொறுப்பரியனகள்‌ பேசில..ஆங்கே தலையை 
யறுபபதே கருமம்‌'' என்னாநின்றதிறே. 


இருபதாம்‌ பாட்டில **செற்றா”” என்ற சொல்‌ பகவத்‌ சத்ருக்‌ 
களைக்‌ குறிக்குமது - தன்னை யொழிந்த ஸகலததையும்‌ தனக்கு 
விபூதியாகககொணடு தான விபூதிமானாக வுளள ஸ்ரீமந்‌ நாராயண 
னுக்கு சதருவிருக்க ப்ரஸகதியிலலை ஆயினும பாகவதாபசாரப்‌ 
பட்டவர்களை தன்‌ சத்ருககளாக அவன நினைக்கிறான எனறபடி. 
**ரச்வரன்‌ அவதரித்துப்‌ பணணின ஆனைத்‌ தொழிலகளெலலாம்‌ 
பாகவதாபசாரம்‌ பொருமை எனறு ஜீயா அருளிச செய்வா?” எனற 
ஸ்ரீவசந பூஷண ஸூத்ரம இங்கே யநுஸந்தேயம்‌ 

96) 11--12--ஏனறு கொள்க, 

விள - பதினோராம பாட்டில கர்மாநுஷடாந்‌ தத்பரர்களுடைய 
பெணணை யெழுப்புவதாகவும, பன்னிரணடாம்‌ பாட்டில்‌ ஸ்வதர்மத்‌ 
தைக்‌ காற்கடைக்‌ கொண்டவனுடைய தங்கையை யெழுபபுவதாக 
வும்‌ சொற்றொடர்‌ அமைந்துள்ளது. இதுதன்னை விளக்கியுள்ளார்கள்‌ 


அனுபவம்‌ 15 
மம பூாவாசாரயாகள்‌. காமம்‌ உத்தேசயமா த்யாஜ்யமா என்று 
விசாரம செய்து நிஷ்கர்ஷித்தார்கள இவவிஷயம ஓர்‌ வகையிலே 
“ துலயமது தாசநம”” எனற சாரீரக ஸதரபாஷ்யததிலே வயகதம. 
இங்கும்‌ வயாகயாநஙகளிலே ஓர வகை காட்டி நிரவஹிககப 
பட்டுள்ளது வயாக்யாநம்‌ கணடு தெளிக. 


97) 12—21-— என்று கொள்க 


விள : பன்னிரணடாம பாட்டில எருமை வ்ருத்தாந்தம்‌ கூறப 
படுகிறது தன கன்றுககு பால கொடுகக முடியாத நிலையில எருமை 
கனைககிற விது, பகவத்சரிதர ஸ்மாரகமானபடி ஸ்ரீ கஜந்தராழ்‌ 
வானை ரக்ஷிககப பெறாத காலததில்‌ பகவான குமுறின குமுறலுககு 
ஸ்மாரகம என்றவாறு 


இருபததோராம்‌ பாட்டில *$வள்ளல பெரும்‌ பசுக்கள” என்று, 
ஒளதார்யம படைத்த பசுககளைப்‌ பற்றிய ப்ரஸ்தாவம்‌ உள்ளது. 
இது பாகவத ஸ்மாரகமாகிறது. ஸ்ரீவைஷ்ணவாகளான பாகவதா 
கள்‌ தாங்கள்‌ அறிந்த பகவத்‌ விஷயததை வாரி வாரி வழங்குகிற 
வள்ளலகளல்லவா என்றபடி ““தவ கதாம்ருதம்‌ . க்ருணநதி யே 
பூரிதா ஜநா” என்றிறே கோபிகாகீதம்‌. ஆழவாரும்‌ தனனைப 
பதிகம்‌ தோறும்‌” வண்குருகூரச்சடகோபன”” எனருரிறே, அதிதி 
சபத வாசயரிறே பாகவதர்கள அதிதிகள்‌ திதி பார்தது வருவ 
தில்லை பாகவதாகளும திதி பாரத்து வருவதிலலை அவாகள 
வந்து நம்மிடம பெற்றுப போகிறார்கள்‌. இவர்கள்‌ வந்து தம 
முடைய பகவத்‌ ஜ்ஞானத்தை வழங்குகிறாகள்‌, இதுவே வாசி. 


98) 138-22 என்று கொளக. 


விள  பதினமூனறாும பாட்டில **போதரிககணணினாய”? 
என்று ஓர பக்த சிகாமணியின கணணழகு கூறப்பட்டது. இருபத்‌ 
திரண்டாம்‌ பாட்டில “அங்கணிரணடு”” என்று பகவானுடைய 
கணணழகு கூறப்பட்டது. 


99) 14 -29-- என்று கொளக, 

விள - பதினானகாம பாட்டில “தங்கள திருககோயில” எனறும 
இருபத்து மூனறாம பாட்டில உன கோயில”? எனறும கூறப்பட்டி 
௬பபது வயாகயாநம கொண்டு அநுபாவயம 

100) 15--29- எனறு கொளக, 


விள - இவவிரண்டு பாசுரங்களும்‌ திருபபாவை ஸாரம்‌ எனன 
லால்‌, '**திருபபாவையாகிறது இபபாட்டு”” எனறு பதினைந்தாம 
அஃ 


34 அருளிச்செயல்‌ 


பாடடு வ்யாக்யாநத்திலே கூறி விவரிககுமிடத்து **பகவத்‌ விஷயத்‌ 
திவிருககுமபடியெலலாம சிற்றம சிறு காலையில சொலலுகிறது 
பாகவத விஷயததிலிருக்கும்‌ படியெல்லாம்‌ இபபாட்டிலே சொலலு 
கிறது?” எனறருளிச்‌ செய்துள்ளார்‌ அழகிய மணவாளப பெருமாள்‌ 
தாயனா. 

101) 15--29-- என்று கொள்க 


விள பதினைந்தாம்‌ பாட்டில **நீ போதாய? எனறு பகத 
சிகாமணியின நடையழகு காண ஆசைபபடடபடி, இருபதது 
மூனறாம பாட்டில *போநதருளி'” எனறு பகவானுடைய நடையழகு 
காணவாசைபபடுகிறபடி. 


102) 10--29-- எனறு கொள்க. 


விள - பதினாறாம்பாட்டில்‌ “நந்த கோபனுடைய கோயில”? 
எனறது - இருபத்து மூனறாம பாட்டில **உன கோயில”? எனறது. 
இவவிரணடுககும முரணபாடிலலை வாஸபூமியொனறாய்‌, அது 
இருவாககும்‌ பொதுவாயாயததிருபபது இவன வாததிககும்‌ 
கோயிலுககு சேஷ சேஷிகளுடைய ப்ராதாந்யம கொளளக கடவ 
திறே பரணவம போலவும ஹ்ருதயகமலம போலவும. “திரு 
வரங்கம நமமூர்‌”” எனனக கடவதிறே, 


103) 17—24-— எனறு கொள்க 


விள - பதினேழாம பாட்டில “கழல?” என்று பாகவத ஸ்ரீபாத 
ஸம்பந்தம பெறற வீரக்கழல அதுபவிககப்பட்டது. இருபதது 
நானகாம பாட்டில “கழல்‌ போறறி'” எனறு பகவத்‌ ஸ்ரீபாத ஸம்‌ 
பந்தம பெற்ற வீரககழலுககுப பலலாண்டு பாடப்படுகிறது, 


104) 18--29-- என்று கொள்க, 


விள - பதினெட்டாம்‌ பாசுரத்தில்‌ நந்த கோபாலன்‌ மரு 
மகளே”? எனறும, ்‌” இருபததொனபதாம பாட்டில?” பெற்றம்‌ 
மேயததுணணும்‌ குலத்திற்‌ பிறந்த--கோவிந்தா”” எனறும்‌ உள்ள 
சொற்றொடரால்‌ ““பெருமானும பிராட்டியுமான இருவரும ஆய்க்‌ 
குலததையும்‌ ஆயர்ஸம்பநதத்தையும விருமபுகிறாகள்‌?? எனறு 
அறியலாகிறது. 


105) 19—29_— எனறு கொள்க 


விள - பத்தொன்பதாம்‌ பாட்டில, நப்பினனைதிருமேனிஸம்‌ 
ச்லேஷததால விளைந்த கண்ணனுடைய திருமேனியின விகாஸத்தை 


55 


மலர்‌ மார்பா?” எனறு கூறினார்கள்‌ கோபிகைகள்‌. முப்பதாம்‌ 
பாட்டில்‌ திருப்பாவையைக்‌ கேட்ட காலத்தில்‌ கணணனுடைய 
திருமேனியின விகாஸத்தை**ஈரிரண்டு மாலவரைத்‌ தோள” எனறு 
ஆணடாள கூறுகிறாள்‌. 


106) 22-23-—என்று கொள்க, 


விள - இருபத்திரணடாம பாட்டில ““வந்து தலைப்பெய்தோம்‌”” 
என்று அவனுககும்‌ தஙகளுககுமுள்ள ப்ராப்தியான ஸமபந்‌ 
தத்தைச சொனனபடி இருபத்துமூனறாம பாட்டில பராப்திபலமான 
வற்றை ப்ராத்திககிராகள அவனுடைய நடையழகு காணவிறே 
கண்‌ படைத்தது நமமாழ்வாரும **கொணட பெணடிா”' (9-1) 
பதிகததில பராப்தியைச சொல்லி, **பண்டை நாளாலே?? (9-2) 
பதிகததில பராப்திபலத்தை வேணடினர்‌ எனறிறே நமபிளளை 
யருளிச்‌ செய்துள்ளார்‌ 


107) 19--23--என்று கொள்க. 


விள - பததொன்பதாம்‌ பாட்டில்‌ :'கிடந்த'' என்று அவன்‌ 
கிடந்ததோர்‌ கிடையழகு அநுபவிக்கப்பட்டது. இருபத்துமூனறாம 
பாட்டில்‌ **இங்ஙனே போந்தருளி'” என்று அவன நடந்தவாற்றை 
யும்‌ நினறவாற்றையும இருந்தவாற்றையும்‌ காண ஆசைப 
படுகிறாள 


“திருப்புளிஙகுடிக்‌ கிடந்தானே'? என்று அவன்‌ கிடந்த 


வாற்றைக்‌ கண்ட ஆழ்வார்‌. **உன தசமரைக கணகளால 
நோக்காய்‌”?” “பாத்‌ பங்கயமே தலைக்‌ கணியாய்‌'” “மூவுலகும 
தொழவிருந்தருளாய*? “காண வாராயே”” **நினறருளாய”? 


**இருந்திடாய'” என்று நடந்தவாற்றையும்‌ நினறவாற்றையும 
இருந்தவாற்றையும பரார்த்திததாப்‌ போலே ஆணடாளும 
பரார்த்திக்கிறபடி 

108) 26--21-- என்று கொள்க. 


விள - இருபததாறாம்‌ பாட்டில தோனபுககு உபகரணம்‌ 
வேணடின ஆயாசிறுமியா, இருபத்தேழாம பாசுரததீல்‌ நோனபு 
முடிவுறற பிறகு பெற வேண்டிய ஸமமாநத்தைப்‌ பிரா த்திககிறா 
கள்‌ 

109) 2--26-- எனறு கொள்க 


விள - இரணடாம பாடடில்‌ *'செயயாதன செயயோம்‌”' 
எனறு பூரவர்கள செயயாத காரியங்களைச்‌ செயவதிலலை எனறு 


பரதிஜஜை செயதார்கள்‌. ததநுகுணமான அநுஷ்டாநததைக 


26 அருளிச்செயல்‌ 


கூறுகிறது இருபத்தாறாம்‌ பாடடு “மேலையார்‌ செய்வனகள்‌?* 
எனறு தங்களுடைய நோன்பு சிஷ்டாசாரஸித்தம. ஆகையாலே 
நாஙகள செய்கிறோம்‌ எனறு கூறுகிறார்கள்‌. 


110) 2728-29 எனறு கொள்க, 


விள - இமமூன்று பாசுரஙகளிலும கோவிந்த நாமம்‌ காணப்‌ 
படுகிறது கோவிந்தநாம த்ரயாரததம (பககம 21) முனனமே 
கூறப்பட்டது 


111) 28--99-- எனறு கொள்க. 


விள - *கறவை”? என்ற இருபத்தெடடாம பாசுரத்தில 
““உனறன்னோடுறவேல நமககிங்கொழிக்க வொழியாது”” என்று 
பராபதியைச்‌ சொலலி, “சிற்றம்‌?” எனற இருபத்தொனபதாம 
பாடடிலே '*உனக்கே நாம ஆடசெயவோம””என்று ப்ராபதிபலமான 
கைஙகரியத்தைப்‌ பிராரத்தித்தபடி. 


112) 1-—30-— எனறு கொளக. 


விள - **மாரகழி'” எனறு தொடங்கி “*இனபுறுவா?” எனறு 
முடிததிருககும அழகு அதநுபவரஸிகா களுக்கு பெருவிருந்து 


திருப்பாவையில்‌ 


112) பகவந்நாமஙகள்‌ 


1) நாராயணன, 2) பரமன, 3) உத்தமன்‌, 4) பற்ப 
நாபன, 5) மாயன்‌, 6) தாமோதரன, 7) புள்ளரையனகோ, 
8) கேசவன, 9) தேவாதிதேவன்‌, 10) மாமாயன, 11) 
மாதவன, 12) வைகுந்தன, 19) புணணியன, 14) மனத்துக 
கினியான, 15) புளளினவாய கீணடான, 16) பஙகயககண்ணான, 
17) மாற்றாரை மாறறழிகக வல்லான, 18) மணிவணணன, 
19) உமபர்‌ கோமான்‌, 20) கலி, 21) விமலன்‌, 22) மகன, 
28) ஊறறமுடையான்‌, 24) பெரியான, 25) சுடா, 26) 
பூவைப்பூவணணன்‌, 27) நெடுமால்‌, 28) கேரவிநதன, 29) 
மாதவன, 50) கேசவன்‌, 91) திருமால. 


முதற பாசுரத்தில்‌ கூறப்படட நாராயண நாமத்தை மேற 
பாட்டுக்களில கூறப்படும்‌ பகவ தநாமஙகளோடு ஸமாநாதிகரண 
மாக்கிப்‌ பொருள்‌ கூறுவது சாஉட பொருந்தும்‌, 


அனுபவம்‌ 27 


அதாவது நாராயணனே பரமன்‌, நாராயணனே உத்தமன்‌, 
நாராயணனே பற்பநாபன்‌, நாராயணனே மாயன்‌, நாராயணனே 
தாமோதரன, நாராயணனே மாதவன, நாராயணனே கேசவன, 
நாராயணனே திருமால்‌ என்று கொள்க, 


நாராயணனே பரமன்‌. “பரோ மா யஸ்மாத்‌ ஸீ பரம:?” 
என்று வயுத்பத்தி இவனில்‌ மேம்பட்டவன்‌ இலலை எனறபடி 
நாராயணனே ஸாவஸமாதபரன எனறு பொருள்‌ படும்‌ 


நாராயணனே தாமோதரன நாராயண சபதம பகவானு 
டைய மேனமையைக காட்டும தாமோதர சபதம அவனுடைய 
எளிமையைக காடடும இவவிரணடினாலும கிடைதத பொருள 
பரத்வஸெளலபயஙகளுககு எலலை நிலம அவனே” எனறு, 


நாராயணனே மகன்‌ நாராயண பதம :*அவன்‌ ஜகத்‌ 
காரணம?” எனற பொருளைக்‌ காட்டும்‌, நாரபதம ““ஜகதது நர 
ஜாதம்‌”” எனறு கூறுகிறது இதனால தேறியது நரனான பகவான 
ஜகத்காரணம எனபது, ஆக நாராயண பதததாலே பகவானுடைய 
ஜகத்‌ காரணத்வம தேறும. அவனே மகன எனறது விசிதரமாகும்‌ 
“பிதா புத்ரேண பிதருமான யோநியோநெள?' எனற சருத 
யாத்தம வெளியாகிறது ஜகத்பிதாவான பகவான தன புததிரா 
களுள்‌ ஒருவனைத தன பிதாவாக அபிமாநிததுப பிறககிரறுன 
இதிறே பிறந்து படைதத ஐச்வர்யம்‌. அவதரிதது ஏறறம படைத 
தவன அவனே 


நாராயணனே திருமால . அவன்‌ பரஹமசாரி நாராயணன 
அல்லன. ஸ்ரீமந்நாராயணன்‌ என்றபடி இததால தேவதாந்தர 
வயாவருத்தி கிடைக்கும்‌ இவன்‌ பரமனாயும மறறை3யாோா அபர 
மாகளாயும இருக்கக காரணம்‌ இதுவே மற்றையோககு ரமா 
ஸமபந்தம்‌ அபகதமிறே. இவனே சரிய பதியெனறபடி 


38 அருளிச்செயல்‌ 


நாச்சியார்‌ இருமொழி 
இஙகும அங்கும்‌ 


114 இ அ பேச்சும்‌ செய்கையும்‌ அ நாச்‌. இ. 4. 
௮... கண்ணன்‌ கள்வம்‌ - நம்‌, 997. 


விள : உன்றன பேசசும்‌ செய்கையும எங்களை மையலேறறி 
மயகக உன்‌ முகம்‌ மாய மந்திரம்‌ தான கொலோ -- இவாகள்‌ தன 
வடிவிலே தோற்று ஈடுபட்டமை தோற்ற வார்‌ த்தை சொன்னவாறே 
அதுவே அவகாசமாக, **அடியேன குடியேன்‌”” எனறாப்போலே சில 
தாழ்வுகள்‌ சொலலுவது, விரல கவ்வுவதாய்க கொணடு சிலவறறைச 
செய்யப புக்கான்‌ அதிலே துவக்குணடு அறிவு கெட்டு ஆயசசியா 
சொல்லும்‌ வார்த்தையிது. 


கண்ணன்‌ கள்வம்‌ ஸமச்லேஷ தசையில தாழ்ந்த பேச்சுக்‌ 
களும்‌ செயலகளும. *(பேச்சும செயகையும'” எனனக கடவதிறே 
அவற்றாலே யபஹருதமாய அத்விதீயமான எனனெஞ்சானது அவன 
பக்கலது. இப்படி ஆண்டாளும ஆழ்வாரும ஆய்சசியர்பாவனை 
யிலே ஸ்ரீகருஷ்ணாவதாராநுபவத்திலே மண்டினபடி. 


715. இ. காலை..... கோலங்கரியபிரானே குரு 
திடைக்கறை பணியாய்‌: நாச்‌, இ. 8.5 
அ - அயரமடமிக்களை .பின்னேசென்று ... தூல 
வாரி ,, வது கொண்மின்‌ என்று மரம்‌ ஏறியிருந்தாப்‌ 
போலும்‌, கலி, 10.7.1], 


விள : ஆய்சசியாதுகில்களை வாரிக்கொண்டு மரமேறி வீறறி 
ருந்த கணணன்‌, அரையிலே யொனறைச்‌ சாத்துவது, தலையிலே 
யொன்றைக்‌ கட்டுவது, உத்தரீயமாக ஒன்றையிடுவதாக, இபபடித்‌ 
தன்‌ திருமேனிக்குப்‌ பரபாகமாமபடி நாநாவர்ணமானவறறைக 
கொணடு அலங்கரிதது, சேஷிததவற்றைக குருந்திலேயீடடு 
வைத்து, “கண்டிகோளே நமக்குத தகுதியாயிருந்தபடி; இததைக 
கண்ட வுங்களுக்கு வேண்டியிருந்ததோ”” எனறான. அழகிதா 
யிருந்தது. நாங்கள்‌ அவற்றை வேணடுகிறோம அல்லோம்‌. குருந்‌ 
தில்‌ கிடந்தவற்றைத தா” எனறு ஆயச்சியரும்‌ கண்ணனும்‌ பரி 
மாறின பரிமாற்றத்தை ஆண்டாள்‌ அநுபவித்தபடி. 


அனுபவம்‌ 39 


கொண்மின என்று ““வேணுமாகில்‌ இங்கேயே பிக கொள்ளுங்‌ 
கள” என்றிருந்தாய்‌ எனறு கூறுவதாகக கலியன நுபவம்‌ 


116 இ அ தெள்ளியார்‌ பலா - நாச்‌ த, 4 1. 
அ -- பன்னலார்‌ பயிலும்‌ பரனே. நம்‌ 238 7, 


விள - தெளளியரா - நிதயாநுபவம்‌ பண்ணுகிற நித்ய ஸரி 
கள்‌ பகவலலாபத்தோடேயிருந்து போதுபோக்குமவாகளுமசிலரே . 
பிரியில, ஸாவதா கூடலிழைககவேணுமென றறிந்து, பிரியாதே, 
நிதயாநுபவம பணணும, அததனை அளவுடையவாகளாய்த்து, 


பனனலரா பயிலும - **தெளளியார்‌ பலர்‌”? எனகிறபடியே 
தாங்கள்‌ பலராய, பகவத குணங்களுக்கு தேசிகராயிருந்துள்ள 
நிதயஸு9ரிகள ஸதாதர்சநம பணணா நினருலும, அநுபூதாம்சம்‌ 
அளவுபட்டு அநுபாவயாமசமே பெருததிருக்கை 


17/8. இ பள்ளி கொள்ளுமிடம்‌:- நாச்‌. இ 4,1, 
அ -- பள்ளியறை - பெரியாழ்வார்‌. 5. 2. 9, 


விள - பள்ளி கொளளுமிடம்‌ கோயிலாய்த்து, “பளளி கொள்‌ 
ளுமிடமாகிறது கோயில” எனறு படடர்‌ அருளிச செயய நான்‌ 
கேட்டேன”” எனறு பிள்ளையழகிய மணவாளா அரையர்‌ பணிபபர்‌. 


பள்ளியறை - **பள்ளியஹை””யென்கிறது தம திருமேனியை 
தம்‌ திருமேனி, பெரியாழவாரதிருமேனி தம்‌ திருமேனி திருப்பள்ளி 
யறையானபடியை ஆழ்வார்‌ மேல்பாட்டில்‌ வயக்தமாக வருளிச்‌ 
செய்கிறா. **அரவத்தமளியினோடும்‌ அழகிய பாற்கடலோடும்‌ 
அரவிந்தப பாவையும்‌ தானும்‌ அசுமபடி வந்து புகுந்து?” என்‌ 
கிராரிறே ஓர்‌ ஸ்ரீவைஷ்ணவன்திருவுள்ளத்திலே குடியிருபபை 
ஆசைபபடடிறே பகவான ஓரோ திவய தேசங்களிலே எழுந்தருளி 
மிருபபது *:அங்குத்தை வாஸம ஸாதநம்‌ இங்குத்தை வாஸம்‌ 
ஸாதயம்‌'” எனனாநினறதிறே. **ஹருதயம்‌ தத்‌ விஜாநீயாத்‌ 
விசவஸயாயதநம மஹத””, “நெஞ்சமே நீணகராக விருந்த?” 
என்றிறே உபய வேதாந்த கோஷமுமிருப்பது கோயில்‌ ஸததாவர 
ஸ்ரீவிமாநம்‌. இது (ஆழ்வாரா திருவுள்ளம) ஜங்கம ஸ்ரீவிமாநமிறே, 
உறங்காதீாகள்‌ இதனைக்‌ குறிக கொண்மின எனகிறார்‌ 
பெரியாழவரா 


11 இ வேங்கடம்‌ கண்ணபுரககர்‌. நாச்‌. இ. 4, 2 
அ அ வடவரை ,கணபுரம்‌ -க்வி 9 8 ௪, 


40 அருளிச்செயல்‌ 


விள - ஆணடாளும கலியனும திருககணணபுரத்துககு மூல 
ஸீதநாநம திருவேங்கடம்‌ எனறருளிச செயதது அதுபவரஸிகர்‌ 
களுகருப பெருவிருந்தாகும 


119, இ பூத்தநீள்‌ கடம்பேறி, நாச்‌ இ 4, 4 
அ - பல்லவம்‌ நிகழ்‌ பூங்கடம்பேறி, கலி- 4. 2, 2, 
அ -- பச்சிலைப்‌ பூங்கடம்பேறி - கலி - 10 7. 18. 


விள - காளியனபொய்கையிலே யுள்ள காளியன்தலையிலே 
குதிபபான வேண்டி, நீரககரை நினற கதம்ப மரத்தில மேலேறிக்‌ 
குதிததான எனறு சரிதரம. விஷதுஷ்டமான கரையிலே அத்தனை 
மரங்களும பட்டுக கிடகக இவன ஏறியமரம பூததிருக்கக்‌ காரணம்‌ 
என எனனில்‌:- 


“பூத்த நீள்‌ கடம்பு - விஷதக்தமான கடமபு, திருவடிகள்‌ படட 
வாறே பூத்தது கலலுப பெணணானால கடம்பு பூககச சொலல 
வேனுமா. 


பலலவம்‌ திகழ்‌ பூங கடம்பு - காளியனுடைய விஷத்தாலே 
தக்தமாய்க கிடந்து, திருவடிகளின ஸபாசததாலே தளிரும்‌ பூவு 
மாய்த்‌ தழைத்ததாயதது 


பசசிலை ... திருவடிகளோடுண்டான ஸ்பர்சத்தாலே தழைத்தது 
எனறு நம்‌ பூர்வர்கள்‌ நிர்வஹிததார்கள்‌, 


“ அமருதம்‌ ஆஹரதா கருத்மதா ஆக்ராந்தத்வாத்‌ ஸ கதம்ப 
விஷஜலேனாபி ந சுஷ்க. இத்யாஹாு,”? என்று வடமொழி 
வலலுதாவயாக்யாநம க்லிஷ்டம்‌. நம்‌ பூவர்வயாகயாநமே சாலச்‌ 
சிறந்தது. 


120. இ நீடுநின்‌ ற நிறைபுகழாசசியர்‌ - நாச்‌. த, 4, 11, 
௮ ௬ நாமம்‌ பலவுமுடை நாரண நம்பீஃ-அலி 10, 8. 4, 
அ வாழதொள்புகழரா. நம்‌, 5, 8, 6. 


விள - “நிறை புகழாயச்சியா” என்கிறதுக்கு எம்பார்‌ - *இவா 
களுககு நிறைபுகழாவது - கருஷ்ணனை இனனாள நாலுபட்டினி 
கொணடாள்‌, பத்துப படடினி கொணடாள இனனாள்‌ எனனும 
புகழ்‌ காண”” என்று அருளிச்‌ செய்வர்‌. ஆயச்சிகளூடைய புகழுக்கு 
இப்படி திறைவு கூறுவது ரஸகன மான உரையாகும. 


“முப 


வாய்ப அ டம ட ர [அது வ்‌ ண்ட்‌ ட ப்‌ . ல்க ன்‌ ம்ர்கி்‌ டி 

“௫ 2 கட உ ௪ க 
சஷி பூதா. நாரணன்‌ என்று பெட்‌ நு பொருத த ர படுமோ 
க்‌ ப த வ Te தன்‌ ர்வ 
உனற்படி ம சேவ பர மாரிவயனு பூ ராறு. சாத ன்‌ 


ூண்மால ப. “மம்‌?நு பரம பரியமாவது க? னிய கொணட 
ப்டுககு ே hE 


ட 


ரஷ 8 னி 
ஓரா மறவ ன்ப * பே 3 L ங்‌ [ழ்‌ ழ்‌)! | A 


om 


கித்‌ பசப "ரிசி 00 ர யாட மாக்‌? பிய பெழு ஸி 


த்‌ ல வத “ புழு உந்தை வெற்யொெருரா எ சரன்‌. வம்பழ்தில்‌ 
ப ததிதது. வாழம்‌ பெறு சாயால்‌ வந்த சலாகயமானை புகழை 
புைட்பிவாரகள்‌ என்றபடி, 


சீ? 


14] இ வில்லிபுறதுரார உவம ஆ நவ ப 
அப ணிணை தன்ளா எ ம்‌, a 5.9, 
ர மை வேங்கடம்‌ நீணிலல் தவ ப்ு.. லெவர்லள்‌ 
அ தொழுவாரிகளை “நம்‌, 2, 96, 


உட்டா * வலலிபுதீதூர்‌ * இத்யாதி - ' வைதுந்தனென தோர்‌” 

பேஸ்‌ பெறாது உழககன நரேன்‌” என்லை ப: பதம, அது காரஸ்த்‌ 
தம்சையாலே. தனக்காக வந்து மிற்சிற விடத்திலே காணப்‌ 
புதே தோவுபட்டுக 22: ஹூ.றஙகாதே யிழு.தான்‌ எனறுல இது 
சேரும்படி டெஙஙனே”” எனற நான்‌ ஜியரைக கேட்டேன்‌; 
£ உள்ளுப புலால்‌ பூழியறியாமே நம்மமப்‌ போலே மீபாரவலல 
மாயவன்‌ ஹியரதாழயானைப்‌ போலே மோஹிபயாளொருத்தி 
உத்து, உவமோ கொடுபுகில்‌, அத்த சீலகுணத்தைக்‌ கண்ட 
வாமே இவன்‌ மோஹ்த்துச்‌ கிடககும்‌?? ஈன்றருளிச்‌ செய்தார்‌ 
எர க்கல்‌ செயவர்‌, 


'ஈயிறுி வெங்கைய” அதவ ழி அ முசா ப... சீவிது 
வில்லி விரி. ல “ந்தியிதுய சொம்ஜில்‌ ப ரேட்‌ “பதாககு. அவ 
கட்த பூ மன்றக்‌ பத்ரு வட சியி மு இடப ர மும்‌! வப சே மிஸ்ர நே மரவ! 
கவு சென்று, நொடி மிடிக்ருடையா 1 சில யென்‌) பம, திரு 
பேகம்‌ பயி அல்னது ஸித்ஹி தம ஆவடு க்ப்‌! சத 
தமக பலியில்‌ யெயகிரு” ஆடவர்‌. ஆம்‌ 2 ர்குவேய்கடம்‌ 
ஆழ்வாருக்கு எட்டா நிலம்‌, ஆண்டாளுக்கு ஸ்ரூவிமலீ லை எட்டா 
ம்‌ 2 என்று தாயத்து, சீலகு௦ ஹதுபவத்தாலே வற்ற வ்கி ண்ட்‌ 
யன்று கும்‌ கூறப்பட்டது. ஆழவமரைக்‌ காட்டிலும்‌ எ 

“ஹோமர்‌ சி. கூழவைட்டனு ர 
க்‌ 


42 அருளிச்செயல்‌ 


122. இ கண்ணிப்‌ புனிதன்‌ _ நாச்‌, இ, 6.4. 
௮ _ வேதம்‌ வீரித்துரைத்த புனிதன்‌ கலி. 2.2.0 


விள ஆண்டாள திருக்கல்யாணத்தைக்‌ கூறுமிடம்‌ இது. 
புனிதன்‌: - விவாஹ ஸமயத்தில்‌, அவள்பேரொப்பனை போலன 
றிககே, ஒரு தனிமாலையை இட்டு ஸ்நாநம பண்ணி, கையும்‌ பவித்ர 
முமாய்‌, தீணடினாருணடாகில முகத்தைப்‌ பொல்லாதாகப்‌ பண்ணி, 
குந்தி நடந்து, புடவையையொதுக்கி, விநீத வேஷத்தோடே வந்த 
படி. பெரியாழ்வார்‌ பெண்பிள்ளையை ஆசாரவைகல்யமுணடானால்‌ 
கொடார்களிறே. இது க்ல்யாண காலத்தில ஆசாரம, 


வேதம்‌ விரித்துரைத்த்‌ புனிதன: வேதார்த்தத்தையெலலாருமறி 
யும்படி கீதோபநிஷதாசார்யனாய்‌ வெளியிடட ஹேயப்ரதயநீகன்‌. 
வேதாந்த விவரணமிறே கீதை ஸவப்ரயோஜந நிரபேக்ஷமாகப்‌ 
பரஹிதமே சொலலுகையால்‌ வந்த சுத்தி, இது உபதேச காலத்தில 
சுத்தி, 
189, இஎ--கருப்பூரம்‌ நாறுமோ -- நாச்‌. இ, 7. சங்கப்‌ 
பதிகம்‌, 
இ - விண்ணீலமேலாப்பு - நாச. இ. 0. மேகப்‌ 
பதிகம்‌, 
௮ - கார்க்கோடு--பொ. 27, சங்கம்‌ பறறியமேகம்‌, 


விள - ஆண்டாள்‌ ஏழாவது பதிகத்தில சங்கத்தின்‌ பெருமை 
யைக்கூறி அடுத்த பதிகத்தில மேகததைத்‌ தூதுவிடுகிறாள்‌. சஙகத்‌ 
துக்கும்‌ மேகத்துக்கும்‌ இங்ங்னேயொரு. சேர்த்தியுணடு - பொய்கை 
யாழவார பகவானுடைய.திருமேனியை மேகமாக வர்ணித்து அதிலே 
சங்கமுள்ளமையை *கார்க்கோடு பற்றியான கை'' என்று அருளிச்‌ 
செய்தார்‌. இப்பாசுரத்தையுதாஹரித்து பெரியவாசசான்பிள்ளை 
'விண்ணீலமேலாப்பு”ப்‌ பதிகத்துககு அவதாரிகை யருளிச்‌ செய்வது 
அத்யத்புதம்‌. 

124, இ - அன்னம்‌ போல்‌ சங்கு _ நாச்‌. தி, 7. 7, 
அ ௯ சங்கம்‌ போல்‌ மடவன்னங்கள்‌ - பெரியா ழ்வர்ர்‌ 
4.4.4, 


விள - ஆண்டாள்‌ பெருமான்கையில்‌ சங்கத்துக்கு 
அன்னத்தை த்கூஷ்டிாந்தமரக்கினாள்‌ - ஆழ்வார்‌ திருக்கோட்டியூர்‌ 
அனனங்களுக்கு ககவத்யாஞ்சசனனியத்தை த்ருஷ்டாத்‌ தமாக்கினார்‌. 
ஆழ்னார்க்கும்‌ ஆண்‌ வானுக்கும்‌ இங்ஙனேரியாருனாசி 


நி 


அனுபவம்‌ க்ப்‌ 


785 இஃ திருமாலும்‌ போந்தானே ... நாச்‌, தி, 8. 7, 


அ - திருமாலால்‌ நெஞ்சம்கோட்பட்டாயே - நம்‌, 
2.1.1. 


விள-இவ்விரண்டு இடங்களிலும்‌ ஏகாரம்‌ வினாவிலே வந்ததாகக்‌ 
கொள்ள வேண்டும்‌. போந்தானா, கோட்பட்டாயா என்றபடி. 


126 இ - இதுதமக்கோர்‌ பெருமையே. நாச்‌ தி, 6. 1 
௮ - சுடர்ச்சோதி மறையாதே - நம்‌. 8. 1, 9, 


விள இவவிரண்டிடங்களிலும்‌ ஏகாரம்‌ பிரிதிலையிலே வந்த 


தாகக்‌ கொள்ள வேணடும்‌. 


பெருமையே - பெருமையனறு என்றபடி, 
மறையாதே - மறையும்‌ என்றபடி. 


தமக்கோர்‌ பெருமையே - **ச்ரிய: பதித்வத்தால்‌ வந்த உத்கர்‌ 
ஷத்தையுடையராயிருககிற தமககு, அவளோடு அதந்யராய 
இருப்பார்‌ நோவுபட முகம கொடுத்திலர்‌”” என்றால்‌, அத்தால வரும 
வதயம்‌ தம்மதன்றோ-இதுதனனைத்‌ தானே பரிஹரிக்க வேண்டுமே 
என்றபடி. 


சுடர்ச்‌ சோதி மறையாதே -ஸ்ரீ கஜேந்தீராழ்வான்‌ *காரணமே' 
என்றழைக்க ஓடி வந்து ரக்ஷித்தான்‌ நாரணன்‌, இது புராண 
வரலாறு. இது தனனிலே ஓர்‌ பரிஷ்காரம்‌ செயகிறார்‌ ஆழ்வார்‌. 
எப்போதும கைகழலாநேமியான்‌ முதலையையழிக்கத தான நேராக 
எழுந்தருளாதே திருவாழியை ப்ரயோகிதது விரோதியை யழித்‌ 
திருபபானானால்‌ ““நாராயணபரோ ஜயோதி '*” என்று வேதாந்தம 
கொண்டாடிய அவன ஜயோதிஸ்ஸ்‌ஈ நிறம்‌ பெறுமா? பெருதே. 
ஆனைக்காகி முதலை மேல சீறி வத்தான. அப்போதே ஜயோ 
திஸஸு காககப்பட்டது என்றபடி - ஆனை யிடர்ப்படட மடுவின்‌ 
கரையிலே யரை குலையத தலை குலைய உணர்ததியற்று வந்து விழுந்‌ 
தான. அன்றாகில “சோதி மறையாதே'” என்கிறார்‌ ஆழ்வார்‌. 
மறையாதே' எனற விதுககு “மறையும்‌ மறையும்‌”” என்று சிற்றாள்‌ 
*கொண்டான வராததை, 


127. இ _ பெணணீர்மையீடழிக்குமது - நாச்‌, தி. & 1. 
௮ _ ஐர்‌ பெண்‌ கொடியை வதை செய்தான்‌ - நாச்‌- 
தி, 6, 9. 


சி அருளிச்செயல்‌ 
விள அ இப்பதிகத்தில்‌ முதற்பாசுரத்தில்‌ *இது” எனறு 
அஸைஷ்டமாக எருமபித்‌ பெ தவாததத்தை ஒன்பதாம்‌ பாட்டில 
“டெபெணகொடியை வதை செய்தான”” என்று ஸ்பஷ்டமாக அருளிச 
செய்தான்‌. 


188, இ... மதயானை போல்‌ எழுந்த மாமுகல்காள்‌. ... 
நாச்‌. தி 8, 9. 
௮... திணரார்‌ மேகமெனக்களிறு, - நம்‌ 6, 10,5 


விள மேகங்களோடே ஸாவதா ஸாமயமுணடால௰௰யாலே 
மேகங்களைச்‌ கண்ட போது ஆனை யெனனலாய ஆனைகளைக்‌ கணட 
போது மேகமெனனலாயிருககும - ஸமாந தர்மத்தால வடக ஸம 
சயம்‌ தவிநிஷ்டமிறே. 


ஆனை போல்‌ மேகம்‌ என ஆண்டாளும்‌, மேகம்‌ போலே களிறு 
என்று ஆழ்வாரும்‌ அநுபவித்தபடி. 

“அன்னம்‌ போல சங்கு?” (நாச்‌ தி 7. 7) எனறு ஆண்டாளும்‌ 
சநுகம போல்‌ அன்னம?? (4.4.4) எனறு பெரியாழ்வாரும சங்க 
ஹம்ஸங்களை யநுபவித்தாப்போலேயுள்ளது. 


* தன்கைச்‌ சாங்கமதுவே போல” என்று ஆணட ரளும, கருபபுச 
சிலை தொல்‌...புருவம்‌ (நம (7. 7 4) எனறு ஆழவாரும விற்புருவங்‌ 
களையநுபவிததாப போலேயிருபபதொனறிறே இது. “கரூப்புசசிலை 
கொல”? எனறவிடத்தில “கொல?” எனறு ஸற்சவம்‌ ௯ ஈபபட்டது. 
கோடித்வயம்‌ இலலாமல ஸமசபமிலலை, 


129. இ விண்ணிலமேலாப்பு - நாச்‌, இ 8. வாடக்குத்‌ 


மலை 
சிந்துரச்‌ செம்டொடி - நாச்‌ ௫.9, செ hr 
அ - துக்கச்சுழலை -- பெரியாழ்வார்‌ ௨ 3 தெற்குத்‌ 
திருமலை, 

சென்னியோங்கு -- பெர்யாற்வார்‌, 5, 4. 
வடக்குத்திருமலை 


விள ஆழ்வாரும்‌ ஆண்டாளும இரு திருமலைகளையும மாறி 
மாறியநுபவித்துள்ளமை ஈஸ்யம, **தென்னனுயர்‌ பொருபபும 


தெய்வ வடமலையும்‌ என்னுமிவையே முலையா வடி வமைந்த அன 
நடைய வணங்கு” (பெரிய திருமடல) எல்கிறபடியே ப்மிபபிராட்‌ 
டிக்கு இவவிருமலைகளும முலைலனிறே. இவ்விரு திவய தேசங்களி 
லும பகவானுக்கு விசேஷாதரமிறே. நமமாம்வாரும திருவாய 
மொழியிலே இவ்விரு திவய தேசங்களுக்சே டொணமடிரண்டு பதிகங்‌ 
களருளிச்‌ செயதது. 


180, இ... கொல்ஸையரக்கியை மூக்கரிந்தட்ட குமரனார்‌ 
சாசீ இ 11 4 
எ. அரவ? ெபிிர்ககாயை -- ஈரி 2,88 


விள ஃ- ஈன பெருமான்‌ சூர்ப்பணகா நாஸிகாஈசேதத்தைக 
செய்திருகஃப பெருமாள செயததாக ஆழவாா அருளிச்‌ செய ரம, 
இங்கே நமபிள்2 உருளிச செய்த சங்காஸமாதா நங்கலிறுககுமபடி ட 
ஆனால இவனோ பின்னை மூக்கரிந்தான்‌ என்னில்‌, ஆம்‌. கையாலே 
யறுக்க வேணுமே, *“ஈரம்யை நக்ஷிணோ பாஹு ?? எனனக்கடவ 
திறோ. பெருமா டு இலய பெருமாள்‌ வலககையெனறபடி. 


ஒருவன தன்‌ வலககையாலே செயத செயலை அவன்‌ செயத 
தாகக்‌ கூறுவதியலபே, அதுபோல இதுவும எனறபடி. இவவாழ்‌ 
வார்‌ திருவாக்கையடியொற்றி ஆண்டாளும்‌ ' “கொலலையரககியை 
மூககரிந்திட்ட குமரன” எனறு அரூளிச செய்தாள்‌ ““குமரனா?? 
என்று அவன பருவததையும மறவாமல்‌ அருளி௪' செய்தாள 
ஆண்டாள்‌. **தருணெள”” எனறு சூர்பபணகை பெருமாளுடைய 
பருவத்திலே யீடுபட்டுக்‌ கூறினாள்‌ என்றாரிறே ஸ்ரீவால்மீகி பகவா 
னும்‌. அவளுககு வைரூபயம்‌ பிறந்ததித்தனை போககி வைராககியம்‌ 
பிறந்ததில்லையே. 


181. இ. நானும்‌ பிறந்தமை பொய்யன்றே - நாச்‌. இ, 
18. 4 
௮-- அறிவொன்றும்‌ சங்கிப்பன்‌ _ நம்‌, & / 1,7 


ஷ 


விள - பகவலலாபத்துககு ஹேதுவாக ஆண்டவ மறு 
வாகயத்தையும்‌ பாகவத ஸம்பந்தத்தையும நினைத்தான்‌  ஈழு 
நாளும்‌ பொயக்காத பகவத்‌ வாக்யம்‌ பெயயயானாலும்‌ பியரியரற 
வார்மகளாகப பிறந்தமையாகிற /பாகவல ஸம்பந்தம்‌ பொற்‌ 
காதே. அதுவும்‌ பொயயாமடீ றே என்ற, ஆன் பாள்‌ (பசிய 
பொய்யன்றே - பொய்யாமிறே என்றபடி இப்படி யாட, வா 
ருடைய ஸம்பந்தமும பொம்த்ததே மெனாறு ஆணடான அகிமாதா 
க்லேசததை யநுபவிததுக்‌ கூ 898116 


46 அருளிச்செயல்‌ 


அறிவொன்றும்‌ சங்கிப்பன்‌ - ''உன்னை யாச்ரிதர்‌ இட்ட வழக்‌ 
காககிவைப்புதி?” எனனும அறிவு ஒன்றாலுமே தரிததிருககிற 
நான, அதுவும பொய்யோ வெனறு சங்கியா நினறேன”” எனகிறா 
ஆழ்வார்‌. பகவானுடைய அாசசாஸெளலபயததிலும்‌ ஆழ்வாரு 
டைய அதிசங்கை, இது நான்காம பாட்டின ஸாரம்‌, இபபதிகத்‌ 
திலேயே ஏழாம்‌ பாட்டில, ஆழ்வாரா “ஸகலபதா£ததஙகளும 
உனக்கு பரகாரதயா சேஷமாய, நீ பரகாரியாய, நீயே யவறறுககு 
நிர்வாஹகன எனனும அறிவொன்றும கொண்டு தரிததிருககிற 
நான, எனபாபத்தாலே யதிலும்‌ அதிசங்கை பணணா நினறேன”” 
எனகிரா இது ஆழ்வாருடைய அதிசங்கை; 


192 இ. வேங்கடநாடர்‌ - ஆடும்‌ கருளக்‌ கொடி - 


நாச்‌ தி, 10. 5, 

௮ -- திருவேங்கடமுடையாய்‌ - பறவையேறு ஃ 
பெ. தி, 5. 4, 1, 2, 
அ ௯ கொடிப்புள்திரித்தாய்‌ - திருவேங்கடம்மேய - 
கலி, 1 10 2 
அ - பறவையின்‌ பாகன்‌ ..வேங்கடவாணன்‌ - நம்‌ 
6. 21. 


விள - இப்பாட்டுக்களில, திருவேங்கடமுடையானுககுப்‌ பெரிய 
திருவடி ஸமபந்தம கூறப்பட்டமை வயக்தம்‌, 


வேங்கடநாடர்‌ ....- “*கருளக்கொடியுடையாா?” எனறு மேலே 
பரமபதநாதனைச்‌ சொல்லுகையாலே, அவன ஸ்ரீ வில்லிபுத்தூரிலே 
வந்து தனனோடே கலக்கைக்குத்‌ திருமலையில நிலை சினையாறு 
ஸ்ததாநம இது ஆண்டாளநுபவம்‌. 


திருவேங்கட முடையாய. பறவையேறு - திருவேங்கட முடை 
யான்‌ பெரிய திருவடி மேலேயெழுந்தருளி வந்து, இவரைப பரம 
பதத்துககுக்‌ கொடு போகையிலே தவரிக்கிறபடி. இது ஆழவார 
அநுபவம 


மற்றையிரண்டிடஙகளில கூறபபடட ௧ 


தாந்தராநு குணம்‌ த்தப்ப 


1988. இ கருளக்கொடியுடையார்‌ _ நாச்‌, தி. 10, 5. 
அ -- பூம்பிணைய தண்‌ அழாயப்‌ பொன்முடி _ நம்‌. 
2.5.7, 


அனுபவம்‌ 47 


விள - ஆணடாள்‌ *:கருளக்‌ கொடியுடையார்‌”' என்று இப்‌ 
பாட்டிலே பரவாஸுதேவனைக கூறினாப்‌ போலே - ஆழ்வாரும்‌, 
““பூமபிணைய தண்துழாயப பொனமுடி?” என்று பரவாஸுதேவனைக்‌ 
கூறுகிறா- இது நமபிளளையருளிச்‌ செயத ஈட்டில வ்யக்தம்‌. 


194 இ - மெய்ம்மைப்‌ பெரு வார்த்தை வீட்டுசித்தர்‌ 
கேட்டிருப்பர்‌, நாச்‌. தி, 11. 10. 
அ அ புல்லாணி யெம்பெருமான்பொய்‌ கேட்டிருநீ 
தேனே கலி. 9. 4. 5. 


விள - மெயம்மைப பெருவார்த்தை - கீதாசரமச்லோகமிறே. 
அவ்வாரத்தையைக கேட்ட பினபு, உபாயத்வேந விலங்கின 
துருமபு நறுககியறியார்‌. பராப்யதவேந வேண்டிற்றெல்லாம்‌ 
செயவா அரஜுநவயாஜத்தாலே திருத்தேர்த்தட்டிலே நின்று 
அருளிச செயத, யதார்ததமுமாய்ச்‌ சீரியதுமாய ஸுலபமுமான 
“மாமேகம்‌ சரணம்‌ வ்ரஜ” எனகிற வார்த்தையைப்‌ பெரியாழ்வார்‌ 
கேட்டு, தந்நிஷ்டராயிருப்பர்‌ என்றபடி. கேட்டிருப்பர்‌ - கேட்டு 
இருப்பா என்றவாறு, இது மெய்யான வார்த்தையைக கேட்டு 
இருந்தபடி. 


புல்லாணி யெமபெருமானபொய்‌ கேட்டிருந்தேனே:-நாட்டில்‌ 
பொய்மெயகள்‌ கொணடு கார்யமுண்டோ - அவன்‌ பொய்யாகை 
யாலேயனறோ எனககு ஆகர்‌ஷகமாயிருக்கிறது. ரக்ஷ்ணத்தில்‌ 
தீக்கிததிருக்கிறவனுடைய பொய்யே. அவனுடைய பொய்யைக்‌ 
கேட்டு அததாலே தரிந்திருந்தேன்‌. இது பொய்யான வார்த்‌ 
தையைக்‌ கேட்டு தரிந்திருந்தபடி- 


பகவானுடைய பொய்யோடு மெய்யோடு வாசியில்லை ஆச்ரிதர்‌ 
தரிகக என்றவாறு. 


185 இ_ஊமையரோடு செவிடர்‌ வார்த்தை - நாச்‌, தி, 
12. 1, 
அ - தலையினோடு ஆதனம்‌ தட்ட - நம்‌, 8, 5, 8, 


விள - ஊமையரோடு - செவிடரோடு ஊமையர்‌ வார்த்தை 
எனறபடி, என தசையை யறியாத வுங்களுக்குத்‌ தோற்றினபடி 
சொல்லப்‌ பரிகரமிலலை. எனக்குக்‌ கேட்கைக்குப்‌ பரிகரமில்லை, 
ஊமைக்கு வ்யவஹார யோக்யதையில்லை. செவிடர்க்குக்‌ கேப்‌, 
கைக்கு யோக்யதையிலலை, 


40 அருளிச்செயல்‌ 
தலையினோடு - ஆதனததோடு தலைதட்டயென்றபடி, தலை 
தரையிலே ' தடடுமபடி - இபபடி பஜனை பணணுவாா பஜனை 


பணணனும முறையை ஆழவரா கூறினபடி. 


136 இ. பண்டு பண்டாக்க - நாச்‌. த, 12, 2. 


௪ [4 > அ! ஸ்‌ “ ம 
அ - பண்டு பண்டுபோல்‌ _ ஸீ “1, 7. 9 
ஓ டி (78 
அ - முன்‌ செரி று ப வி, 
ச 
ல்‌ - மிரு பண்ட. 68 6டிம்சமைம்பபி ற்கு, யுணபுதகசைய 


பீதிய என தம்பு கப பரா திகூரபாகிசர்‌ எற எம, 

பலலிடு, பண்டு மபோலெலககும.,- அறியயணடு யோலேயாம. 
2லககையாகி து பிரிவுககு அங்குரமி கலந்தா பிரிந்து லாபா 
வாயஙகளதியாலே பூணையாயிருந்டி போதை நிலம போலேயாம. 


பூய செய்ப மரை அறும்‌, - ஓன்பககல்‌ லெகாம்வப்பதற்கு 
மு எ-ப்மந்த போதே உண்டான நிறம்‌ எனழிபடி 


இ; பயாச்ரற்கள்‌ ஆண்டனர்‌ லும்‌ அமா களா ஹும்‌ பகவதி 
சலைஷ மாலத்தீல பாடப்பட்டவை, விசலேஷகாலத்தில்‌ உ.௨மபு 
வெளுகரும வா ம லெரூக்கும- இது வைவர்ணயம எனப்படும்‌. இது 
தீரபபெறுவது எபபோதோ என்று இவர்கள ஆரத்தி-பகவத்‌ ஸமச்‌ 
வேஷலதில இவர்களுக்குணடான ஆசையினகளம்‌, ஸம்சலேஷம்‌ 
உண்டாகும்‌ போது வரககூடூப்‌ உடம்பின நிறத்தைத தெரிவிக்கும்‌ 
பாசுரங்கன்‌' இவை, யண்டு எனறு ஒரு சொலலே யமைந்திருக்க 
பணடு பணது என்றது பழைய பழைய என்மபடி-இபபோது விச்‌ 
லே ர இதற்குப்‌ பணடானகாலம்‌ பகவாழோடு கூடியகாலம, 
அதற்கும்‌ பணடான காலம்‌ - பகவத்‌ விஷவ்மே யறியாத காலம்‌. 
போல்‌ நிறம்‌ மிகவும்‌ ஆகர்ஷகமிறே. பகவத்‌ விஷயமறியாத 
மாத்திகா உடம்புநிறம்‌ மிகவும்‌ நன்முகவிராநின்றது. அப்படிப்‌ 
பட்ட நல்ல-நிறம்‌ எனக்கும்‌ வரவேண்டிற்றாகில இப்படியெலலாம்‌ 
செயய வேண்டும்‌ என்கிறது. 


147. இ. மால்யாருமறிநதொழிநதாா- நாச்‌, தி. 12, 2, 
௮ ௯ ஞாலமறியப்‌ பழி சுமகதேன்‌ அ நம்‌, 8, 2, 8 


i 
வீல்‌ - இதுத ன்‌ பிரறுழியா மகம தால்‌ பரிஹரிககப்‌ பார்க்‌ 
சிறது இதறியாதார்‌ சிலர்‌ உண்டாம்‌, பரிஹரிக்க வேணுமே, 
எதா ஸார்களும்‌ கறி ந்தார்எள வ த்து 
பி ்‌ ்‌ 


அனுபவம்‌ 49 


ஞாலமறிய நாணிததானென - ஜகத பரஸிததமாய விடட 
தாகில இனி லஜஜிதது எனன பரயோஜநமுண்டு, 


186. இ_ மதுரை தொடக்கமாக வண்துவராபதி தன்‌ 
னளவும அ நச்‌, இ 12. 10 
௮.4 மகனாயத்‌ தோன்றிற்றது முதலா, தன்னுலகம்‌ 
புக்கதீறா அதல ஃ 10. 11 


விள - **மதுரைபபுறதது”” எனறு தொடங்கி, *துவரா 
பதிககெனனையுயததிடுமின”?”? எனகிறாளிறே ஆண்டாள்‌ அவ 
தரித்த விடத்துககு அணித்தானவிடம்‌ முதலாக அவன குடியேறிய 
துவரையமபதி யீறாக அநுபவிததாளிறே இப்பதிகததில, 
ஆண்டாள்‌. 


மகனாய - குலசேகரப்‌ பெருமாளும்‌ பெருமாளும்‌ புநாவஸுூ 
நக்ஷூதரஜாதர்கள க்ஷததிரியாகள பெருமாளை ஸமகாலததிலே 
ஸ்ரீவாலமீகி பகவான அநுபவித்தாப போலே, பிற்காலததில 
குலசேகரப்பெருமாள ஸமக லத்திற் போலே, பெருமாளை அவதாரம்‌ 
தொடங்கி அவதார ஸமாபதி வரை யநுபவிககிறார்‌ இபபதிகததில, 


189. இ. கருந்தெய்வம்‌ - நாச்‌, இ, 13, 1. 
அ _ கொந்தார்‌ காயாவின,..நிறத்த-நம்‌, 3,2 8. 


விள - கருந்தெய்வம - ஸவரூபம மாறாடினால்‌ ஸவபாவமும்‌ 
மாருடினாலாகாதோ. இந்திறம எபபோதும்‌ படுகுலையடிக்குமது 
தவிருகிறதிலலை, கருஷண சபதாாததம மெய்யாய விட்டது. 
ஸ்வரூபம்‌ - காருண்யம - ஸ்வஷபாவம - கருமை 


கொந்தராகாயாஃ - தீ உதவாத போது ஆறியிருக்கலாயோ 


உன்‌ வடிவு இருககிறதுஃஉதவாதொழியப பாரதத நீ உன்‌ 
வடிவைக காடடிற்று ஏன! 


140, இ முகம்‌ நோக்கி விடைதான தரு3மல்‌ மிக 
நன்றே  நாச்‌ இ. 13. 9, 
அ அ பாவி நீயென்று ஒன்று சொலலாய பாவியேன 
கரணவநதே - நம, 4, 7, 8, 


விள - நேர்கொடு நேர்‌ முகம பார்த்து, “எனககு உனபககல்‌ 
ஆதரம இலலை உனனையுபேக்ஷிததேன நீபோ” எனறுறம்‌ போககை 
யதுமதி பண்ணுமாகில அது மிகவுமநனறு, “பாவி நியெனறு 
ஒன்று சொலலாய பாவியென காணவநதத'' எழைரி3ற ஆழ்வாரும்‌, 


வர்ர 


௧0 அருளிச்செயல்‌ 


141. இ நம்பி விட்டுசித்தன்‌ --நாச்‌. இ. 13. 10. 
அ அ தென்குருகூர்நம்பி _ க. நு ௪. 1 


விள - ஆணடாளும்‌ மதுரகவிகளும்‌ தமதாம ஆசாரியனை நமபி 
என்றார்கள்‌. நம்பி - பூர்ண எனறபடி பகவத விஷயததின 
பூர்த்தியளவன்று ஆசார்ய விஷயததின பூததி. பகவானைப்‌ 
பற்றினல ஆழ்வாரளவு வரவேணும, ஆசாாயனைப பற்றினால்‌ 
அவ்வருகு கந்தவ்ய பூமியிலலை, ““ஆசாாயர்களை நமபியெனனக 
கற்பிததார்‌ ஸ்ரீமதுரகவிகளிறே”” எனறு ஜீயரருளிச செயவர்‌. 


142. இ இனிது மறித்து நீருட்டி - நாச்‌, இ,14, ], 
அ தடம்‌ பருகு கருமுகிலை அ கலி. 2, 5. 8. 
அ -- கன்று மேய்த்து இனிதுகந்த - கலி. தி நெ 16, 


விள : இவ்விஷயம்‌ முன்னமே (பக்கம்‌ 8) விவரிக்கப்பட்டது. 


143, இ பலதேவற்கோர்‌ கீழ்க்‌ கன்றாய்‌-நாச்‌. இ. 14 1, 
அ அ தன்னம்பியோடப பின்‌ கூடச்செல்வான்‌ _ 
பெ. தி, 1, 7. 5. 


விள : பெண்களளவிலே தீமபு செய்து திரியுமவன்‌, இ வனள 
விலே பவ்யனாயிருக்கும தனககு அபிமதமான விஷயங்களிலே 
சேர விடுகைக்குக கடகனாகையாலே, அவனநினைவின படியே 
யாய்த்துத்‌ திரியும்படி. க்ருஷ்ணனதீமபாலே ஏறுண்ட பெணகள்‌ 
நெஞ்சில்‌ மறததைத்‌ தன இன்சொல்லாலே பரிஹரிதது, **ராமேண 
ஆச்வாஸிதா கோப்ய-'' எனகிறபடியே, அவாகளை ஆச்வஸிப்பித்துப்‌ 
பொருந்த விடுகையாலே இவனளவில பவ்யனாயாயத்திருப்பது. 
“*தன்னம்பியோடப்‌ பின்கூடச்‌ செல்வான்‌”? என்னக்கடவதிறே. 
இவன்தான்‌ ஓரடி பிறபடவிறே பாமபின்‌ வாயிலே விழுந்தது, 


144. இ குணுங்கு நாறி - நாச்‌, இ 14, 2, 
அ - கறையினார்‌ துவருடுக்கை - நம்‌, 4, 8. 4, 


வீள : ஆழ்வாரும்‌ ஆண்டாளும்‌ கணணனுடைய முடை 
தாற்றத்தை யாசைபபடடார்களிறே. பெருமாளுடைய திக்ஷித 
வேஷத்தை யாசைப்பட்ட ஸீதாபிராடடியைப போலேயன்றிறே 
இவர்கள்‌, 


அது பவம்‌ ர்‌ 


145, இஃகமலக்கண்ணென்னும்‌ நெடுங்கயிறுஅநாச்‌. இ 
14, 4, 

அ ௭ வாசுதேவன்‌ வலையுளே-அகப்பட்டேன்‌.நம்‌, 
௦.86, 


விள : கமலக்கண்‌: - திருக்கண்களாகிற பாசத்திலே யகப்‌ 
படுத்தி. நெடுங்கயிறு - போனவிடமெங்கும்‌ போய்த்‌ தப்பாத படி 
அகப்படுத்தவற்றாயாய்ததிருபபது. தப்பாதபடிவளைததுக்‌ குளிர 
நோக்கி, எனனையநந்யார்ஹையாககினவன. 


வாசுதேவன்‌ வலையுள்‌ அகப்பட்டேன்‌: - அவன்‌ என்னைக்‌ 
குறித்து நோக்கின நோக்கிலன்றோ நான்‌ அகப்பட்டது. 


ஆழ்வார்‌ திருவரங்கப்‌ பெருமாள்‌ அரையர்‌ வலையாக அபிதமித்‌, 
துப்‌ பாடாநிற்க, திருக்கண்களைக்‌ காட்டியருளினார்‌ எம்பெருமானார்‌, 
“கமலக்‌ கணணென்னும நெடுங்கயிறு”' என்னக்கடவதிறே. 
சொல்லார்‌ தமிழொரு மூன்றும்‌ ... யாவும்‌ தெரிந்தவரிறே எம்‌ 
மிராமாநுசன்‌ சொல்‌ நிரப்பததையுடைத்தாய்‌, அத்விதீயமாய்‌, 
இயல இசை நாடக ஸம்பந்தத்தாலே மூனறு வகைப்பட்டிருந்துள்ள 
தமிழ்‌ - சொலலார்‌ தமிழொரு மூனறு எனறபடி. 


எம்பெருமானாரும எமபாரும அருளிச்‌ செயல்களின்‌ தாடி 


யறிந்து அபிநயம பிடிப்பது பற்றி, அருளிச்‌ செயல்‌ வ்யாக்‌ 
யாநங்களிலே பல விடஙகளில்‌ குறிப்புகளைக்‌ காணலாம்‌. 


அதுகூலம போலேயிருந்து தப்பாதபடி ஆகப்படுததிக்‌ 
கொள்ளும்‌ நோககிலே யகப்பட்டேன என்றபடி. 


52 அருளிச்செயல்‌ 


பெருமாள்‌ இருமொழி 
இங்கும்‌ அங்கும்‌ 


146, இ ௮ தெண்ணீர்ப்‌ பொன்னி - குல 1. 1. 
௮ அ தெளிவிலாக்‌ கலங்கல்‌ நீர்‌ க தொ, இருமாலை, 
a7 


விள-காவிரியாற்று நீ தெளிந்ததாகக்‌ குலசேகரப்‌ பெருமாளும்‌, 
கலங்கியதாகத்‌ தொணடரடிப்பொடி யாழ்வாரும்‌ பாடியுளள 
மைக்குக்‌ கருத்து முனனோர்களால கூறபபட்டுள்ளது. அது பின்‌ 
வருமாறு:- காவிரி நீர தெளிந்ததேயாயினும்‌ காவிரி நாச்சியாரின்‌ 
உள்ளக்‌ கலக்கததைக கூறுகிறபடி, 


ஊற்றுமாறித்‌ தெளிகைக்கு அவகாசமிலலாதபடி மேன்மேலும்‌ 
பெருகுகையாலே கலககம்‌ மாருதாயதது இவரைப்‌ போலே 
யாய்த்து ஆறும. பராபதிககு முன்பு சோகததாலே கலங்கியிருப்பர்‌ 
கிட்டினால பரேமததாலே கலங்கியிருப்பா ஆறும்‌ கோயிலுக்கு 
மேற்கே பெரிய பெருமாளைக்‌ காணப்புகா நினறோம என்னும்‌ 
ஹாஷத்தாலே கலங்கி வரும கோயிலுககுக்‌ கிழக்குப பட்டால்‌ 
பிரிந்து போகிற சோகததாலே கலங்கிப போம, வழிபோவாரில 
சேதநாசேதந விபாகமிலலை போலே காணும்‌ கலக்கத்துக்கு. 
“துக்தாப்தி ?” இத்யாதி - (ஸ்ரீரங்கராஜஸதவம்‌. 1-21). **ரத்நா 
கரமான க்ஷீராப்தி தகபபனூறஹ நான இவவிடத்தில்‌ ஜநநீ 
ஸாக்ஷாலலக்ஷ்மீ பெண்‌, மணவாளனப பிள்ளை ஸர்வலோகோத 
தரரான அழகிய மணவாளப்‌ பெருமாள்‌ இதுககு ஸத்ருசமாக 
அங்கமணி செய்யலாவது ஏது?” என்று விசாரித்துக்‌ கொணடு வரு 
கிராப்‌ போலேயாய்த்து ஆறும பெருகி, மத்தகஜம்‌ போலே பிசுகிப்‌ 
பிற்காலித்து வருகிறபடி. 


147. இ அ அந்தமிழினின்பப்‌ பாவினை அ குல, 1, 4 
௮  செந்திறத்த தமிழோசை -- கலி இ.நெ ந, 


விள - அந்தமிழஃ இருளிரியச சுடர்மணிகளிமைககும்‌ நெற்றி 
போலே இனியவனை, இததால ஆழவாருடைய தமிழப பாசுரத்‌ 
தின போகயதையும, அந்த போகயதையைப பெரிய பெருமாள்‌ 


போகயதைககு தருஷ்டாத்தமா தம பாங்கும தெளிவாகிறது, 


அனுபவம்‌ 89 


இத்தால்‌, தமிழ்க்‌ கடவுளைக்‌ காட்டிலும்‌ தமிழுக்குண்டான ஏற்றமும்‌ 
அறியலாகிறது உபழேயத்திற்‌ காட்டில்‌ உபமாநத்துக்கு ஏற்றம்‌ 
ப்ரஸித்தமிறே, 


செந்திறத்தஃ இது (தமிழ்மறை) ஸர்வாதிகார மாகையாலும்‌, 
ஸ்வார்த்தத்தைச்‌ செவ்வே ப்ரகாசிப்பிக்கக்கடவதா யிருக்கை 
யாலும்‌, தம பாழியாகையாலும்‌. இனனமும்‌ அத்தோபாதி (வட 
மொழிமறை போல) இதுவும ப்ரமாணம்‌ என்கைக்காக முற்பட 
வருளிசசெயகிரா வேதங்கள்‌ போலேயும்‌, இதிஹாஸபுராணங் 
கள்‌ போலேயும அனறிறே ஆழ்வார்கள்வார்த்தை அநுஷ்டாதா 
வீன்‌ வாரத்‌ தயிறே யிது ஐசவர்ய கைவலயங்கள்‌ த்யாஜ்யதயா 
புகுருமித்தனையிறே இவர்கள்‌ பக்கல. 


செந்திறத்த தமிழோசை.- திறம்‌ - கூறுபாடும்‌ ப்ரகாரமும்‌. 
ஸ்வார்த்தத்தைச செவ்விதாக ப்ரகாசிப்பிக்கையே கூறான த்ராமிட 
சப்தம்‌. உபப்ரும்ஹணாபேக்ஷையற்றிருககை, வேதங்களுக்கு 
உபப்ரும்‌ ஹணாபேக்ஷையு ண டிறே. 


146, இ தேட்டரும்‌..குல. 2. 
௮. கண்ணிநுண்சிறுத்தாம்பு -— மதுரகவிகள்‌, 
௮. நண்ணாதவாளவுணர்‌ -- கலி, 2 6, 
௮ 4 குண்சோர.ஃகுலி,?, 4, 
௮ -- பயிலும்‌ சுடரொளி _ தம்‌, 5, 7. 
௮௮௯ நெடுமாற்கடிமை...நம்‌. 8. 10. 
௮ ௮ அடிமையில குடிமையில்லா: . திருமாலை-39, 


விள - இபபாசுரஙகளில ஆம்வார்களுக்குளள பாகவதசேஷத 
வம வயகதமாகிறது. 


149 இஃ மாலையுற்ற கடல்‌: - குல, 2. 6. 
அ அ மாலுங்‌ கருங்கடலே, பொ, 19, 


விள - பகவத்‌ ஸமபந்தததாலே கடலுக்குணடான களிப்பை 
ஆழவராகள்‌ அநுபவிததபடி. 


150. இ துழாய மாலையுற்ற வரைப பெருக்திருமார்புக 
குல, 2 6. 
௮ ௭ மை32பால்‌ நெடுவரை வாயத்‌ தாழுமருவி போல 


தார்‌ அ பே, 59, 


54 


வி ழி ளி ச்‌ செய ல்‌ 


விள - திருமார்வுக்கும்‌ திருத்துழாய்‌ மாலைக்கும்‌ உள்ள 
சேர்த்தியை  இவ்விருவரும அநுபவியா நினராகளாயினும 
பேயாழ்வாரா அதனை :'நெடுவரைவாயத்‌ தாழும அருவிபோல தரா? 
எனறு உவமையும காடடி விளககியுளளாா “(தேநோபமியேத 
தமாலநீலம . வக்ஷ,”” எனறு மாககவியும பாடினான்‌. பகவா 
னுடைய திருமார்பிலே தவழும முத்து மாலைகஞூ அவன உவமை 
கூறினான எனறு வாசியுணடு. 


121, இ அ அந்தாம மாப்‌ பேதை மாமணவாளன்‌, குல 
த்‌] 
அ அ பெருந்தேவி -- பெரியாழ்வார்‌ - 8 10, 4 


விள : **பெருந்தேவீ'” என்று பெரிய பிராட்டியைக்‌ கூறப்‌ பல 
ஹேதுககளுள “பெருமானுடைய பெருமைககுததக்க தேவி?? 
பெருந்தேவி எனறும கூறலாம. பெருமானுடைய பெருமையே 
பிராட்டி ஸமபந்தததாலேயாம எனறும கூறலாம முந்திய நிர்வா 
ஹத்தைப பெரியாழவார திருவுளளம பறறியத(கப பூவாகள 
வ்யாகயாநம-பிந்திய நிரவாஹததைத திருவுளளம பறறிக குல 
சேகரப பெருமாள “பதை ம. மணவாளன்‌ எனற ுளிச செய்தா 
““அபரமேயமஹி ததரேஜ யஸயஸ. ஐசு !1/ஐஜ7” இவளுககு 
வல்லபனாகையாலே வநத பெருமையையுடையவன எனறபடி, 


158. இ திருமாலே நெடியானே அ குல. 4, 9, 
௮ - நினைமின்‌ நெடியானே அ நம்‌, _ 10, 8. 10, 


விள - “திருமால்‌” எனறு பிராட்டி ஸம்பந்தம கூறிய பிறகு 
“*நெடியானே'' எனறது - புருஷகார கருதயம பணணி ஜீவபரர்‌ 
களைச்‌ சோதது வைத்த பிராட்டியே, குறறம்‌ கூறி யகறறப பார்த்‌ 
தாலும ஸமஸாரியிடம பகவானுககுளள பக்ஷபாதததின நீடசி 
கூறபபட்ட படியாம பகவானுடைய நினைவு ஒருபடிபபடடு 
மாருத நிலை. 


நினைமின, நெடியானே.-நினை மின - சிந்திப்பே யமையும்‌, உங்‌ 
களுக்குப பாஙகான ஸமயததிலே ஒரு கால நினையுஙகோள 
““ஸ்மாத்தா”” எனகிறபடியே நெடியானே நீஙகள ஒருகால 
நினைத்து விட்டால்‌, பினனை அவனகானே “அஹம ஸமராமி”” 
எனறு உங்களை நினைத்தபடியே யிருக்கும ஒரு கால நினைதது 
இவனைப போல கலங்க வேணடுவதிலலையிறே யவனுக்கு. ஸாவ 
குணஸமபந்தனுமாய அகர்மவசயனுமாகையாலே உருவ நினைதத 
படியே யிருக்குமிறே அவன, 


அனுபவம்‌ 55 


158. இ அ தருதுயரம்‌ தடாயேல்‌ _ குல. 5. 1. 
௮.௮ மாற்றமூள ஆகிலும்‌ சொல்லுவன்‌ _ தலி 
தல தறி 
௮-- என்னைப்‌ போர வைத்தாய்‌ புறமே - நம்‌ 
2, 1.௦, 


விள - தருதுயரம்‌:- நீயே தருகிற துக்கத்தை நீயே மாற்றாயா 
கில்‌:- தன்னாலே தனக்கு விரோதி வந்ததென்றும்‌ தானே ஸாதநா 
நுஷ்டாநத்தாலே அது போக்கிக்‌ கொள்வான்‌ என்றும்‌ சாஸ்த்ரங்‌ 
கள்‌ சொல்லிக்‌ கிடக்கச்‌ செய்தே, இவர்‌ ‘அவனே துயரம்‌ தந்தான்‌” 
என்பான்‌ என்னென்னில்‌:- ப்ராப்தாப்ராப்த விவேகம்‌ பண்ணியிருப்‌ 
பாரொருவர்‌ ஆகையாலே சொல்லுகிறார்‌. தானே கர்மம்‌ பண்ணி 
னவன்‌ தானே ஸாதநாநுஷ்டாநம்‌ பண்ணித்‌ தவிர்த்துக்‌ கொள்ளு 
கிருன்‌ என்று நம்மைப்‌ பழியிட்டுத்‌ தள்ளநினைத்தானாகிலும்‌ நானும்‌ 
தன்னைக்‌ குறித்துப்‌ பரதந்த்ரன்‌, தான்‌ செய்த கர்மமும்‌ பரதந்த்ரம்‌, 
நான்‌ பண்ணும்‌ ஸாதநாநுஷ்டாநத்துக்குப்‌ பலப்ரதன்‌, தானுகை 
யாலே அதுவும்‌ தன்னைக்குறித்துப்‌ பரதந்த்ரமாகையாலே (தரு 
துயரம்‌) என்கிறார்‌. 


“மம மாயா துரத்யயா, மாமேவ யே ப்ரபத்யத்தே மர்யா 
மேதாம்‌ தரந்தி தே'” நம்முடைய மாயை யொருவரால்‌ கடக்க 
வொண்ணாது காண்‌ என்றும்‌, இது கடக்க வேண்டி யிருந்தவன்‌ 
நம்மைப்‌ பற்றிக்‌ கழித்துக்‌ கொள்வான்‌ என்றும்‌ நீயே சொல்லி 
வைக்கையாலே நீயே துயர்‌ தந்தாய்‌ என்னும்படி தோற்றப்‌ படுகிற 
திறே. இங்கே **ப்ரஜை தெருவீலேயிடறித்‌ தாய்‌ முதுகிலே குத்துமா 
போலே, திருபாதிக 'பந்துவாய்‌ சக்தனாயிருக்கிறவன்‌ விலக்கா 
தொழிந்தால்‌ அப்படி (மக்கள்‌ தோற்றக்குழி - தோற்றுவிப்பாய்‌ 
கொல்‌ என்றுச்‌ சொல்லலாமிறே. ப்ரஜையைக்‌ கிணற்றின்‌ கரையி 
னின்றும்‌ வாங்காதொழிந்தால்‌ தாயே தள்ளினாள்‌ என்னக்‌ கடவ 
திறே” இத்யாதி ஸ்ரீவசத பூஷண ஸூத்ரங்கள்‌ அநுஸந்தேயங்கள்‌ 


துக்கத்தை விளைப்பானொருவனும்‌ போக்குவான்‌ ஒருவனுமாய்‌ 
அன்‌ றிறேயிருப்பது. பண்ணினவன்‌ தானே போக்குமித்தனையிறே. 
“ஒரு குருவி பிணைத்த பிணையல்‌ ஒருவரால்‌ அவிழ்க்க வொண்கிற 
தில்லை. ஒரு ஸர்வசக்தி : பிணைத்த: பிணையை எலியெலும்பனான 
இவன்‌ அவிழ்க்க என்று ஒரு கார்யமில்லையிறே. அவன்தன்னையே 
கால்‌ கட்டிப்‌ போக்குமித்தனையிறே'' என்று பிள்ளை திருதறையூர்‌ 
அரையர்‌ அருளிச்‌ செய்தாரிறே, 


56 அருளிச்செயல்‌ 


மாற்றமுள - அடியிலே வாதி பரதிவாதிகளாயாயிறறு இழி 
கிறது. இவா தாம ஒருவாததை சொனனாலிறே அவனுககு மறு 
மாறறமுளளது இவர்‌ சொன்ன வா£ததை ஏதெனறால - இவ 
வாதம வஸதுவானது அங்குத்னதககு ஸ்ரீ கெளஸதுபத்தோபாதியும 
நாசசியாாதிருமுலைத்‌ தடததோபாதியும ஸபருஹாவிஷயமுமாய 
போகயமுமாயிருந்தது. அநாதி காலம இழந்து அத பதிகக 
வேண்டுவான என? எனறு கேட்டால, சொலலலாவன சில 
வார்த்தையுள அவைதான எவை எனறுல - நம பககலிலே 
விமுகனாய, சபதாதிகளிலே பரவணனாய்‌ நமபககல்‌ அத்வேஷ 
முமினறிககே போருகையாலே ஸமஸரிததுப போந்தான. எனறு 
இதொரு வாரத்தை. 


நம்‌ பக்கல்‌ நிரபேக்ஷனாய கர்மஸாபேக்ஷையைப பணணிப 
போநத அநாதி காலவாஸிதமான புண்ய பாபரூபமான கர்ம 
பரமபரையானது ஜந்ம பரம்பரைகளிலே மூட்ட, அவ்வழிகளாலே 
ஸமஸரித்துப்‌ போந்தான இதொரு வாாததை 


““சாஸத்ரபலம்‌ ப்ரயோகதரி”' என்று சொலலுகிறபடியே 
காதருதவ போகதருத்வங்கள்‌ சைதந்ய கருதயமா யாயிற்றிருபபது 
அதிலலாமையாலே ஸம்ஸரித்துப போந்தான. இதொருவா£ததை, 
இப்படி மாறறமுள - இபபடி நீ சொலலலாம எனறபடி. 


ஆகிலும்‌ சொலலுவன - இவை உனக்கு வார்த்தையலல 
இவை பக்நமாமபடி இவறறுககு மேலே நான்‌ உத்தரம்‌ சொலலு 
வேன எனறபடி. 


ருசியிலலையே யெனறு முதல்‌ வார்த்தை - ருசயருசிகளுககு 
அடி மனம அது நீயிட்ட வழககன்றோ ருசிஜநகன நீயான 
பினபு, ௫சியிலலை என்று சொனனவிடம வாாததையலல 


காம மடியாக ஸம்ஸரித்தான எனறு இரண்டாம வாரத்தை - 
காமம்‌ கரியாரூபம. அது அபபோதே நசிககும. கரியாவான 
மறககும அவை திகரஹாதுக்ரஹரூபமாய உன திருவுள்ளததே 
கிடககும உனககு நிவாரகரிலலாமையாலே அத்தை க்ஷமிக்கத்‌ 
தீருமே ஆகையாலே அதுவும வார்ததையலல, 


இனி பலபோக்தாவான நீ சாஸ்த்ரார்த்த கர்த்தாவாக 
வேணடாவோ? அது சைதந்ய க்ருத்யமனறோ எனனும வாரததையும 
வாரத்தையனறு ௪ உனககு இவவாத்மவஸது சரீரதயா பரதந்தர 
மாகையாலே ஸவதந்தரகருதயமான கர்த்ருதவம பரதநதரனுக்‌ 
கிலலை, சரீரரக்ஷணம சரிரியனதே பண்ணுவான்‌ எனதயடி, 


குல?சகராம்வார்‌ 


அனுபவம்‌ 57 


இருவரும என நினைத்துச சொனனாகளெனனில - அவன 
காமததைப்பறறி நினறு வாரததை சொனனான்‌ - இவர்‌ பரஹ 
மததைபபற்றி நினறு அததையழிததா£ா அவன வேதததைபபற்றி 
நினறு வாாததை சொனனான இவா வேதாந்த தாத்பாயததைப்‌ 
பறறியழிததாா அவன ஸவரூபததைபபற்றி வாததை சொன 
னன இவா ஸவரூபயாதாதமயத்தைபபறறி நினறு அழித்தா£. 
அவன பாரதநதாயததைப பற்றி நினறு ஸாத்யோபாயத்தைப 
பறறி வாததை சொனனான இவா பாரதந்தர்யகாஷ்டையைப்‌ 
பறறி நினறு, ஸிததோபாயத்தைபபற்றி அவன வாரத்தையை 
யழிததா£ா. இது காணும உபாஸகரில்‌ காட்டில பரபந்நனுக 
கேறறம “மககள தோற்றககுழி'” தொடங்கி மேலபாடடுக்‌ 
குறையும இவற்றைச சொன்னபடி 


எனனைப்‌ போரவைததாய புறமே - உன குணங்கள நடை 
யாடாத ஸமஸாரததிலே வைத்தாய “போரவைததாய?” என்று 
அவன செய்தானாகச சொலலுகிறாரிறே, தமமுடைய ஸ்வரூபத 
தோபாதி ““காமமும அவனைக குறிததுப பரதந்தரம”” எனறிருககும்‌ 
பரமவைதிகராகையாலே. 


154 இ மீன நோக்கும்‌ மீள வயல _ குல. 8. 8, 
௮ - ஏர்‌ நிரை வயலுள வாளைகள்‌ ...பொய்கை 
செனறணை _ கலி, 4, 10, 5. 


விள - மதஸய மெனறு போ பெறறவையடையக கடாக்ஷிக்கும 
தேசமாயதது கடலில மதஸயம **கடலவற்றினால நமககுப்‌ 
புகலிடம”” எனறு நினைத்திருககும தேசமாயதது திருவிததுவக 
கோடு எனறபடி. 


ஏா நிரை - ஏரினுடைய நிரையையுடைததான வயலிலுண 
டான வாளைகளஞ்சி, எபபோதும மாறாதே உழபபுககவாறே *'இப்படி 
ஸாபாயமான விடம நமககு வாஸஸததாநம அலல” எனறு 
எணணி நிரபாயமாக வாததிககலாமபடியான தேசததில போயப 
புகுவோம எனறு, சீரமலி பொயகை செனறணயும ஏாகள விட்டுக 
கொடுபோய்ப்‌ பொய்கைகளிலுழுவாரிலலைய. ““ஊம்ஸாரம 
அநிதயம்‌ துக்கம”” எனறு அததை விட்டு விரஜையைச்‌ செனறு 
பறறுவாரைப்‌ போல. 


இபபடி குலசேகரப பெருமாளும கலியனும திருவிததுவக 
கோடு திருவெளளியஙகுடி எனனும திவயதேசங்களின ஸமருத்‌ 
தியை யநுபவிததபடி. 

அஃ 


56 அருளிச்செயல்‌ 


55. இ வாசுதேவா உன்வரவு பார்த்தே - குல. 6. 1. 
௮... வாழவல்ல வாசுதேவா-பெரியாழ்வா£, &, 8, 8, 


விள - வாசுதேவா உன்‌ வரவு பார்த்தே - நீ நிறகிறதென 
எனனில, உனனை விசவஸித்தனறு உன பிதாவை விசவஸித்து. 
ஒரு வாததையலலதறியாத ஸ்ரீவசுதேவா பிளளையெனனுமத்தை 
விசவஸிதது நினறேன. 


வாழவலல வாசுதேவா.- ஒரு சற்றும இளைப்பினறிககே பரியப்‌ 
படடு இதுவே போகமாக இருககவலல வாசுதேவா வஸுதே 
புதரனானவனே - பசுவின வயிறறிலே புலியாயிருந்தாயீ 


நாயிகா பாவததை யடைந்த குலசேகரப்‌ பெருமாள்‌ ஊடலிலே 
பாடின பாசுரததிலே **வாசுதேவா?”' எனறு அவனை ஏசுகிறா, 
“டுமயயன வயிறறில பொய்யன பிறந்தாயீ'' எனறு. 


பெரியாழவார தம திருவுள்ளத்திலே பகவான எழுந்தருளி 
யிருககும்‌ இருபபையும, அது அவனுககு போகமாயுள்ளமையையும, 
அவவிடந்தனனிலே ஒரு சறறும இளைபபினறிககே யிருககிற இருப 
பையும அநுஸநதிதது இனியராய்ப்‌ பாடிய பாசுரததில “வாசு 
தேவா”? எனறு அவனைக்‌ கொணடாடுகிறார்‌ பசுவின வயிற்றிலே 
புலியாயிருநதாயீ எனறு இதனை, “மனககடலில வாழவலல”” 
(5 4 9) எனற விடத்திய வயாக்யாநம்‌ கண்டு தெளிக 


1௦6. இ. எற்றுக்குநீ என மருங்கில்‌ வந்தாய்‌... :-குல, 6, 6, 
அ - போகுநம்பீ -- நம்‌. 6. 2.2 


விள - எற்றுக்கு - ஆரைத்‌ தீணடி வந்தாய்‌ எனறு தெரியாது. 
எனனைத்‌ தீணடாதே கடக்க நிலலு 


போகுநமபீ - (6. 2 2) எ போகுநமபீ (6. 2. 1) எனறு முனபே 
சொல்லச்‌ செயதே, திரியவும சொலலும்‌ போது, ஒனறிரண்டடி 
வரவிடடுக்‌ கிட்ட நினறானாக வேணுமிறே. வாரீ£! எத்தனை பேரைத்‌ 
தீணடிவந்தீரெனறு தெரியாது புடைவை படாமே கடகக நில்லு 
மெனறாள்‌ “போ?” என்ன, வரநிற்கக்‌ கடவன, **தீணடாதே 
கொள்ளும்‌” எனறால்‌ எனபடுமோ 


ஸ்ரீ குலசேகரப பெருமாளும நமமாழவாரும்‌ நாயிகா பாவத்‌ 
துடன ஊடியபோது பாடின பாசுரஙகளில அபிபராயங்களை, நம்‌ 
பூவாசார்யாகள நாடியறிந்து வயாகயானிககும்‌ அழகு தமிழுலகே 
போறறும்படி யமைந்துளது. 


அனுபவம்‌ 99 


157, இ பையரவினணைப்‌ பள்ளியினாய்‌! பண்டையோ 
மல்லோம்‌ - குல 6 7. 


அ -- மன்னுடையீலங்கை யரண்காய்ந்த மாயவனே- 
நம்‌. 6.2 1. 


விள - பையரவு:- நீயெனக்கு நல்லையல்லையாகிலும்‌ நான்‌ 
உனக்கு நல்லேன்‌ **ஆசைப்பட்டார்கீகு உடம்பு கொடுக்குமவன, 
எதிர்த்தலையினுடைய ரக்ஷ்ண சிந்தை பண்ணுமவன்‌ நான்‌”? எனறு 
அவன்‌ சொல்ல, **பையரவினணைப்‌ பள்ளியினாய”” என்கிறாள்‌ 
(பண்டையோம்‌ அல்லோம்‌ நாம)- அகப்படுத்துகைக்காக நீ முனபு 
செய்யம்‌ செயலகன்‌ அறிந்தவர்களாகையாலே பழையவர்களல்‌ 
லோம்‌ காண்‌ நாங்கள்‌, **நாகணைமிசை நம்பிரான்‌ சரணே சரண்‌ 
நமக்கு”” என்றிருக்கும்‌ நிலை தவிர்ந்தோம்‌ காண்‌ நாங்கள்‌. 


மன்னுடை - “உண்ணாத றங்காது”” என்று ஏகதாரவரதனாய்க்‌ 
கொண்டு நான்‌ பட்டசெலலாம்‌ பொயயோ”? என்றான்‌. “அது 
தான்‌ நீ செய்ய வேண்டிச செய்தாயோ? ஒரு துறையிலே ஒரு மெய்‌ 
பரிமாறாவிடில்‌ நமக்கு மேலுள்ளதெல்லாம்‌ ஒரூ தொகையில அகப 
படாது என்று செய்தாயத்தனையன்றோ, அபலைகளை யகப்படுததிக 
கொள்ள இட்ட வழியன்றோ”” 


இப்படி ஆழ்வார்கள்‌ பகவத்‌ ப்ரரவண்யாதிரேகத்தாலே ஈச்‌ 
வரனை ஏசும்‌ பாசுரங்களும பலபல, 


156, இ காணுமாறினி உண்டெனில்‌ அருளே -- குல. 
7. 9. 
௮ -- ஆலி& பன்னவசம்‌ செய்யும்‌ அண்ணலார்‌ 
தாளிணை - துழாய்‌ - நம்‌, 4, 2, 1, 


விள - காணுமாறு - “நீ நினைததால செயயவொணணாத 
திலலை நானிவை காணுமபடியருளவேணும”” எனறு ஸ்ரீகுலசேகரப 
பெருமாள்‌ தேவகிப்‌ பிராட்டி பாவனையில்‌ காலாதீதமான அநுபவங 
களை ஆசைபபடட படி. 


ஆலிலை - வடதளசாயியினுடைய திருவடிகளில சாத்தின 
திருத்துழாயை ஸ்ரீபரங்குச நாயகி ஆசைபபடுகிறாள இவன சகதி 
மான எனறு அறிநத படியாலும, தனசாபலாதிசயததாலும, அவா 
வின மிகுதியாலும பூதகாலததிலுளளவறறையும்‌ இபபோதே 
பறவேணு ம எனறு ஆசைப்படாநினறான்‌ எனகிறாள திருததாயார்‌, 


60 அருளிச்செயல்‌ 


159. இ வன்தாளீனீணை - குல. 9, 1, 
௮ _ திண்கழல்‌ - நம்‌ - 1, 2, 10, 


விள - வன்தாள்‌ -- “வண்புகழ நாரணன திண்கழல” என்னு 
மாபோலே ஆசரிதரை எலலாவவஸ்தையிலும விடேன எனனும திரு 
வடிகள. பெருமான விட்டாலும பிராட்டி விடாள்‌. பிராட்டி 
விடிலும பெருமான விடான. இருவரும்‌ விட்டாலும இவை 
விடாமல்‌ திணகழலாயிருக்கும்‌. 


160. இ அ காகுத்தா கரியகோவே - குல, 9, 9, 
௮ ௮ தத்துவம்‌ அன்று தகவு _ திருபபாவை. 19, 


விள : காகுத்தா-- இது தயரதன புலமபல. எனனைப்‌ 
பிரிந்து என மனமுருக்கும வகையே கற்றாுய இது உம்முடைய 
குடிப்பிறப்புககுச சேராது எனபதனை **காகுத்தா?” எனற சொலலா 
ஓம, இது உமமுடைய வடிவழகுககுச சேராது என்பதனை **கரிய 
கோவே” எனற சொலலாலும கூறுவதாக அமைந்துளது இப 
பாசுரம, 


தத்துவம்‌ இது கோபிமார்‌ நப்பின்னையை ஏசும பாசுரம்‌ 
கணணன ஆயசசியர்ககு மறுமாற்றம சொலலபபுக, அவள, ஆரத்த 
விஷயத்தில நமமில முற்பாடனாகவொணணுதெனறு கணணாலே 
“வாய வாய”? என்று வாயை நெரிததாள அபபோது அவனை 
இவாகள்‌ ““மைத்தடங்கண்ணினாய?”” எனறு விளித்து, இது உன 
னுடைய ஸ்வரூபததுககும போருமதனறு, ஸவபாவததுககும 
போருமதனறு புருஷகாரமாய நினறு சோபபாருடைய ஸவரூபத 
துககும ஸவபாவத்துககும சேருமதோ இது எனகிராகள “அகில 
ஜகநமாதரம”்‌ என்கிறதுககும சேராது **அசரணய சரண்யாம”” 
எனகிறதுககும்‌ சேராது, **தேவதேவ திவய மஹிஷீ'” எனறு 
கடடின படடததுககுச்‌ சேருமிததனை 


161. இ - நெடுந்தோள்‌ வேந்தே - குல 9 9 
அ - பாழியந்தோளுடை : - திருப்பாவை 4 
விள நெடுந்தோள்‌ - ரக்ஷ்யவர்ககததினளவலலாத காவல 


துடிபபுடைய தோளையுடையவனே எனறபடி 


பாழியம தோள -- ஆள சுருஙகி நிழல பெருததிருககை, உபய 
விபூதியும ஒதுஙகினாலும்‌ ரக்ஷயவா ககம அளவு படடு ரக்ஷ்£னுடைய 
காவல துடிபபே மிககிருககை, 


61 


162. இ. தவமுடைத்துத்‌ தரணிதானே _ குல, 10 8, 
அ -- பருகு நீரும்‌ உடுக்கும்‌ கூறையும்‌ பாவம்‌ 
செய்தன_பெரியாழ்வார்‌ 4 4 4 


விள - தவமுடைத்து.- ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய ஸஜ்சாரத்‌ 
துககு விஷயமாகையாலே பூமியானது பாக்யமுடையது எனறவாறு 


பருகுநீர்‌... நாமரூபவிசிஷ்டமான ஸநலவஸ்துக்களிலும்‌ 
ஒரோ ஜீவாதிஷ்டாநம்‌ உண்டென்று கொள்ளவேணும்‌ கடபடாதி 
களாயிருந்துள்ள பதாாததங்களில்‌ ஜீவாதிஷ்டாநம உணடென்று 
தோற்றாதிருககிறது ஜஞாநஸங்கோசாதிசயத்தாலே அங்கேயும 
ஜீவாதிஷ்டாநம்‌ உண்டு. ஆகையாலே பாபிகள்‌ பருகு நீருக்கும்‌ 
உடுக்கும்‌ கூறைக்கும்‌ ஆத்மாதிஷ்டானமுண்டு அவைகள 
பண்ணின பாபமிறே இப்பாபிகளுக்கு நீராகவும கூறையாகவும 
வந்தமைந்தது - குடிக்கிற தண்ணீருககும உடுக்கும கூறைக்கும்‌ 
சாஸத்ர வச்யதையுண்டாகிலன்‌ றோ பாபம்‌ வருவது-ஆக இங்கே 
கூறப்படும்‌ பாபம்‌, நீர்‌ உடை இவற்றுக்கு அபிமாநியான ஜீவா 
களுக்கு என்கை யுசிதம்‌ 


ஊனேறு'' இத்யாதிகளில்‌ பகவத பாகவத ஸ்பர்சமுள்ளவை 
ஜஞாநாதிகாககும்‌ பகதி பரவசர்ககும உத்தேச்யமாகா நினறால, 
இதர ஸ்பர்சமுன்ளவை ஸத்துக்களுக்கு நிஷித்தங்கள என்ற 
தாய்த்து 
169. இ அன்று சராசரங்களை வைகுந்தத்‌ 3தற்றி - 
குல 10. 10 
௮... நாட்டையளித்துய்யச்‌ செய்து நடந்தமை _ 
நம்‌ 7 8. 2, 


விள - **நடத்தமை' எனறு நமமாழவார அஸபஷ்டமாக 
வருளிச செயத வர்ததததை குலசேகரபபெருமாள்‌ “*சராசரஙகளை 
வைகுந்தத தேறறி'' எனறு ஸ்பஷ்டமாக வருளிச செயதாரிறே 
“கலஙகாப பெரு நகரம காடடுவான இலங்கா புர மெரிததான”' 


எனனா நினறதிறே 


ர அருளிச்செயல்‌ 


திருச்‌ சந்தவிருத்தம்‌ 
இங்கும அஙகும்‌ 


164. இ பூநிலாய ஐந்துமாய .- இ. ௪, வி, 1, 
அ - தன்னுளே தி, ச,வி, 10. 


விள - முதற்பாட்டிற்‌ சொன்ன உபாதாந காரணத்வத்தைப்‌ 


பத்தாம்பாடடிலே தீருஷ்டாந்த ஸஹிதமாகச சொல்லி முடித்‌ 
தாராய்‌ விட்டது. 


பகவான ஸ்வேதரஸமஸதவஸது விலக்ஷணனாயும்‌ அதிரிகத 
தத்வமாயும உள்ளவன- அவனை **ஐந்துமாய*? எனறு பஞ்ச பூதங்‌ 
களெனறும, தத்தத்தததணஙகளெனறும ஒருமைப்‌ படுத்திக்‌ 
கூறுவது எஙவங$ேை பொருந்தும்‌ எனனில;- 


பூமி முதலான தத்வங்கள போலே தத்கதகுணஙகளும்‌ பகவத 
தீத்மாயிருககையாலே அவற்றை ஈசவரனோடு ஸமாநாதிகரித்தது, 
பூமி முதலான ததவங்‌ ளோடு ஸாமாநாதிகரணயம சரீராத்ம 
பாவஸ்மபந்தத்தாலே, குணங்களோடு ஸாமாநாதிகரண்யம்‌ 
அவற்றினுடைய ஸததாதிகள்‌ ஸ்வாதீநமா யிருககையாலே 
என்று விபஜித்துக கொள்ள வேணும்‌, 


இப்படி பகவானுக்கும்‌ ஜகத்துககுமுளள ஸமபந்தத்தை ஆர்‌ 
தினைக்கவலலா. பரமாணுககளே உபாதாநகாரணம்‌ எனனும 
வைசேஷிக£ர்‌ நினைககவோ? ப்ரதானமே உபாதாநகாரணம்‌ 
எனனும்‌ ஸாஙகயா நினைககவோ? நிமிததோபாதாநஙகளுக்கு 
பேதம சொலலும சைவா நினைககவோ? சிதசிதீச்வரததவத்ரயமும்‌ 
பரஹமபரிணாமம எனனும பேதாபேதவாதிகள நினைககவோ? 
திரவிசேஷ சிந்மாதரம ப்ரஹ்மம, தத்வயதிரிகதங்கள்‌ அபரமார்த 
தங்கள்‌ என்னும மாயாவாதிகள்‌ நினைககவோ? வேதாந்த ப்ரமேயம 
கைப்பட்டாா ஒழிய ஆர்‌ நினைகக வலலா? இவ்வாததம வேதாந்த 
பர3மயம கைப்படாத பாஹ்யகுத்ருஷடிகளால நினைகக வொண் 
ணாது எனிமா, 


அனுபவம்‌ 08 


168. இ ஊூுருடோசை:ஃ இ, ச, வி, 8 
௮-- உண்ணும சோறு பருகு நீர்‌. நம்‌, 6, 7. 1, 
அ சேய்‌ கண்ணியரும்‌ ஈம்‌ 5. 7, 8. 


விள - “ஊறரொடோசை?? என்று சப்தாதிகளைந்துககும உப 
லக்ஷ்ணம. “*உணணும சோறு” **சேலேய்‌ கணணியரும”” எனனக 
கடவதிறே. 


166, இ - ஆதியாய - தி, ௪, வீ.5, 
௮ ௬ நிறகினறதெல்லாம்‌ நெடுமால்‌: _ நான்‌. தி 64, 


விள - ஆதியாய்‌ - ப்ரதீதிவயவஹாரங்களிலே வந்தால 
பரதாநனானவனே ஸாக்ஷாதகரிககும போது *'நிற்கினறதெல்லாம்‌ 
நெடுமால்‌” எனகிறபடியே விசேஷயமான தேவரீர பரதாநராய, 
சேதநாசேதநஙகள விசேஷண மாதரமாயிருககையும்‌, வ்யவஹாரத்‌ 
தில வந்தால **வசஸாம வாசயமுத்தமம”” எனகிறபடியே சபத 
வாச்யஙகளில பரதாநனாய நிற்கையும. 


திற்கினற - ஸ்வவயதிரிகத ஸமஸ்த வஸ்துககளிலும சேதந 
தவாரா ப்ரவேசிதது, அவற்றுககு வஸதுத்வ தநாமபாகதவ 
முணடாமபடி நிறகிற நிலை எனறவாறு 


167. இ ஒன்று இரணடு மூர்த்தியாய்‌,- - இ, ௪, வி. 7. 
அ _ மூவுருவும்‌ கண்டபோது ஒன்றாம்‌ சோதி -- கலி 
தி. நெ. 8 


விள - ஒன்று - ப்ரதாநமான்‌ ஒரு மூ£ததியும்‌, அப்ரதாநமான 
இரண்டு மூத்தியுமாய்‌ பரஹ்ம ருதராதிகளைச்‌ சரீரமாகக்‌ 
கொண்டு அவாகளுககு நிவாஹகனானவன்‌ ஸ்ரீமந்‌ நாராயணன 
எனறபடி. 


ஒனறாம சோதி - ஒனறேயாம சோதி, உதபாதகமாயும்‌ சரீரி 
யாயும்‌ சேஷியாயுமிருககும தேஜஸ்ஸு? ஒனறே - மற்றவை 
யிரணடும்‌ உதபாதயமாயும சரீரமாயும சேஷமாயுமிருக்கும 
எங்கே கணடோம்‌ எனனில - “ஏகோ ஹ வை நாராயண ஆஸீத”? 
எனறு ஜகத்‌ காரண வஸ்துவைச்‌ சொலலி, “ந ப்ரஹ்மா நேசாந. 
நேமே த்யாவாப்ருதிவீ'' எனறு அசேதநமான ப்ருதிவயாதிகளோ 
பாதி ப்ரஹம ருதராதிகளையும ஸமஹாரத்திலே கர்மீபவிக்கச்‌ 
சொல்லுகையாலும, ““ஸப்ரஹமா ஸ சிவ”? இத்யாதிகளாலே 


64 அருளிச்செயல்‌ 


இவாகளுடைய க்ஷேதரஜ்ஞத்வ சேஷதவததைச சொலலுகை 
யாலும்‌ “ஏஷ ஸாவபூதாந்தராத்மா”” என்று ஸாவ சபதததாலே 
கீரோடீ க்ருதமான வயாப்ய பதாாததங்களிலே அந்யதமராகையா 
லும, கார்யதவமும க்ஷேதரஜஞத்வமும சேஷத்வமும சரீரத்வமும 
ஸம்பரதிபந்நமெனகை. 


168 இ ஆதியான வானவர்ககும்‌-- இ ச, வி, 8 
௮ - ஏழுலனெ முதலாய வானோர்‌ -நம 1585 1 


விள - ஆதியான - அஸத்ரபூஷணாதயாயகரமததாலே நிதய 
ஸு9ரிகளை ஜகத்துக்குக காரண பூதராகச சொலலககடவதிறே 


ஏழுலகு - அஸ்த்ரபூஷணாத்யாயத்திலே ஸ்ரீகெளஸதுபத்தாலே 
ஜீவஸமஷ்டியை தரிககுமென்றும்‌, ஸ்ரீவதஸத்தாலே பரகருதி 
ப்ராகருதங்களை தரிக்கு மெனறும்‌ சொலலா நினறதிறே. 


169 இ நிலாய சீர்வேதவாணர்‌ஃ இ, ஏ.வி. 9. 
௮. மிக்கவேதியர்‌ அ க. நு, ௪ 9, 


விள - நிலாயசீ£:- வர்த்திககிற குணங்கள்‌. அமாநிதவாத 
யாதம குணங்களாலும, உபாஸநாங்கமான சமதமாதி குணங 
களாலும ஸமபந்நராயிருக்கை - அங்ஙனனறியே, **நிலாயசீ£ 
வேதம”' என்று வேதவிசேஷணமாய, நிதயதவ அபெளருஷேயதவ 
நிரததோஷத்வங்களாலே காரணதோஷ பாதகபரயயாதி தோஷ 
ரஹித கல்யாண குணங்களைச்‌ சொலலிற்றாகவுமாம்‌. 


மிக்க - *மிககார்‌ வேதவிமலா'' என்று ஆழவார்பாடே கேட 
கையாலே மிககவேதியா என்கிறார்‌ பகவதபராப்தியே புருஷாதத 
மெனறும சரணாகதியே பரமஸாதநமெனறும்‌ வேதாந்த விஜஞாநத 
தாலே ஸுநிச்சிதராயிக்குமவாகள. அன்றிக்கே **மிககவேதியர்‌ 
வேதம்‌”? என்று வேதத்துக்கு விசேஷணமாகவுமாம்‌ *'சுடாமிகு 
சுருதி” என்கிறபடியே ப்ரதயக்ஷாதி பரமாணங்களில அதிகமான 
வேதபரமாணம எனறபடியே. 


170, இ சொல்லினாற்படைக்க நீ படைக்க-தி. ௪ வி, 
11, 

௮ - எப்பொருளும்‌ படைக்க, . நான்முகனைப்‌ 
படைத்த. நம்‌ 2 2 4, 
விள - லோகஸ்ரஷ்டாவான பிரமனும நாரணனாலே படைககப 
பட்டவன்‌ என்பதனை “யோ பரஹமாணம்‌ விததாதி பூர்வம”” எனற 


ச்ருதிச்சாயையிலே இவலிரு ஆழ்வார்களும அநுபவிததபடி, 


ருமழிசைப்பிரான்‌ 
ருமழிசை 


அனுபவம்‌ 0௦ 


171. இ உலகுதன்னை நீ படைத்தி _ உலகுதன்‌ னுளே 
பிறத்தி- இ. ௪ வி. 12, 

அ - இருவர்‌ அவர்‌ முதலும்தானே இணைவனாம்‌ -- 
நம்‌, 2, 8. 1. 


விள - உலகு - ஸகல பதராத்தங்களுககும்‌ ஜநகனான நீ 
உனனாலே ஸருஜயனாயிருப்பானொரு க்ஷேதரஜ்ஞனை ஜநகனாககிக 
கொணடு ஜநிபபதே எனறு ஆழவார்‌ விஸமிதராகிறார்‌. 


இருவர்‌ - இருவரான ப்ரஹ்ம ருத்ராகளுககும உத்பாதகன 
நாரணனே எனறு, கூறி, *இணைவனாம்‌”” என்று ப்ரஹ்மருத்ரர்‌ 
களுக்கும இடையில அவர்களோடு ஸமமாகவெணணலாமபடி 
விஷ்ணுவாய்‌ அவதரிதத அவதார ஸெளலப்யததைக்‌ கூறி வியக்‌ 
கிறார்‌ ஆழ்வார்‌. 

ஆக பகவானுடைய பரத்வஸெளலப்யங்களை ஆழ்வார்கள்‌ 
அநுபவித்தபடி 


காரணத்வததாலே வந்த பரத்வமும்‌ கார்யதவத்தாலே வந்த 
அவரத்வமான நீரமையுமிறே பராவர சப்தராத்தம - **தஸ்மிந்‌ 
த்ருஷடே பராவரே”” எனறு பகவானை வேதாந்தம்‌ பராவரன 
எனறிறே கூறுவது 


172 இ பணத்தலை_ த, ௪, வி, 15. 
அ - பைந்நாகணை _ இ. ப, 9. 


விள - பகவானுடைய திருமேனி ஸபர்சத்தாலே விகஸிதமான 
பணங்களுடையவர்‌ திருவநந்தாழ்வான்‌ - பணததலை என்றவிடத்‌ 
திலே இவவிஷயம அஸ்புடம்‌. அது திருப்பலலாண்டிலே படுத்த 
பைந்நாகணை”” என்று பெரியாழவாரா திருவாககிலே அதிஸபுட 
மாகிறது 


178. இ செங்கண்‌ நாகணை இ ௪. வி 15, 
அ -- அழலுமிழும்‌ பூங்காரரவு - நான, இ. 10, 


விள - திருவநந்தாழ்வான திருககண்களுக்குணடான சிவபபு 
நிறத்துக்குக காரணங்கள்‌ பல பகவதநுபவத்தால வந்த களிபபின 
மிகுதியால கண சிவந்திருக்கும என்பதனைத திருச்சந்தவிருததததி 
லருளிசசெய்தாா ஆழ்வா£, பரமபதததில்‌ ஏற்படட ஸாமகாந 
கோஷத்தைக்‌ கேட்டு அஸ்த்தாநே பயசங்கை ஏற்பட்டு அழலுமிழ்‌ 
கிறுரா கையாலே கோபத்தாலே கண்‌ சிலத்திருககும என்று கூற 
௮-9 


66 அருளிச்செயல்‌ 


லாம்‌ ஆங்கு என்றது பரமபதத்தை நினைத்திறே எனறு 
(1 10 1) ஈட்டில வயகதம, 


174 இ. ஏகறூர்த்தி- இ, ௪. வி. 17. 
௮ - குனறிலநினறு-- இ, ௪, வி 46, 
அ விண்மீதிருப்பாய்‌ _ நம்‌ 6. 9. 5. 


விள - ராமாநுஜமதம இருககுமபடி - பரமாதமஸவரூபம 
ஒனறாயிருநதாலும, அவன பரிகரஹிததுளள திருமேனிகள ஐநதா 
கும எனபது, பரரூபம, வயூஹரூபம, விபவரூபம, ஹா£ததரூபம, 
அரசச்சாரூபம்‌ எனறு அவை கூறபபடுகினறன பகவான சோதி 
வாய திறந்து அருளிச செயத சாஸ்தரம பாஞசராத்ரம்‌-**பஞ்சராத 
ரஸ்ய கருத்ஸ்நஸய வகதா நாராயண. ஸவயம?” எனனாநின்‌ ற 
திறே. பகவசசாஸத்ரமான பாஞ்சராத்ரத்திலே “ஏவம்‌ பஞசபரகா 
ரோ?ஹம”” எனறு அவனே யருளிசசெயதான இவவிகரஹங 
களையே ஆழவாராகளும பல விடஙகளிலை யநுபவிததுளளராகள்‌, 
ஏகமூததி, குனறில நினறு, விணமீதிருபபாய எனற பாசுரங்‌ 
களிலே பஞசபரகாரஙகள்‌ கூறபபட்ட பரகாரததை வியாகயாநம 
கணடு தெளியலாம 


“பூகலோலக்கமிருந்து கறுப்புடுத்துச்‌ சோதித்துக கார்யம மந்த்‌ 
ரிதது வேடடையாடி ஆராமங்களிலே விளையாடும ராஜநீதி...விண 
மீது, எனகிற ஐநதிலும காணலாம'” எனற ஆசாாய ஹருதய 
வாகயமும இஙகேயநுஸந$தயம. 


175 இ புளளின்மெய்ப்பகை - தி, ௪. வி 19 
௮ ௮ நாகப்பகைக்‌ கொடியான்‌ -- தி, ப, 8. 


விள - புளளின மெய்பபகை - ஸாமாந்யத்ருஷ்டியால்‌ பார்த 
தால்‌ திருவடிககு ஸஹஜசத்ரு வெனனலாயிருககிற திருவநநீ 
தாழவான மேலே திருபபாறகடலிலே இருவரும கூட விருமபி 
அடிமை செய்யுமபடி கண வளாந்தருளுகிற விது என்‌ கொலோ! 

ஸஹஜசதருத்வபுத்தியிருககும்‌ ஸமஸாரத்திலே, இருவரையும்‌ 
ஏககணடராககி யடிமைகொணட விது, தேவரீருடைய ஸாவசக்தித்‌ 
வததைப்‌ பிரகாசிபபிககைககாகவோ-எனறு கருத்து. 

அநாதியாய்‌ அஹங்காரத்தை விரும்பிப்‌ போந்த சேதநனை 
சேஷதைகரஸரான நிதய ஸுூரிகளோடே ஒரு_கோவையாக்குவது 
இச்‌ சக்தியிறே. இதுதன்னையே கீதாசா£யன்‌ சரமச்லோகத்தில 
“அஹம”! எனறானிறே. 

பெரியாழ்வாரும்‌ '*நாகப்பகைககொடி”” என்றருளிச்‌ செய்தார்‌. 


87 


178, இ_. ஆமையான கேசவா, தி. ௪. வி. 20, 
௮ _. கேழல்‌ ஒன்றாகியிடந்த கேசவன்‌--நம்‌, 1. 9. 8, 


விள - ஆமை:- கேசவா என்றது, ப்ரஹ்மாதிகள்‌ சரணம்‌ புகுர, 
தத்ரக்ஷணார்த்தமாகக்‌ கூர்ம ஸஜாதீயனாகையாலே அவ்வளவிலும்‌ 
ப்ரஹமருத்ரர்களுக்கு உத்பாதகனான மேன்மை அழியாதிருககிற 
படி “க இதி பரஹ்மணோ நாம ஈசோசஹம ஸாவதேஹிநாம்‌, 
ஆவாம தவாங்கே ஸம்பூதெள தஸ்மாத கேசவ நாமவாந்‌'” எனனா 
தினறதிறே. 


கேழல்‌ . கேசவன:- ப்ரசஸீதகேசன. அப்போதைததிரு 
மேனியும்‌ உளைமயிருமாய்‌ நினற நிலை 


இப்படி ஆழ்வார்கள்‌ கூரம வராஹாதி விபவாவதாரததை 
யநுபவித்துப பாடுங்கால்‌ அவனை அஜஹதஸவஸவபாவனாகவே 
கூறுகிறாகள்‌ இதிறே யவனுடைய அவதார ரஹஸீயம 
“அஜோஃபிஸந்‌ அவயயாதமா பூதாநாமீசவரோசபி ஸந்‌'” என 
ரூனிறே கீதாசார்யன. 


177. இ பண்டும்‌ இன்றும்‌ மேலும்‌ _ தி, ச, வி. 22, 
௮ - மனனகமலமற - நம்‌.'! 1.2 


விள - இப்பாட்டுக்களிலே க்ரியாபதம இலலை சேஷபூரணம்‌ 
செய்து கொள்ள வேணும்‌, 


பண்டும்‌ - பூமி நாதனே, “இப்படிப்பட்ட தேவரீருககு ஆச்ரித 
வதஸலர்‌ எனனுமிது ஜா ஏற்றமோ” எனறு வாக்ய சேஷம்‌ கொளள 
வேணும்‌ அன்றிககே பகவான்‌ ஆழ்வார்க்கு வடதள சயநத்வததைக்‌ 
காட்டிக்‌ கொடுகக அதிலே விததராய வாய்பபேசசு அற்றுப 
போனார்‌ என்னவுமாம. 


மனனகமலமற - இனன எனதுயிா எனறும கொள்ளலாம- 


அனறிககே, எனனுமயிாதுயரறு சுடரடி தொழுதெழு எனமனனே 
எனறு கீழபபாடடோடே யந்வயமாகவும கொளளலாம 


178. இ _ வரத்தினில்‌ சிரத்தை மிக்க இ ௪, வி. 4, 
௮ - மதிளிலங்கைக்கோ நம்‌,.4 8 1 


விள - வரததினில- பரஹமா தனககுத தந்த வரததீலே 
அத்யாதரததைப பணணி வரபரதனானபரஹ்மாவுககு உதபாதகனா 
னவனோடே விரோதீதது. அவனாலே உதபந்நதனான பரஹமா 


68 அருளிச்செயல்‌ 


தனக்குத்‌ தந்த வரத்திலேயிறே மிக்க ச்ரத்தையைப்‌ பண்ணிற்று, 
*கோரயம்‌ விஷ்ணு:”” என்றானிறே, **தன வரததுக்குப்‌ புறமபான 
வடிவு கொள்ள வலலை”? என்று உன்னையறியாதே வரத்தையே 
விச்வஸித்திருந்தவன்‌. 


மதிளிலங்கை: - **இம்மதிஞம்‌ ஊரும்‌ உண்டே நமக்கு? 
என்று சக்ரவர்த்திதிருமகனை எதிரிடடானாயிற்று ஸர்வரக்ஷக 
ரான பெருமாளை விட்டு மதிளை ரக்ஷ்கம எனறிருந்தானாயிற்று, 
இதிறே தான தனக்குப்‌ பண்ணிககொளளும்‌ ரை. 


ஆக அஸாரராக்ஷ்ஸர்கள்‌ ரக்ஷ்கரான பெருமாளை விடடிட்டு 


அரக்ஷ்கத்தை ரக்ஷ்கமாக ப்ரமித்தபடி. இத்தனமையுடையார்‌ 
எலலோரும்‌ அஸுரராக்ஷஸர்களே;, 


179, இ-பெளவநீர்‌..கடெந்து கடைந்த. இச வி 28. 
அ - பாற்கடலுள்‌ பையத்துயின்ற கடைந்த _ 
திருப்பாவை. 2, 30 


விள - ஆழ்வாரும ஆண்டாளும்‌ ஸமுத்ர சயநமதநங்களை யநு 
பவிதீதபடி. திருமழிசைப்பிரான்‌ ஒரே பாசுரத்தில்‌ அநுபவித்த இவ 
விஷயத்தை ஆண்டாள்‌ திருப்பாவை ஆத்யந்தங்களில்‌ அ நுபவித்த 
படி, 


1௦0. இ கூனகம்‌ புகத்தெறித்த-- இ, ௪. வி, 80 
இ-- கொண்டை கொண்ட. கூன்‌...அரங்க தட்டி _ 
இ, ௪. வி, 40 
௮ -- கூனே சிதைய உண்டை வில்‌ நிறத்தில்‌ தெறித்‌ 
தாய்‌ அ நம்‌.1 55 

அ - ஒருகால்‌ நின்று உண்டை கொண்டு ..கலி 
1062 


விள - உள்ளங்கை நெலலிககனியாக ஸ்ரீராம சரித்ரததை 
ஸாக்ஷ£ாத்கரித்த ஸ்ரீவால்மீகிபகவானும அறியாத ஸ்ரீராம வருத 
தாந்தத்தையறிந்த ஆழ்வாராகள்‌ அநுபவமிருககுமபடி. ஸவப்ரயத்‌ 
நத்தாலும்‌ தேவதாந்தர ப்ரஸாதத்தாலும்‌ ஜஞாநம்‌ பெற்றவர்கள்‌ 
மஹர்ஷிகள்‌. தேவதாஸார்வபெளமனான ஸ்ரீ மந்நாராயண 
னுடைய நாஹேதுக ப்ரஸாதத்தாலே மதிநலம பெறறவாகள்‌ ஆழ 
வாாகள்‌ மஹர்ஷிகள்‌ ஜ்ஞாநம்‌ பரிசசிந்நம்‌. ஆழ்வாரகள 
ஜஞாநம்‌ அபரிசசிந்நம்‌, ““உனனுடைய விககிரமம ஒனறொழியாமல 
எலலாம எனனுடைய நெஞ்சகம: ஈல சுவாவழி எழுதிக கொண்‌. 


69. 


டேன்‌” என்றாரிறே பெரியாழ்வார்‌, ஸ்ரீராமாயணத்தில்‌ காணப்‌ 
பெறாத சரிதரம்‌ இது-கூனி கூன நிமிர்தத ஸ்ரீராமலீலா விசேஷம்‌. 
மயாவற மதிநலம அருளப்‌ பெறற திருமழிசைபபிரானும நம்மாழ்‌ 
வாரும கலியனும அநுபவிதத சரிதரமாகும்‌ இது. 


கூனி கூன நிமிர்த்தவர்‌ பெருமாள்‌ அஹங்கரிககும்‌ ஜீவ 
னுடைய அஹங்காரத்தையழிததுக குனிய வைககிறார்‌ திருவரங்‌ 
கம பெரிய பெருமாள எனபது திருமழிசைபபிரான அநுபவம்‌, 


11. இ_அதிஅதிஅதிநீ- திச. வி. 94 
அ _ வேர்‌ முதலாய்‌ வித்தாய்‌ - நம்‌, 2. 0. 10. 


விள - ஆதி, - *'ஸதேவ ஸோம்ய இதம்‌ அக்ர ஆஸீத்‌ ஏகமே 
வாத்விதீயம”” என்கிறபடியே த்ரிவித காரணமும நீ எனறவாறு. 


வேர்‌...தரிவித காரணமும்‌ தானேயாய என்றபடி. வேர்‌ - 
ஸஹகாரி காரணம. முதல-நிமிதத காரணம, வித்து-உபாதாந 
காரணம என்றதாயிறறு - அபினனநிமிததோபா ஈநம பரஹமம்‌ 
எனபது பரமவைதிக ஸித்தாந்தம்‌. 


182 இ பாலினீர்மைஃதி ௪, வி. 44, 
௮ -- நிறம்‌ வெளிது செய்து - பே. 56 
அ - நிகற்ந்தாய்‌ பால்‌ பொன்‌ -- நான்‌ இ 24, 
௮ - முன்னை வண்ணம்‌ பாலின்‌ வண்ணம்‌ -- கலி 
4. 9, 8. 
௮ -- இருவடிவில கருகெடுமால்‌ சேயன -- கலி ..- 
தி, நெ, 3, 


விள - பகவானுடைய திருமேனி நிறம்‌ யுகாநுகுணமாக மாறு 
கிறபடி கருதாதி யுகஙகளில சேதநர்‌ ஸத்த்வாதி குணாநுகூலமாக 
ச்வேதாதி வாணஙகளை விருமபுகையாலே அந்தக்‌ காளமேகநிபச்‌ 
யாமமான நிறததையழியமாறி அவாகள உகககும்‌ வாணங்களைக்‌ 
கொணடு அவவவ காலங்களிலே முகஙகாம்டுகிறான்‌ என்றபடி. 
கலி காலததில தன பககல அபிமுகராய ஓா வாண விசேஷததிலே 
ருசி பணணுவாரிலலாமையாலே ஸவாபாவிகமான வடிவுதனனைக்‌ 
கொணடிருககும அதாவது கருநீல வண்ணனாயிருககும எனற 
படி “*தலெள ஜகதபதிம விஷ்ணும ஸாவ ஸரஷ்டாரம ஈசவரம்‌, 
நாாசசயிஷயநதி மைதரேய பாஷணடோபஹதா ஜநா ”' எனனா 
நினறதிறே தனனையழிய மாறியும காயம செய்வான ஈசவரன்‌, 


அவவளவிலும இவன அவனை மறநதே திரிவான. இதெனன 


70 அருளிச்செயல்‌ 


ஆச்சரியம்‌. **வையகம்‌ மறைத்த தெனன நீர்ழையே”' என்று ஆழ்‌ 
வார்‌ விஸமிதராகிறா, 


102, இ. எழுந்திருந்து பேசு - தி.ச வி, 61. 
அ - வகையருளாய்‌ வந்த... நம, 9, 2. 4, 


விள - எழுந்திருந்து - இதுககு ஹேதுவை, கண்‌ வளாந்‌ 
தருளாநிறக அருளிசசெயய வொணணாது என பயங்கெட எழுந்‌ 
திருந்து அருளிச செய்ய வேணும எழுந்திருககும போதை 
சேஷ்டிதததாலும, அருளிச செயயும போதை ஸவரத்தாலும 
எனககு பயஙகெட வேணும எனகிறா திருமழிசைபபிரான வகை 
யருளாய்‌ வந்தே. - சேரும்‌ வகையருள வேணும அது செயயு 
மிடத்து முகம்‌ தோறறாத அநதாயாமிதவத்தால ஒணணாது வந்து 
அவதரித்து உன குண சேஷடிதஙகளாலே புறமபு போகாதபடி 
பண்ணிச சோத்தருளவேணும 


184, இ- எம்மாதி- தி,௪ வி. 69, 
௮ - முந்நீர்‌ ஞாலம்‌ படைத்த எம்முல்வண்ணனே, 
நம்‌, 9 21, 


விள - எம்மாதி என்பான என்னெனனில்‌, ஈச்வரன்‌ ஜகத்‌ 
ஸ்ருஷ்டியைப்‌ பண்ணுகிறது முமுக்ஷா£ஸிஸருக்ஷையாலே யாகை 
யாலே, அந்த ஸருஷ்டி பலிததது அநந்யப்ரயோஜநா பககலிலே 
யெனறு :*எமமாதி'” எனறு விசேஷிககிறார்‌ 


எம முகில்‌ வண்ணனே - ஸ்ருஷ்டி ஸாவஸாதாரணமாகிலும்‌ 
இவா தமக்காக எனறிருக்கிறார்‌ எஙகுமொகக வாஷித்தாலும்‌ 
அது கொணடு விளைததுக கொணடவன “எனக்காக” எனறு 
இருககுமாபோலே, எலலாருக்கும ஒகக அவன செயதாலும க்ருதஜ்‌ 
ஞன்‌ :“எனககாக”” எனறிருக்குமிறே “'ஸருஷ்ட்யவதாராதிகளைப்‌ 
போலே ஸவாரததமாக எனறிறே ஜஞாநாதிகா அநுஸந்திப்பது”? 
என்ற ஸ்ரீவசந பூஷணஸூதரமும ஒருபுடையிலே யிங்கே யநுஸந் 
தேயம்‌ 


165, இ - நடநத கால்கள்‌ நொந்தவோ - இ ௪. வி. 61, 
அ - தாளால்‌ உலகமளந்தவசைவே கொல்‌ -- 
நான்‌. தி, 86. 
௮  அடியாரல்லல்‌ தவிர்த்தவசைவோ - நம்‌. 
0௪ 9, 9, 


அனுபவம்‌ ர்ச்‌, 


விள - அரசசா திவய தேசங்களில அரசசாவதாரமான பகவான்‌ 
அரசசாஸமாதியிலே உளன அதாவது- அரசசகபராதீநஸவ 
வயாபாரங்களையுடையனாகை - தான குளிர நோககுதல வினவுதல்‌ 
திருமேனியசைதல எழுந்து உலாவுதல இனறிக்கேயிருககை- 
இந்த நிலையில ஆழவாாகள வயிறுபிடிக்கிறாகள - அவனுடைய 
அரசசாஸமாதி யிது எனறு தெளியாதே கலங்கி, பகவானுககு என 
வந்ததோ, அசையாமல வாய திறவாமல கிடக்கிரானே-அவன்‌ திரு 
மேனியசைநது காட்டவேணும, வாய்திநந்து பேசிககாட்ட வேணும 
எனறிபபடி பலவாறு அபேக்ஷிககிறார்கள ஆழவாாகள திருக்‌ 
குடந்தையிலும திருவலலிக 8கணியிலும திருககோளூரிலும திருப்‌ 
புளிஙகுடியிலும எழுந்தருளியுளள பெருமானை இஙஙனமே 
வேண்டியபடி 


186. இ. எங்கள்‌ செங்கண்மாலை -- தி ௪, வி, 1௦, 


௮ -- உள்ளமாக்‌ கொளளோமே-- கலி. 11, 7, 6, 


விள - எஙகள்‌ - எங்கள எனறு மற்றுள்ள ஆழவாாகளையும்‌ 
கூட்டிக்‌ கொள்ளுகிறா. 
கொளளோமே - நாங்கள பதினமரும எனறு தமமையொழிநத 


ஆழவராகளையும கூட்டிச சொலலுகிறா (1 6.1 ஈடு) 


187. இ - வேங்கடமடைந்த மாலபா தமேயடை£ து 
நாளும்‌ உய்ம்மினோ -- தி ௪. வி. ௦1. 
௮. கணணன்‌ கழலிணை .. நம்‌. 10 5 1. 
விள - இவவிடங்களில திருமழிசைப பிரானும்‌ நமமாழவாரும்‌ 
பரோபதேசததைத்‌ தலைககட்டுகிறார்கள 


188, இ-- என்னாவிதான்‌ ... இன்பவீடு பெற்றதே. 


தி.ச வி, 120, 
௮ - வீடு பெற்ற குருகூர்ச்சடகோபன - நம்‌, 10. 
10 11 


விள - யாவதாத்மபாவி விச்சேதமிலலாத நிரதிசயாநந்தமான 
கைஙகாயரூப மோக்ஷ்ததை எனனாவி பெறறது எனறு ஆழ்வா£ 
கள்‌ தங்கள்‌ ப்ரபந்தஙகளைத தலைககட்டினபடி , 


2 அருளிச்செயல்‌ 


திருமாலை 
இங்கும்‌ அஙகும 


169 இ _ காவலில்‌ புலனை வைத்து - திருமாலை. 1 
இ - இச்சுவை... ..இருமாலை 2. 
௮ - நம்பியெனறக்கால்‌ அண்ணிககும _ க,று ௪. 1. 
௮ -- பணடைவலவினை பாறறியருளினான்‌ ௧,ந,9, 7. 


விள - பகவநநாமஙகள பாவனஙகள எனபதனை ““காவலில?” 
பாசுரத்திலும்‌, பகவந்நாமங்கள போகயஙகள்‌ எனபதனை **இச 
சுவை” எனறவிடததிலும தொணடரடிபபொடியாழவார அருளிச 
செய்தார்‌. 


மதுரகவியாழவார தனனாசாரியரான நமமாழ்வார பரம 
போகயா எனபதனை “*நமபியெனறககால அணணிககும”” எனறும, 
பரமபாவநா எனபதனை **வலவினை பாற்றியருவினான'” எனறும 
அருளிச செயதரா. 


தொணடரடிப பொடிகள்‌ பரதமபாவமான பகவத விஷயததில 
அநுபவிதத பாவநதவ போகயதவங்களை மதுரகவிகள சரமபாவ 
மான ஆழவரா விஷயத்தில அநுஸந்திததருளினா எனறபடி. 


190 இ நாட்டினான்‌ தெயவமெங்கும்‌...காட்டினான 
திருவரங்கம்‌ _— திருமாலை. 10 
௮ -- வற்ற நலல வகை காடடுமமமான - நம. 
4 5.9 
அ -- நிறுத்தினான்‌ தெய்வங்களாக அத்தெயவ 
நாயகன்‌ ௩ம்‌, 5, 2 6, 


விள - நாட்டினான.- ஸததவபரசுரராயத்‌ தனனைப பறறுமள 
வுடையவரன்றிககேயிருக்கும்‌ ரஜஸ்தம. ப்ரசுராககும்‌ தேவதைகளை 
நாட்டினான. உபகநததைப பெருத கொடிபோலேயாயதது ஈசவ 
னுடைய ஆதமபாவததை யொழியில தேவதைகளுடைய ஸததாதி 
களிருப்பது. சுள்ளிக்கால்‌ நாட்டினாபபோலே யிருககிறதாயதது, 
*“நிறுத்தினுன தெய்வங்களாக” என்னக கடவதிறே, 


கொண்டரடிப்பொடியாழ்வார்‌ 
ருமண்டங்குடி 


அனுபவம்‌ 74 


முதல தனனிலே இவற்றை முமுக்ஷ£ஸிஸ்ருக்ஷயா ஸருஷ்‌ 
டித்துப பினனை வேதசக்ஷாஸ்ஸையும்‌ கொடுத்து விட்டால குணாநு 
கூலமாக தேவதையை ஆச்ரயித்து, அவற்றினுடைய ஸவபாவங்‌ 
களையும தனவாசியையு மறிந்து நம்‌ பககலிலே வருகிறன வென 
ருயதது தேவதைகளை ஸருஷ்டிததது. இது அவனருளின காயம்‌. 
திருவரங்கத்தைக்‌ காட்டியது நல்லதோ அருள்‌ தனனாலே என்‌ 
கிரா ஆழ்வாரா தேவதாந்தரமுகமாக தச்சரீரியை ஆராதிககை 
யும உஜ்ஜீவநப்ரகாரமானாலும்‌ அது அதிகருதாதிகாரம்‌ கோயிலை 
வநது ஆசரயிககை ஸர்வாதிகாரம. இப்படி எவவுயிர்க்கும்‌ தாயிருக்‌ 
கும வணணமான பகவான்‌ செய்யும்‌ க்ஷே கருஷிபரம்பரை. 
“அருள்‌ முடிய நிறுத்தி அடையநின்றதும்‌ நலலதோ அருள்‌ 
தன்னாலே நன்று மெளியனாகிறதும்‌ விஷயம்‌?” என்ற ஆசா£ய 
ஹருதயவாகயம இங்கே யநுஸந்தேயம்‌ 


ஆற்ற நலல வகைகாடடும்‌ அமமான்‌ - 


ஆறற - அமைய - பொறுக்கப பொறுகக-குளப்படியிலே கடலை 
மடுததாற போலேயன்றிஃகே, ஸாதமிக்க ஸாதமிககவாயிற்று தன 
கலயாண குணங்களை அநுபவிபபித்தது. மாதா நாராயண £? 
இறே 


191. இ.-- மிண்டர்‌ பாய்நீதுண்ணும்‌ சோறு .... திருமாலை. 
14 


ட 


௮. வினைகளை வேரறப்‌ பாய்ந்து _ நம்‌ 8 ௨. 1. 


விள - மிணடா - திருவரஙகம எனனாத மூக்கர்‌ அவாகள்‌ 
பாயந்துணகிராகள்‌ அவாகள ஜீவீபபது வழியலலா வழியே 
யபஹரித்து என்பது தோனற, *பாயந்து” எனகிறா ஆழ்வா£. 
வினைகளை . பாயந்து - ஸாவசகதனான பகவான ஸமஸாரி 
யுடைய வினைகளைப்‌ போக்கும்‌ போது பாயந்து போககுகிறான, 
பாயந்து எனறு சினம தோற்றுகிறது. 

192. இ சோறறை விலக்கி காய்க்கிடுமினீமர -- 

திருமாலை. 14. 
அ - சோறறினை வாங்கிப்‌ புல்லைத்‌ திணிமினே -- 

பெரியாழ்வார்‌. 4. 4, 5, 
விள - சோற்றை விலக்கி நாயக்கு இடுமினீரே'- தங்களையுத 


தேசித்து வந்து கண்‌ வளர்ந்தருளுகிற அந்தவுபகாரத்தை யறியாத 
௮ 10 


74 அருளிச்செயல்‌ 


கருதக்நர்‌ ஜீவிககிற ஜீவநத்தை விலககி, ஒருநாள்‌ ஒருபிடி சோறிட்‌ 
டவனவாசலைப பற்றிக கிடக்கும்‌ அத்தனை க்ருதஜஞமான நாய்க 
கிடுஙகோள்‌. “ய: அஸாதுபய அர்ததமாதாய ஸாதுபய ஸமபரயச 
சதி'” எனனாநினறதிறே. 


புலலைத்‌ திணிமினே - மநுஷ்யயோநியிலே பிறந்துவைததே 
அறிவிலிகளான கயாலே, அந்த ஜந்மபலமிலலாத உங்களுக்கு 
மநுஷ்யர்‌ ஜீவிககிற ஜீவநம ஏதுக்கு? எனறு பறித்து, அறிவிலலாத 
பசுக்கள்‌ தினகிற ஜீவநமான புலலைக கொணடு வந்து திணியுங்‌ 
கோள. ஆஹார நித்ராதி சதுஷ்டயமும்‌ பசுககளுக்கும மநுஷ்யா 
களுககும்‌ ஸமாநமாயிகக, ஜஞாநமிறே பசுககளிற்‌ காடடில இவா 
களுககு அதிகமான விஷயம அந்த ஜ்ஞாநமிலலாதார பசு 
ஸமரிறே. அத்தைப பறற மநுஷ்யர்‌ ஜீவிககிற சோற்றைத்‌ தினனாத 
படி வாங்கிப பசுககள்‌ புஜிககிற புலலைத்‌ திணியுங்கோள்‌ என்கிறார்‌. 


இப்படி தொண்டரடிப்‌ பொடிகளும பெரியாழ்வாரும்‌ அருளிச 
செய்கிறது, **இதுதனனைக கேட்டாகிலும லஜஜா பயங்களுண 
டாய பகவத விஷயததிலே நெஞ்சு புரிவர்களோ?”” எனறும நசை 
யாலேயிறே 


193. இ — சூதனாயக்‌ கள்வனாக _ திருமாலை, 16 
அ _ களவும்‌ சூதும்‌ _ நம்‌. 8, 10, 10, 


விள - சூதனாய.- சூதாவது - பச்யதோஹரத்வம களவாவது- 
பரதரவயததை யெனனதென றிருக்கை ப்ரமாண விஷயமான 
அ௱ததததை யிலலையென்கை. 


களவும்‌ - களவாகிறது- ஈச்வர சேஷமான ஆத்மவஸ்துவை 
எனனதென்றிருக்கை சூதாவது -பச்யதோஹரதவம்‌. அதாவது- 
ஸதவருததனாயிருபபான ஒருவன ““பரசேஷமாய்க்‌ கொண்டு ஆதம 
ஸவரூபம உணடு, சேஷியான ஈசவரனுமுண்டு, தாமாதாமஙகளு 
முணடு'” எனறிருநதால, இவையெலலாம்‌ பொய்காண எனறு 
அவனை விப்ரலம்பித்து தன்படியாக்கிக்‌ கொள்ளுகை. 


194 இ-- பாதம்‌ நீட்டி - திருமாலை, 19. 
௮ - நீள்‌ கழல்‌ - நம்‌, 1.9.11. 


விள - பாதம நீடடி என்றது எனனளவும வர நீட்டின திருவடி 
கள்‌ எனறபடி திருமுடிபபககம குடதிசை மேறகு. திருவடிப்‌ 
பக்கம்‌ குணதிசை கிழக்கு - தொண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌ அவ 
தரித்த திவ்யதேசமாம்‌ திருமண்டங்குடி கோயிலுக்குக்‌ கிழககேயிறே 


75 


யுள்ளது. துர்யோதனஸ்த்தாநம்‌ வாழ்ந்து போனால்‌ அர்ஜாந 
னிருப்பு வாழச்‌ சொல்ல வேண்டாவிறே, “ஆளவந்தார்‌ திருவடி 
தொழ எழுந்தருளினால்‌ “துர்யோதநஸ்த்தாநம்‌” எனறு திருமுடிப 
பக்கத்தில ஒருநாளும எழுந்தருளியிருந்தறியார்‌. திருவாசலுக்குக்‌ 
ட றக ப்ரதேசமில்லை?? என்று பட்டர்‌ அருளிச 
சய்வர்‌, 


நிள்கழல:- ஆசாலேச முடையார்‌ இருந்த விடத்திலே செலல 
வளர்ந்த திருவடி. 


இப்படி ஆழ்வார்கள்‌--அடியாரளவும்‌ வளாந்து வரும்‌ திருவடி 
களை யநுபவித்தபடி. 


195, இ_. கடல்‌ நிறக்கடவுள்‌ எந்தை _ திருமாலை. 19. 
அ -- ஈசன்வானவர்க்கு,,.என்கண்பாசம்‌ -— நம்‌, 


89. 3. 4, 


விள - கடவுள்‌ எந்தை - நித்ய ஸுரிகளுக்கு நித்யாகாங்க்ஷித 
மான வடிவையுடைய பரதேவதை கிடீர்‌, ஒரு ஸமஸாரியைக 
குறித்து ஸாபேக்ஷமாயக கிடக்கிறது பழங்கிணறு கணவாரு 
கிறதென பரகருதிவச்யனாய்‌ தாழவுக கெல்லையான என்னளவும 
வரவனரறரோர வெளளம்‌ கோததது. ““எனகண பாசம வைத்த”? 
எனனக்‌ கடவதிறே 


என கண்‌ பாசம்‌:- நித்யஸுகிரிகளுக்கு ஈசனாயிருந்தான்‌. என 
பககலிலே ஸங்கத்தைப்‌ பணணினான்‌ அவர்கள்‌ ஸத்தையுணடா 
கைக்காகஅவர்களோடே கலத்தான தன்‌ ஸததை பெறுகைககாக 
எனனோடே வந்து கலந்தான. பராதம்யத்துககும பழிககும செங்‌ 
கற்‌ சீரைககும்‌ ஜீவநம்‌ வைபபாரோபதி அவர்கள்‌ பககல்‌, நெஞ்சும 
உடமபும்‌ தந்தது எனககு எனகிருர்‌ இவவிஷயம முனனமேயும 
(பக்கம 12) கூறப்பட்டது. 


198, இ - பள்ளி கொண்ட மாயனார்‌ _ இழமாலை 20 
அ -- அரவினணைமிசை3மய மாயனார்‌ -- அமலனாதி 
ர்‌ 
விள - பள்ளி கொண்ட மாயன - கண வளர்ந்தருளும போனதை 
யழகு ஆச்சாயமாயாயத்திருப்பது 


அரவினணைமிசை மேய மாயனூ£ - எல்லார்க்கும்‌ ஒன்றிலே 
சாயந்த வாறே பொலலாங்குகள்‌ தெரியும்‌. இங்கு பழையவழகும்‌ 


76 அருளிச்செயல்‌ 


நிறம்‌ பெறும்‌ இன்று நாமும்‌ சென்றநுபவிக்கப்‌ பார்த்தாலும்‌ ஒருக்‌ 
கடித்தென்ன வொண்ணாதே மலலாந்தென வொண்ணாதே 
மீருக்கிற வாசசர்யம, 


197, இ மனமதொன்றி - திருமாலை, 21. 
அ - பூசும்‌ சாந்து என்னெஞ்சமே - ஈம்‌, 4.1. 


விள - மனம்‌ -- இங்கு மனஸ்ஸெனகிறது மனோவருத்தியை 
என்பர்‌ நம்‌ பெர்யோ. 


எனனெஞ்சமே - நெஞ்சு என்று நெஞ்சின கார்யமான ஸமரு 
தியைச்‌ சொனனபடி மடநெஞ்சால குறைவிலமே (4.8 2) என்‌ 
கிறவிடத்தில **நாயகன வரவு தாழத்தான்‌ எனறு அவனமுனனே 
சாந்தைப்‌ பரணியோடே உடைப்பாரைப போலே எனனெஞ்சு 
எனககு வேணடா எனகிறார்‌”” என்ற ஈடடையும்‌, **நெஞ்சு, சாந்துப்‌ 
பரணியாகவும அதிலுண்டான ஸமருதி சாந்தாகவும்‌ விவக்ஷிதம” 
என்ற அருமபதவுரையையும காண்பார்க்கு இது விளங்கும 


“பூசும்‌ சாந்து எனனெஞ்சமே”” (4 3 2) எனற பாசுர அவதாரி 
கையான ஈட்டிலும ““கரண கார்யமான ஸ்மருதி”” எனறு உள்ளது 
ஆக இவவாழ்வாரகளிருவரும மநோவருததியை மனம்‌ எனறு 
அருளிச்‌ செய்தபடி 


198, இ - உள்ளுவாருள்ளிறறெல்லாம்‌ உடனிருந்த றிதி- 
திருமாலை, 84 

௮ - இந்தையினால செய்வ தானறியாதன இல்லை 

நம்‌ 7. 10, 10, 


விள - உளளுவார - நினைவுககு வாயததலையைப பறறியிருக்‌ 


கையாலே, அநுஸந்திபபாா அநுஸந்திககுமதெலலாவறறையும்‌ 
கூடவிருந்து அறிதி என்கிறார்‌ 


சிந்தையினால - அவன நினைத்தால இவன அநந்தரம நினைக்க 
வேணடும்படியிருக்க அவன அறியாததுணடோ என்றபடி, 


199 இ - செஙகண்மாலே -- திருமாலை 85. 
அ - உன்பவளவாய்‌ - பெரமாள்‌ திருமொழி 4 9 


விள - செங்கணமாலே - இது ஸமபாவகதநமனறு. தாத்‌ 
காலீந விசேஷணம இவா :'சிசுகென'' எனறவாறே, திருவுளளழ்‌ 


இவர்பக்கலிலே ப்ரஸந்நமாய்‌, இவர்பக்கல்‌ வ்யாமோஹ 
ளடங்காமையாலே கணவழியே புறப்பட்டு ப்ரகாசிக்கிறபடி. 


வயாமோஹததாலே குதறிச்‌ சிவந்த கண்களையுடையவனே 
எனறபடி. 


உன்‌ பவள வாய்‌ -ஆழ்வரா ''படியாயககிடந்து”” என்று அசித்‌ 
வத பாரதந்த்ர்யததையாசைப்பட்டுக்‌ கூறியவாறே, திருவேங்கட 
முடையான்‌ திருவுள்ளம ப்ரஸந்நமாய்‌ சோதி வாய்‌ திறந்து சிரித்‌ 
தான்‌. அது தோனற **உன பவளவாய்‌”? எனகிறார்‌. 


ஆழ்வார்கள்விஷயததில பகவானுககுள்ள வயாமோ ஹுமும்‌ 
ததநுகுணமான கடாக்ஷமும்‌ புனனகையும அமைத்திருக்கிறபடி 
கூறியதாயிற்று. 


200. இ - மழைக்கு அன்று வரை முனேந்தும்‌ மைந்தனே 
- திருமாலை. 86. 
௮ - ஆனைக்கு அன்று அருளை சந்த - திருமாலை. 44, 


-விள - இவவீடங்களில்‌ **மழை”* “ஆனை?” என்று பொதுவாகக 
கூறப்பட்டாலும, கோவர்த்தநோததரணத்தையும கஜேந்த்ர 
மோக்ஷத்தையும திருவுள்ளம பற்றியே ஆழவார்‌ அருளிச்‌ செயத 
தாகப்‌ பூர்வர்கள்‌ வயாக்யாநமிருப்பது 


*“முழையென்றாலும ஆனையென்றாலும வயவஸ்த்திதமா 
யாயத்து இவாகள்கோஷ்டி யிருப்பது?” எனறருளிச செயதுள்ளார்‌ 
வயாகயாந சகரவர்த்தியான பெரியவாசசான்‌ பிள்ளை. 


201. இ-- வரை முன்‌ ஏந்தும்‌ - திருமாலை, 88. 
அ - சூ! டு நன்மாலைகள்‌ தாயனவேந்தி _ 
திருவீருத்தம்‌. 2 [, 
விள - ஏழு திருநக்ஷததிரததிலே மலையையெடுத்தவிடத்தில்‌ 
ஒரு பூமபந்தை யெடுததாபபோலே வருததமற்றிருந்தபடி சேஷ 


பூதா சூட்டு நனமாலைகள்‌ ஏந்தினபபோலேயாயத்து சேஷி மலை 
யேந்தினபடி. 


202 இ உழைக்கன்றே போல கோக்க மடையவர்‌ வலை 
- திருமாலை. 86 

௮ ௬ அகப்பட்டேன்‌ மணிவணணன்‌ வாசுதேவன்‌ 
வலையுளே அ அட 8, 


78 அருளிச்செயல்‌ 


விள - அப்ராப்த விஷயமான ஸ்தரீகள்கண்வலையுள்‌ அநாதி 
காலமாக வச்ப்பட்டு ஸம்ஸரிதத சேதநன, ப்ராப்த விஷயமான 
வாஸுதேவனகண்வலையில அகபபட்டு உ ஜஜீவிககபபெற்றமை 
யைக்‌ கூறியபடி, 


208. இ - அம்ம ஐ கொடியவாறே - திருமாலை, 87, 
அ - சிறுதொண்டர்‌ கொடியவாறே - கலி. 
11. 6. 8. 


விள - பகவான சேதநனைக கடாக்ஷியாதிருபபது கொடுமை 
யென்று தொண்டரடிப்பொடி யாழ்வாரும, ஸமஸாரிகள பகவத்‌ 
குணாநுஸந்தாநம்‌ பண்ணாமை கொடுமையெனறு கலியனும அருளிச்‌ 
செய்தபடி. 
204. இ_ ஆம்பரிசு _ திருமாலை, 88. 

அ - உறுவது இது என்று - நம்‌, 9, 4. 4, 


விள - ஆம்பரிசு-கைங்கரியம்‌ உறுவதிது-சீரியது இது, கைங்‌ 
கரியம்‌. 


205. இ. பெண்ணுலாம்‌ சடையினானும்‌... இருமாலை, 44, 


௮ - திருமால்‌ என்னையா ஞமா லஃசிவனும்‌ஃகாணாது, 
நம்‌. 10, 7, 6, 


விள - திருமால்‌ ப்ரஹ்மருதராதிகளுககும அரியன்‌-ஆனை ஆழ்‌ 
வார்‌ இவாகளுக்கும்‌ எளியன என்றபடி. 


அனுபவம்‌ ழ்‌ 


திருப்பள்ளியெழுச்சி 
இங்கும அங்கும 


206. இ இறையவர்‌ பதினொரு விடையருமிவரோ -- 
தி. ப.எ. 6, 
அ - வெள்ளேறன்‌ நான்முகன்‌ ...புள்ளாதிகழல்‌ 
பணிந்து நம்‌, 2, 2, 10. 


விள - வெள்ளேறன்‌ - ராஜஸேவை பண்ணுவார்‌ தந்தாமடை 
யாளங்களோடே சட்டையும பிரமபுமாய ஸேவிககுமா பேரலே, 
இவர்களும்‌ தந்தாமடையாளங்களோடேயாயிற்று வந்து ஸேவிப்‌ 
பது இரவியர்‌ மணி நெடுந்தேரொடும்‌ இவரோ, இறையவர்‌ 
பதினொரு விடையரும்‌ இவரோ”? - இதயாதி:, 


இததால ராஜாதிராஜனான ஸாவேசவரன தேவதாந்தரஙகளை 
உண்டாக்கினமையும, அவாகளுக்கு அதிகாரமும அடையாளமும்‌ 
தத்தமையும, அவாகளும தங்கள்‌ அடையாளங்களோடே வந்து 
பகவானை ஸேவிததமையும்‌ கூறபபடுகிறது. ஆக ஸ்ரீமந்‌ 
தாராயணன ராஜாதிராஜன எனற வேதரந்தார்த்தம்‌ விசத 
மாகிறது 


£07, இ - இலங்கையர்‌ குலத்தை வாட்டிய வரிலை -- 
தி ப.எ. 4, 
௮ -- அரக்கனைக கிள்ளிக்‌ களைந்தானை:-இருப்பாவை, 
18, 


விள - வாட்டிய - வாட்டுகையாவது - நிச்சேஷமாக முடிக்கை; 
கரியாககுகை. “வாட்டிய? என்றால கரியாககுகையாகுமோ 
வெனனில, வீரபத்நியாகையாலே **கிள்ளிக களைந்தானை”” எனனு 
மாபோலே சொல்லுகிருர்‌. 


206, இ. அநீதரத்தமரர்‌.. ௨ இ. ப, எ, 7. 
௮ அ கேசவன்தமர்‌ - நம்‌. 2 7 1, 


ப்‌ அருளிச்‌ செயல்‌ 


விள - அந்தரதது - அந்தரமெனறும அணடமெனறும்‌ ஆகாச 
மெனறும்‌ தேவலோகததுககுப்‌ பேர்‌ அந்தரததமரா - அவாகள்‌ 
வர்த்திககும தேசத்தையிட்டுச்‌ சொலலுமித்தனையிறே தேவாகளை, 
*கேசவனதமர்‌”” எனகிறதல்லவே ஸ்ரீவைஷ்ணவாகளை விஷ்ணுவை 
யிட்டே சொலலுமிததனை யென்றபடி ““ஏகாந்தி வயபதேஷடவய: 
நைவ க்ராமகுலாதிபி - விஷணுநா வயபதேஷ்டவ்ய ”” இறே 


209. இ துளவமும்‌ கூடையும்‌ பொலிந்து தோன்‌ றிய 
தோள்‌:- தி, ப. எ. 10; 
௮ - அழியும்‌ சங்குமுடைய நங்கள்‌ அடிகள்‌; 
கலி 17, 2, 6. 


விள - ஆழியும இதயாதி.- அவனுககு அவை சேஷிதவஸ-9சக 
மிறே. “'மஹாத்மந சங்க சக்ராஸி பாணே £” எனனுமர போலே 
“மிறே சேஷ பூதனுககும திருபபடலிகை ஸ-ூசகமாயிருககிறபடி. 
“கநித்ரபிடகாதர.'? இதயாதி. இத்தால சேஷேசேஷிகளின்‌ 
அடையாளம்‌ கூற்ப்படடதாயிற்று 


210. இ தொண்டரடிப்பொடி - இ, ப, ௭, 10 
அ அ அடியார்‌ அடியார்‌ ..அடியோங்களே — நம்‌. 
3 7.10; 
விள - பகவான சேஷித்வத்தின எல்லையிலே உளன்‌ - ஆழவார்‌ 


கள்‌ சேஷத்வததின்‌ எலலையிலேயுளர்‌. **ய ஸபதபர்வவயவதாந 
துங்காம சேஷத்வகாஷடாம்‌ அபஜத்‌ முராரே ”” என்னா நினறதிறே. 


4 


ருப்பாணாழ்வார்‌ 
உறையூர்‌ 


அனுபவம்‌ 81 


அமலனுதிபிரான்‌ 
இங்கும அஙகும 


211, இ- திருக்கமலபாதும்‌ வந்து -- அமலன்‌. 1 
இ - ஆடையின மேல செனறதாம்‌ என்‌ சனையே-- 


அமலன்‌, 2. 
௮ - நினபா தமே சரணாகத்தந்தொழிந்தாய்‌ - நம்‌. 
பதத (12 
அ -- கழல்களவையே சரணாகக்கொண்ட - நம்‌. 
5 8 11, 


அ - வந்துனதடி யேன்‌ மனம்‌ புகுந்தாய்‌ 
அ - புகுந்ததறபின வணஙகும என்‌ சிந்தனைககினி 
யாய்‌ - சலி, 8, 5, 14 


விள - ஈனறு அணிததான நாகு, தன கனறுக்கு வாஸனை 
யிலலானமையாலே முதலில தானே தன முலையை அதின வாயிலே 
கொடுககும; பினபு சுவடறிநதால்‌ கனறுதானே இது காற்‌ கடைக்‌ 
கொள்ளிலும மேல விழுமிறே. அபபடியே திருவடிகள்‌ தாமே வநது 
போக்யமானபடியைச்‌ சொனனா திருப்பாணாழ்வார்‌ முதற்பாடடில, 
தம்முடைய நெஞ்சு சுவடறிநது மேல விழுந்தபடியை இரணடாம 
பாட்டில்‌ கூறினா அவா இவவிஷயம **வந்து”” எனறும்‌ 
“செனறதாம எனசிந்தனை”* எனறும்‌ கூறியவாற்றால அறியலாகும்‌. 


நம்மாழ்வாரும “தந்து” எனறும **கொண்ட”” எனறம அருளிச்‌ 
செயதார்‌ கலியனும்‌ “வந்து புகுந்தாய “*எனறும, ““புகுநததற 
பின என சிநதனைககினியாய?* எனறும அருளிச செயதாரிறே, 

இததால, சேதநன அடையும்‌ க்ஷேமங்களெலலாவறறுக்கும 
முதல கருஷி பகவானுடையது எனகிற ஸதஸம்பரதாய ஸாராாத 


தம சொலலியபடி  ““ஈசவரஸய ௪ ஸெளஹா£ததம”” எனனக 
கடவதிறே 


£18. இ அடியார்க்கு என்னை நட்படுத்த விமலன 
அமலன்‌. 1, 
௮ --அமரர்தமகோனாரககொழியக்‌ கோவர்த்த 
நத்துச்‌ செய்தான்‌. கெ. இ, 4, 6, 4, 
ell 


82 அருளிச்செயல்‌ 


விள - அடியார்ககு - தான சேஷிதவத்தினுடைய எலலையிலே 
நினருபபோலே சேஷதவததின எலலையிலே எனனை வைததான. 
தனககடிமைபபடடவனை பகவான தனனடியராக்காடபடுததும ப்ர 
காரமிது தசசேஷதவம நிலை நிறகுமபடி ததீய சேஷதவத்திலே 
என்னை வைததான எனறபடி 


அமராதமகோனார்ககொழிய - தனனபிமாநததிலே யொதுங 
கின இடையாகளை ஸ்ரீகருஷணன அநயசேஷமாகாதபடி நோக்கி, 
திருமலையாழவாரககு௪ சேஷமாககினான 


இபபடி பகவான செயயும சேமததைககூறி ஆநந்திககிறாகள 
ஆழவராகள்‌, 


218, இ. விண்ணவர்கோன்‌...வேங்கடவன்‌...அரங்கத்‌ 
தம்மான்‌ அமலன்‌. 1. 

௮ - ஆடும்‌ கருளக்கொடியுடையார்‌ அ நல்‌ 
வேங்கடநாடா - வந்து அ நாச்‌. இ, 10 ௦. 


விள - விணணவா ... “குசஸ்ததலே நிவஸதி'” எனனுமாபோலே 
பரமபதததில நின்றும கோயிலேறவருகைககெனறு தஙகுகிற தேசம 
திருமலை 

ஆடும - பரமபதம கலவிருககையாயிருகக, அததைவிட்டுத்‌ 
திருமலையிலே வந்து முகநாகாட்டினூ ஸ்ரீவிலலிபுததூரிலே போலே 


யிருநதது பயணம 
214. இ உலகமளந்து ..நீண்முடி -- அமலன்‌ அ & 
௮ - நீண்ட தோள்‌ சென்றளந்தது-பூ 61. 
விள - நீணமுடி - ““ஒருகாலுமஃஎணமதியும கடநது'” எனறு 
திருவடிகளுககு வளாததி சொலல பராபதமாயிருககத திருமுடிக்கு 
வளாததி சொலலுகிறது--இத்திருவடிகள அபராபதமான திருவடி 
களனறு, பராப்தமான திருவடிகள்‌ எனறு தோறறுகைக்காக 
'நீணட தோள?” எனறாரிறே பூதத்தாழ்வா£ 
215, இ.- அன்று நோந்த நிசாசரா. அமலன்‌ - 2 
௮-4 இகைத்த அரக்கர்‌ அ நா, 0 0௨8. 
விள - அனறு.- ராமோ ராமோ ராம இதி பரஜாநாமபவநீ 


கதா , ராமபூதம ஜகதபூத்‌ ராமே ராஜயம பரசாஸதி”” எனறும, 
ஸத்ரியோ : வ்ருத்தா்‌: தருண்ய, ௪ ராமஸயாரத்தே'' எனறும்‌, 


அனுபவம்‌ 88 


அநுகூல ப்ரதிகூல விபாகமற இவனைக்‌ கண்டவர்‌ மங்களா சாஸநம்‌ 
பண்ணுவார்‌, அடைவுகெட வாய்புலததுவாராகிற காலததிலே, 
இவாகள்‌ (அரககா) இங்ஙனே சிலா எதிரத்து நசித்துப போவதே 
யெனறு வெறுக்கிறார்‌ ஆழ்வாரா. 


திகைத்த:- சகரவர்த்திதிருமகனை வெலலலாம்‌ எனறு நினைத்த 
மதிகேடரான ராக்ஷஷர்‌, 


216, இ அ நீண்முடியன்‌ அ அமலன்‌. 2 
௮ அ மலர்‌ புரையும்‌ திருவடி -- இ, நெ, தா, 5, 


விள - திரிவிககிரமனுடைய திருமுடியின்‌ விகாஸத்தையும்‌ 
திருவடியின விகாஸத்தையும்‌ ஆழ்வாரகள்‌ அநுபவித்தபடி, 


217. இஃ வேங்கடமாமலை., அரவினணையான்‌- அமலன்‌ 3. 
௮ - பைத்த பாம்பணையான்‌ திருவேங்கடம்‌ 
நம்‌ 8. 3. 0 


விள - திருவேங்கடத்தான அரவினணையான்‌ எனறும்‌, 
அரவினணையான திருவேஙகடததான எனறும அஆழ்வாரகள 
பகவானை அநுபவித்தபடி. 


2/9, இ எழிலுந்தி; அ அமலன்‌ - 3 
௮-4 சாமனைப்‌, பயந்த காளை - நம்‌, 10. 8௨6. 


விள - எழிலுந்தி - இளகிப பதிககை, **பரஸவாந்தம ௪ 
யெளவநம”” எனகிறபடி யனறிககே யிருககை லோகததில்‌ உத 
பாதகருடைய அழகு பரஸவாந்தமாயிருககும. இவனை (பிரமனை) 
யுணடாககின பினபு ஒளியும அழகும மிககதிததனை, “யோ 
பரஹமாணம விததாதி தம ஹ தேவம ' எனகிறபடியே - இவனை 
ஸருஷடிதத பினபிறே தயோதமாநனாயிறறு தேவன - விளங்கு 
மவன எனறபடி ஆழவாரும “'காமனைப பயநத காளை”? எனருரிறே 
“பயநத” எனறு பரஸவததைச்‌ சொலலி “காள” எனறு யெளவ 


நதஎ தக கூறினாரிறே 
19, இ அநதிபோல நிறத்து:- அமலன்‌ - 8. 
௮ அ அந்தியம்‌ போதில அரியுருவாகி அ இ, ப, 6, 


ஸ்ட 


அருளிச்செயல்‌ 


விளஃ அ ந்திபேோல்‌ - அரங்கனுடைய திருப்பரியட்டத்தின்‌ 
நிறத்தைக்‌ கூறுகிறார்‌. '*அந்தி போல நிறத்து ஆடை” என்று. 
இவ்விடத்தில்‌ :“அந்தி-ஸந்ந்மை -- பராத ஸந்தயை, ஸாயம்‌ 
ஸந்த்யை எனறு தேசிகன முநிவாஹநபோகத்தில அருளிசசெய்‌ 
துளளா£. ஆச்ரிதருடைய அஜஞாநாநதகாரத்தைக கழிககவலல 
ஸமயகஜஞாந ஸூாயோதயததுககுப பூாவஸந்தயை போலவும, 
அவாகளுடைய தாபதரயங்களைக கழிககைககுப பசசிமஸந்தயை 
போலவும புகாதத நிறததையுடைத தான செவவரததவுடையாடை, 


அந்தியம போது - தேவாகளுககு பலம க்ஷ்ணமாய அசுராககு 
பலம்‌ வாததிககும ஸமயம-ஸாயஙகாலம இது நரஸிமஹாவதார 
காலம, 

ஆக “அந்த்‌? என்னும பதத்தை ஆழ்வார்கள ப்ரயோகித்த 

இடமறிந்து பூவாகள வ்யாக்யாநிககுமழகு அநுபவிககத்தக்கது 
220, இடமாதிபாய்‌ வடவேங்கடம்‌, அரஙகத்தரவினணை 
யான அ அமலன, 8, 

அ - செழுஙகொமும்‌.. வங்கடததுள 

சடநதை இ, ச, வி 60. 


விள -திருபபாணாழவார்‌-பகவான திருவேங்கடததிலே நினரறான, 
திருவரங்கத்திலே கிடந்தான எனறநுபவிககிரா. திருவேங்கட 
முடையான வடககு வாசலாலே வநது புகுந்து கோயிலிலே படுக 
கையிலே சாய்ந்தவனாயிருந்தான எனறபடி 


திரும்ழிசைப்பிரான-' 'நிலையார நினறான?' எனறு நிலையழகிலே 
துவக்குண்பராக்குத்‌ திருமலையில்‌ நினறருளியும, “கிடந்ததோர்‌ 
கிடக்கை” என்னுமபடி கிடையழகில துவககுணபராககுத திருக 
குடந்தையிலே கணவளாததருளியும உளன பகவான எனறு அநு 
பவிக்கிறார்‌ திருவேங்கடததான திருமலையி3ல நினறு தீருககுடந் 
தையிலே வந்து சயநிததான என றபடி 


221. இ முற்றுமுண்ட கண்டம்‌ அமலன்‌ 6 
அ - நீடுலகுண்ட தஇிறங்கிரர்ீவாய - நம்‌, 6.6 8, 
அ - எஞ்சாமல வயிறநடககி- கலி. 2 10. 1. 


விள- உணட கணடம - சே்ஷேபூதனுககுக கைங்கர்யம தாரகமா 
யிருக்குமா போலே, இவற்றினுடைய ரக்ஷண்ம தனககு தாரகமா 
யிருககிறபடி. “அத்தா சராசர கரஹணைத”?, “யஸய பரஹம ௪ 
க்ஷ்தரம ச உபே பவத ஓதந,”” எல.னககடவதி3ற, 


80 


உலகுண்ட திறங்கிளர்வாய்‌ - ரக்ஷ்கத்வ ப்ரகாசகமான திரு 
வதரம, **வையமேழும்‌ கண்டாள்‌ பிளளைவாயுளே”” எனனககடவ 
திறே 

வயிறறடககி - ப்ர ளயாபததிலே உலகத்தை வாயாலே உட்‌ 
கொணடு கணடததின வழியாகத்‌ திருவயிறுநிலே வைதது நோக 
கினான எனறபடி, 

இபபடி பகவானுடைய பரளயாபதஷ_%தவ ந -நிரபேக்ஷ 
ரக்ஷ்கஃதவததை ஆழவாாகள அநுபவிததபடி 
222. இ அ அஇப்பிரான -- அமலன்‌ 8 

அ - ஆடு மூரத்தியை - நம, 8. 8, 1, 


விள - ஆதிப்பிரான - தான முற்கோலி உபகரிககுமவன்‌ 
ப்ரஹலா தனுடைய விரோதியை, முறபாடனாயச செனறு போககின 
உ.பகாரததை நினைததுச சொலலுகிறா 
ஆதிமூத்தி - **பூரவஜூ” எனகிறபடியே, நமமோடடைக 
கலவிககு அவன முறபாடனாகச செய3 5, பிரிவிவ ஆறு மைக்கு 
நான பிற்பாடையாகவோ? ஆம்வாருடைய ஆதமக்ஷமததுககு 
அவன முற்படடமை ““ஆதி?” எனறு கூமபபடடது 
228. இ - கோவலனாய்‌ வெண்ணெய்‌ உண்ட வாயன 
கொண்டல்‌ வண்ணனாய்‌ எனனுள்ளம . வர்நீதான்‌ - 
அமலன, 10, 
ஏனமாய்‌ நிலம்‌ நீண்ட 
என்னப்பனே கண்ணா - நம. 7, 6. 
விள - கொணடல- கோவலனாய வெணணெய உணடாப்‌ 
போலே கொணடல்‌ வணணனாய எனஜு.௨ளட கவாந்தவனை, 
யசோதைபபிராட்டிவெணணெயிலே பணணின சரததையை என 
நெஞ்சிலே பணணியநுபவித தவனை வைகுதருறி யழியாதிருகக 
வெணணெய குடிபோனாபபோலேடா ரத அவருடம்பிருக்க 
அகவாய குடிபோனபடி வெணணெய விழும்‌ வெறுஙகல 
மாக்கினப போல உள்ளங கவாரு3, பெரும உடமபாககினான 
என படி 
ஏனமாய - மஹாவராஹமாய பரளயம கொண்ட பூமியை 
யெடுததாய, ஸ்ரீகருஷணனாய ஸமலலாரடரளடம கொணட எனனை 
யெடுததாய 
திருபபாணாழவாரதிருவுள்ளததைக பட௨ாணணனான. அரஙகன 
கவாநதான, இதுதனககு தருஷ்டாஈகட ஸ்ரீ ஷண நவநீத 
செளாபம்‌ ஆழவார ஸமஸாராரணவமப ,. - அவரை பகவான 
, உததரணம செய்தான இத தனககு தாஷடரநதம ஸ்ரீ வராஹ 
பூமயுததரணம எனறதாயிறறு 


66 அருளிச்செயல்‌ 


கண்ணிநுண்‌ சிறுத்தாம்பு 
இங்கும அங்கும்‌ 


224, இ இருவுருக்காணபன்‌ நான அக, நு ௪, 8, 
அ ௯ தோஷஜிநதனை கைதொழுதன றி அவனுறையும்‌ 
திருவா றன விளை சதொழ.நம, 7, 10, 9, 


விள - தீருவுரு'- தமக்கு ஆசாரயரான நமமாழ்வாரிடத்தீல்‌ 
ஈடுபடட மதுர கவிகள, அவா வணங்கும தெயவமான கணணனைக 
கணடாரிறே 


கோவிந்தனை - பசுவான பெரிய திருவடிமேலே ஏறி எழுந்‌ 
தருளக கணடாலும, அவனைத தவாததுத திருவாறன விளையைத 
தொழககூடஉற்றே எனகிறா நமமாழவா£ 


இவவிருவரும ஒரோ வகையிலே தமககு வகுத்த விஷயத்தை 
விடடு மறறொனறிலே யீடுபடடமை இவவிரு பாசுரங்களிலும்‌ 
தோறறுகிறது. 


2௨௦, இ நன்மையால மிகக நான்மறையாளர்கள ஃ4 


க, நு, ௪. 4, 
அ அ நலங்கொள்‌ நான மறை வாணாகள்‌ அ நம்‌. 
10 1.4. 
விள - **நனமையால மிகக்‌’? எனற விசேஷணததையும 
““நலஙகொள எனற விசேஷணததையும்‌ நானமறையாளா 


எனறும்‌ நானபறைவாணா எனறும கூறபபடட வைதிகாகளிடததும 
அநவயபடடூதத்ப பொருள கூறலாம நானமறை எனனும வேதத 
தீலும அரவயபபடுதத்ப பொருள கூறலாம இவவாறு இவ 
விருவரந பவம 


226 இ. சதாததேன இனறே _ ௧. நு இ 5. 
அ - திந்ககண்படன்‌...எனனாழி வணணனபால 
இன்று - பே, 1. 
௮ - வரவாரென்றிலலை ௬ வாழ்வினிதா ல்‌, 
நம்‌. பெ, தி, 96% 


அனுபவம்‌ 87 


விள - இனறே சதிர்ததேன - அன்று அப்படியானேன 
இனறு இபபடியானேன, அனறு மடவாரை நமபினேன இனறு 
திருககுருகூா நமபிககனபனானேன நடுவில்‌, இதுககு எனகையில 
கிடபபதொரு ஹேதுவைக கணடிலேன இதுகத வரவாறு 
ஒன றின றிககேயிருகக வாழவினிதாமபடி விழுநதது எனறு விஸமித 
ராகிறா 


திருகணடேன இனறு - இனறு -- அவன காட்டக கணட 
வினறு இனறு - நிஹேதுகமாக எனனவும [ம 

இபபடி ஆழவாரகள பரதமபாவததிலும சரமபாவததிலும 
பரகத ஸவீகாரவைபவததை அருளிச செயதபடி மறறையாழவா£ 
கள பரதமபாவநிஷடரெனறும மதுரகவியாழவார சரமபாவநிஷட 
ரெனறும பரஸிததமிறே. பரதமபாவம- பகவத விஷயம, சரம 
பாவம- ஆசாரய விஷயம எனறபடி. 


௨27. இ ஆயிரம இனதமிழ்‌_ க. நு சி 6, 
அ - கோவையினதமிற _ கலி, 9. 10.9 
விள - கலியனாலே *““இனதமிழ”” எனறு திருமொழியும்‌, மதுரி 
க்விகளாலே *“*“இனதமிழ?”' எனறு திருவாய்மொழியும கூறப 
படடிருபபதைக காணக 


226 இ... இவ்வுலகனில மிககதே- ௧ நு ௮ 8. 
அ _ திவத்திலும பசுநிரைமேயப்பவ35] 10 3 10. 
விள - * இவவுலகினில”” **திவததிலும”” - இவவிரணடிடங 
களிலுமுளள :*இல'' எனற வேறறுமையுருபினை ஏழாம வேறறுமை 
யெனறும ஐநதாம வேறறுமையெனறும கொணடு பொருள 
கூறுவா நம பெரியோ 


229 இ அருள்கணமர்‌ இவ்வுலகினில மிக்கத்‌ -- 
க. நு. சி. 8 
௮ -- அதனீல பெரிய எனனவா - நம 10 10. 10, 


விள -- ஆழவாருடைய அருள தததுவதரயததையும கபளீ 
கரிககும எனரா மதுரகவிகள- 


நமமாழவார தமமுடைய அவா (பகவதபகதி) ததவதரயததை 
யும கபளீகரிககும எனறு. 


இபபடியிறே நமமாழவாருடைய பகதிகாருணயங்கள 
இருக்கும்படி , 


313 அருளிச்செயல்‌ 


மதுரகவிகளும்‌ நம்மாழ்வாரும்‌ 
இங்கும அஙகும 


பாதமபாவமான பகவ, விஷயததிலே நமமாழவார்‌ பண்ணும 
அநுஸநதானபரக 7750, மதுரகவிகள சரமபர்வமான ஸவாசாாய 
விஷயததில பணணுமிரா. 


பரமாசாாயரான நமம. ழவாரே ஸாக்ஷாத்‌ பகவான எனறும 
அவாதிருவடிகளே உபாயமெனறும, அவாதிருவடிகளில பணணும 
கைங்காயமே புருஷாரததமெனறும, அவருடைய முகோலலாஸமே 
பரமப்ரயோஜநமா கவும, அவரெழுநதருளியிருககிறவிடமே பராபய 
பூமியாகவும, அவருடைய விகரஹாதயநுபவமே உணணும சோற 
றில்‌ படியே தாரகா ஐகளா கவும பரதிபததி பணணி விசவஸிததிருக 
கும சரம திகாரி சேகரராயதது ஸ்ரீமதுரகவியாழவா£ 


00 இ அண்ணியும்‌ அமுதூறும்‌ --௧, நு, ௪, 1 
௮ அப்பெடழு உதக்கபபொழுது என்னாராவமூதமே 
_நம்‌, 2.0 4 


291 இ ந.வினால நவிறறின்பம எய்தினேன்‌: ௧. நு. ௪, 2 
அ மலக்கு நாவுடையேறகு மாறுளதோ -- 
ஈம்‌. 6. 4, 9 
292 இ மேவினேள அவன பொன்னடி ௧. நு ௪, 2 
௮ அடிக்கீழ்‌ அமாநீ நு புகுக்தேனே அ, 10. 10 
2௦9௦ இ தேவுயறறுறி யன்‌ ௧ நு, 2 
௮ கணணனலலால தெயவமிலலை --நம்‌ 5, 2. 7 


29: இ பாடித்நிரிவனே - க நு ௪,4 
அ பாடி இளைபபிலம நம. 1, 7, 10 


290 இ நடபிக்பு ஆள்‌ உரியன ௧ நு ௫, 2 
அ உரிய தொண்டர்‌ தொணடா கொண்டன 
சடகோபன்‌ அந, 6. 9, 11 


அனுபவம்‌ ட்டு 


2௨0. இ இரிதந்தாலலும்‌ --௧. நு, ௪. 3 
அ இங்கே திரிந்தேற்கு --நம்‌, 6. 10. 4 


2௦7. இ அடியேன்‌ --௧. நு, சி. 3 
அ அடியேன்‌ ௩ம்‌, 6. 1, 5 


290. இ அன்னையாய்‌ அத்தனாய்‌ ௧. நு. ௪, 4 
௮ தாயாய்த்‌ தந்தையாய நம்‌ 7. 0. 1 


௨99. இ என்னையாண்டிடும்‌ தன்மையான்‌. ௧. நு 4 
அ ஆள்கின்றான்‌ ஆழியான்‌ நம்‌ 10, 4, 8 


240, இ தக்கசீர்ச்சட்கோபன்‌ ௧. நு ௪.9 
௮ கடியனாய்க்‌ கஞ்சனைக்கொன்ற ௩ம்‌. 9. 6. 11 


241 இ நம்பினேன்‌ பிறர்‌ நன்‌ பொருள தன்னையும்‌ 
க, நு, ௪, 9 
௮ யானே என தனதே - நம்‌, 2. 9. 9 


242. இ இன்று தொட்டும எழுமையும்‌ எம்பிரான்‌ 
க. நு, ௪, 6 
அ எமர்‌ கீழ்மேல்‌ எழுபிறப்பும்‌ நம்‌ 2. 6. 1 


243 இ நின்று தன்‌ புகழ்‌ ஏத்த க நு ௪.6 


அ என்னால தன்னை இன்தமிழ்பாடிய ஈசன்‌ ௩ம்‌, 
7.9.1 


௮44. இ என்றுமென்னை இகழ்விலன்‌ _௧ நு, 9. 6 
அ ஓட்டுமோ இனி என்னை நெகதிழ்க்க --நம்‌, 
10 சலம்‌ 


248. இ சடகோபன்‌ அருளையே க நு, இ, 7 
அ மயர்வற மதிநலம்‌ அருளினன்‌ நம்‌ 1, 1, 1 


240. இ அருள்‌ கண்டா இவ்வுலகினில்‌ ௧, நு, ௪, 8 
௮ அருள்‌ உடையவன்‌ _ நம்‌, 2, 10, 11 
12 


20 அருளிச்செயல்‌ 


247. இ நிறகப்பாழி. என நெஞ்சள நிறுத்தினான்‌... 
க நு.௪.9 

அ பேரேனெனறு என்‌ நெஞ்சு நிறைய - நம்‌ 
10 862 


ஊம்‌. இ ஆடபுக்க காதல்‌ அடிமைப்பயன்‌ -௧. நு. ௪, 9 
அ வழுவிலா அடிமை செயய வேண்டும --நம்‌. 812. 1 


௩2% இ ஆட்புக்க காதல்‌ ௧, நு. ௪9 
௮ ஆராத காதல்‌ ௩ம்‌ 2, 1. 11, 


250, இ பயனன்றாகிலும்‌ ... பணிகொள்வான்‌- ௧, நு, 
சி. 10 
அ பொருளல்லாகஎன்னை.. அடிமைகொண்டாய்‌ - 
நம்‌, 5. 7. 8 


251. இ தெனகுருகர்௩கர்‌ நம்பிக்கு அன்பனாய்‌ 
க. நு, சி. 11 

அ மலர்ப்பாவைக்கனபாகிய என்‌ அன்பே 
நம்‌, 10, 10. 7 


252 இ மதுரகவி க. நு. இ, 11 
௮ படைத்தான்‌ கவி ௩ம்‌ 8, 9, 10 


ஒரி. இ நம்புவார்பதி வைகுந்தம்‌ ௧ நு, சி, 11 
அ வைகுந்தமாகும்‌ தம்மூரெல்லாம்‌ அநம்‌ 5. 8. 11 


இபபடி ஆழ்வாரும மதுரகவிகளும பகவத்‌ விஷயததையும்‌ 
ஆசா£ய விஷயததையும்‌ அநுபவிததபடி. 


அனுபவம்‌ $1 


2௦4, 


2௦5. 


256 


௮57. 


258, 


259, 


260. 


261. 


26௨. 


903. 


சொற்றொடர்‌ ஒற்றுமை 
இங்கும்‌ அங்கும்‌ 
பெரியாழ்வார்‌ திருமொழி 
இ குடங்களேடுத்தேற விட்டு பெ, இ. 1, 6. 7 
௮ குடத்தை எடுத்தேற விட்டு அநாச்‌, த, 4, 8 
இ இண்டைச்‌ சடைமுடியீசன்‌ --பெ. தி. 1. 8.9 


௮ இண்டைச்‌ சடைமுடியீசன்‌ --நம்‌, 7, 5 7 


இ இத்தனையும்‌ பெறறறியேன்‌ -பெ. தி. 8, 2, 2 
௮ பிறந்ததுவே முதலாகப்‌ பெற்ற றறியேன்‌ 
—பெ இ, A, ஜ்‌ ந்‌ 


இ இருவரங்கமெரி செய்தாய்‌ -பெ. த,2.2 8 
௮ இருவரங்கத்தால்‌ .. பொ. 98 


இ பன்னிரு நாமப்பாட்டு அந்தாதி -பெரியாழ்லா௩ 


௮ பன்னிரு நாமப்பாட்டு அந்தாதி நம்மாழ்வார்‌ 


இ உண்ணக்கனிகள்‌ தருவன்‌ --பெ, இ. 2. 8, 11 
௮ உண்ணக்கனிகள்‌ தருவன்‌ -பெ. தி. 2. & 8 


இ நீலக்கடல்‌ ... பெ, இ, 8, 6 6 
அ நீலக்கடல்‌ ... நம்‌. 10. 10.7 


இ ஆமாறு அறியும்‌ பிரானே --பெ, இ, & 7. 8 
௮ ஆமாறொன்றறியேன நான்‌ -நம்‌, 4 9, 2 


இ புண்ணில புளிப்பெய்தா லொக்கும்‌ --பெ, இ, தி. 
௮ புண்ணில்‌ புளிப்பெய்தா ற்‌ போல --நாச்‌. இ. 139, 


இ தானத்தேவைக்தான்‌ --பெ, இ. 2. 10.1 
அ மண்ணும்‌ தானத்தவே நம்‌, 7, 4, 9 


92 அருளிச்செயல்‌ 


264. இ கொங்கையின்னம்‌ குவிந்தெழுக்தில-- 
பெதி, 8. 7, 2 


௮ முலையோ முழுமுற்றும்‌ போந்தில அ ௩ம்‌. திவி, 60 


265 இ ஞாலமுற்றுமுண்டு பெ. தி. 8. 2, 11 
௮ ஞாலமுற்றுமுண்டு கலி. 4. 6, 6 


266 இ ஒன்றுமறிவொன்‌ நிலலாத--பெ. தி. 8. 8. 2 
௮ அறிவொன்றுமிலலாத திருப்பாவை. 26 


267 இ உருப்பிணி நங்கை பெ. தி, 3.9.38 
௮ உருப்பிணி நங்கை பெ இ 4 6, 1 


268 இ ஈற்றுத்தாய ௮அழ.--பெ. தி 89.4 
௮ பின்னின்றுதாயிரப்ப அபூ 79 
269 இ கானமரும்‌ கலலதர்போய்க்‌ காடுறைநீத-- 
பெ. தி. 9, 10.8 


௮ கானமரும்‌ கல்லதர்போயக்‌ காடுறைந்த-- 
கலி. 11. 8. 1 


270 இ வெள்ளைப்புரவி பெ தி, 4, 1. ? 
௮ வெளள்ப்புரவி கலி 6. 5. 6 


271 இ சிலம்பாறு பாயும்‌ -பெ தி 4.& 1 
அ சிலம்பியலாறுடைய கலி 9 99 


222 இ மூலமாகிய ஒற்றையெழுத்தை--பெ, இ 4.௧5 4 
௮ மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால்‌ -- 
பெ. தி, 4 7, 10 
22௦2 இ அவபிரதம்‌ குடைந்தாட பெ. தி, 4. 7. 6 
அ அவபிரதம்‌ ஆட்டிய _ இ. ப.எ, 4, 


274 இ தேவுடைய மீனமாய்‌ பெ. இ, 4, 8, 9 
௮ மீனோடாமை கலி. 0 06, 10 


அனுபவம்‌ 


275 இ சங்கொடு சக்கரமேந்தினானே - பெ. தி, 4, 10, 8 
௮ நேமியும்‌ சங்கமும்‌ ஏந்தனானே பெ, தி, 4, 10, 8 
276 இ என்‌ சென்னித்திடரில்‌ பாதவிலச்‌ சனை-- 
பெ. தி. ௨.0 
௮ சேவடி .சென்னியில்‌ மேல்‌ --பெ. தி, க்‌. 4. 7 


277 இ அழகிய பாற்கடலோடும்‌ஃஅகம்படி வந்து 
புசந்து “பெ தி 5. 2.10 


௮ இரைமோது தண்பாற்கடலுளால...எனதுள்ள 
கத்து--நம்‌ 8 7. 10 


278 இ பள்ளி கொள்கின ற பிரானை...விட்டுசித்தன்‌ 
பெ. தி,5, 2 10 
௮ குடமாடிஃஎன்னேஞ்சம்‌ இடமாக பூ 93 


279 இ நின்‌ தருவாணை கணடாய _பெ.தி௦3 2 
௮ இருவாணை நின்னாணை கண்டாய்‌ நம்‌. 10, 10.2 


280 இ சேவடி என்‌ சென்னியில்‌ மேல்‌ பெ தி.5,4 7 
௮ திருக்கமல பாதம வந்து என்‌ கண்ணிலுள்ளன-- 
அமலனாதி. | 


261 இ தனிக்கடயே,,,என்னை உனக்குரித்தாக்கனே3ய -- 
பெ, இ, 5. 4, 9 

௮ முறறும்‌ எம்மாயற்கே ஆனவிடத்தும்‌ 
என்னெஞ்சும்‌ நம்‌ ௦.06 ௦ 


282 இ துவராபதியும்‌ இடவகைகள்‌ இகழகதிட்டு என 
பால்‌ --பெ தி, 5.4 10 
௮ கோயில கொண்டான்‌ அதனோடும்‌ என்னெ ஞ்சகம்‌ 
நம்‌, இட 69 


94 அருளிச்செயல்‌ 


நாச்சியார்‌ இருமொழி 
இங்கும்‌ அங்கும்‌ 


268 இ மானிடவர்க்கெனறு பேச்சுப்படில்‌ வாமகல்லேன்‌ 
நாச்‌. தி 1.8 

௮ மற்றொருவர்க்கெனனைப்‌ பேசலொட்டேன்‌ 
பெ. தி 84,85 


281 இ முற்றத்தாடு புகுந்து --நாச்‌ இ, 2. 9, 
அ முற்றம்‌ புகுந்து கலி, 10 8 5 

263 இ சிற்றிலோடு எங்கள்‌ சிந்தையும்‌ -நாச்‌ தி, 2. 9, 
௮ எங்கள்‌ சிற்றிலும்‌ --நம்‌, 6. 2. 9 

266. இ எவ்வாறு வந்தாய்‌ - நாச்‌, இ 8, 2 
௮ எவ்வாறு நடந்தனை --பெருமாள்‌ திருமொழி 9, 2 


267. இ நன்மக்கள்‌ அநாச்‌. இ, 6. 11 
அ மணிவண்ணன்‌ தாள்‌ பணியும்‌ மக்கள்‌. பெ, இ, 
1.6 11 
௧௦௦, இ உண்ணா துறங்காது _நாச்‌, இ. 11.7 
௮ உண்ணா துறங்காது திருவிருத்தம்‌ 66 
309, இ பிரானடிக்கிழ்ப்‌ பிரியாது அநாச்‌, தி. 14. 10 
அ சாயைபோல அணுக்கர்களே 4 பெ, இ, 5.4,11 


ட்ட ம்‌ 


பெருமாள்‌ இருமொழி 
இங்கும்‌ அஙகும 


590. இ கொல்லிகாவலன்‌ கூடல்நாயகன்‌ கோழிக்கோன்‌ 
குல, 2, 10 
அ தென்னாடன்‌ குடகொங்கன்‌ சோழன்‌ - கலி, 
6.6. 6 


901. இ பேயரே எனக்கு யாவரும்‌ யானுமோர்‌ பேயனே 
_ குல. 6, 8 

௮ அத்தாஃளன்று உன்னையழைக்கப்‌ பித்தாவென்று 
ரலி, fs 1 ட 


292. இ சங்கடமிடத்தான்தன்‌ வேங்கடத்து ஆகுல, 4. 1 
௮ ஊனிடையாழி சங்குத்தமர்க்கு - நாச்‌. இ, 1.8 


898. இ மின்வட்டச்‌ சுடராழி வேங்கடக்கோன்‌ -- 
குல. 4, 8 
அ வெய்யதோர்‌ தழலுமிழ்‌ சக்கரக்கை 
நாச்‌. இ. 1, 1 


894. இ போகு௩ம்பீ குல. 6. 7 
அ போகுந௩ம்பீ நம்‌. 6, 2. 1 


895. இ எழ்‌ பிறப்பும்‌ --குல, 9. 9 
௮ ஏழேழ்‌ பிறவிக்கும்‌ அதிருப்பாவை 29 
896. இ அணி மணியாசனம்‌ குல. 10. & 
௮ உரிய சிங்காசனம்‌ - இருபபாவை 88 
997. இ ஈலந்திகழ்‌ நாரணனடிக்‌ கீழ்‌ குல 10, 11 
௮ நலந்திகழ நாரணனடிக்‌ &ழ்‌--குல, 1, 11 


96 அருளிச்செயல்‌ 


திருச்சந்த விருத்தம்‌ 
இஙகும அங்கும்‌ 
996, இ அங்கமாறும்‌ வேதநான்கும்‌ இ, ௪, வி 156 


௮ அமரவோர்‌ அங்கமாறும்‌ வேதமோர்‌ நான்கும்‌ 
திருமாலை 43 
89]. இ மற்றவன்‌ --தி ௪ வி, 25 
௮ மாறாளன்‌ நம்‌, 4, 6, 1 


900. இ படைச்‌ தடைத்ததிற்‌ கிடந்து தி, ச. வி, 26 
௮ படைச்‌ தடைத்ததிற கிடந்து தி.ச. வி 92 


201. இ ஏம்‌ நெஞ்சமே ன Fe வீ. 115 
௮ ஏழை நெஞ்சே கலி. ௦ 9 7 


திருமாலை 
இங்கும அங்கும 


202 இ சிலையினால்‌ இலங்கைசெற்ற தேவனே தேவன்‌ 
திருமாலை. 7. 
௮ காகுத்தனலலால ஒரு தெய்வம்‌ யானிலேன்‌-- 
நாச்‌. இ, 58 


909 இ மற்றுமோர்‌ தெயவமுண்டே திருமாலை, 9 
அ தெய்வம்‌ மறறிலலை பேசுமின்‌ --நம்‌. 4, 10, 8 


204 இ சுரும்பமா சோலை சூழ்ந்த அரங்கம்‌ திருமாலை. 17 
௮ சுரும்பமா சோலை குழந்த அரங்கம்‌ _தி.கு. தா 18 


அனுபவம்‌ 97 


905 இ குளிதது என்கணிலலை திருமாலை. 25 
௮ நோற்ற நோன்பிலேன்‌ _நம்‌, 5.7. 1 
306 இ குரங்குகள்‌ மலையை நாக்க திருமாலை 27 
௮ தலையால்‌ குரக்னெம்‌ தாங்க பெ, இ, 4, 1,8 
307 இ தாவியன்று _.இருமாலை, 85 
௮ திசைகளெல்லாம்‌ திருவடியால்‌ தாயோன்‌ஃஃ 
நம்‌. 7, 5, 8 
308 இ சிக்கெனச்‌ செங்கண்‌ மாலே --இருமாலை 85 
௮ சிக்கெனப்பிடித்தேன்‌ -௩ம்‌. 2, 6. 1 
209 இ வளவெழுந்தவளமாட மதுரை -நாச்‌, தி. 48. 
அ மர்டமாளிகைகுழ்‌ மதுரை --நரச்‌. இ, த 
310 இ கவள மால்‌ யானை திருமாலை, 45 
அ கவளக்கடாக்களிறு நம்‌, 4, 8. 5 


திருப்பள்னியெழுச்சி 
இஙகும அஙகும 


911 இ மேட்டிள மேதிகள தளை விடுமாயர்கள்‌.- 


தி.ப.எ, 4 
அ எறுமை சிறு வீடு மேய்வான்‌ ப ரந்தன 


திருப்பாவை, 8 


அமலனாதிபிரான்‌ 
இங்கும அஙகும 

512 இ மதுரமாவண்டு பாட மாமயிலாடு அமலன்‌. 4 

௮ வணடு பலவிசைபாட மயிலாலு --கலி 8.9.8 

அ மயில்‌ நடமாட வண்டு தான்‌ இசைபாடிடும்‌- 

கலி, 4, 2,3 

219 இ கோவலனாய்‌ வெண்ணெய்‌ உண்ட - அமலன்‌. 10 

௮ கெய்‌ பருக நந்தன்‌ பெற்ற - கலி. 5, 5, 8 

௮-19 


டட அருளிச்செயல்‌ 
திவ்யஸரிவைபவம்‌ 


பெரியாழ்வார்‌ 


மீதுநே ஸ்வாதிஜம்‌, விஷ்ணோ ரதாம்சம்‌ தங்விக 
புரே | 
ப்ரபத்யே, ச்வசுரம்‌ விஷ்ணோ, விஷ்ணுசித்தம்‌ 
புரச்சிகம்‌ ॥ 


ஆனி மாதம்‌ ஸ்வாதீ நகரத்திரத்தில, ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌, 
விஷ்ணுவின்‌ வாஹநமான கருடனின்‌ அம்சமாய்‌, பூர்வசிக ஸ்ரீ 
வைஷ்ணவ ப்ராஹ்மண குலத்தில்‌ அவதரித்தவர்‌ ஸ்ரீரங்க 
நாதனுக்கு ஆண்டாளைக்‌ கந்யகா பரதர்நம்‌ செய்து அதனால 
அவனுக்கு மாமன்ரான ஸ்ரீவிஷ்ணு சித்தராம்‌ பெரியாழ்வார்‌. 
இவரே மெய்ந்நாவன்‌. 


இவரருளிச்‌ செய்தவை, திருப்பலலாண்டு 12 பாட்டுககளும்‌ 
பெரியாழ்வார்‌ திருமொழி 461 பாட்டுக்களுமாகும்‌. இவரால்‌ 
மங்களாசாஸநம செய்யபபட்ட திவய தேசங்கள்‌. 1. திருவரங்கம்‌ 
2. திருவெள்ளறை 8. திருப்பேர்நகர்‌ & திருககுடந்தை 5 திருக்‌ 
கண்ணபுரம்‌ 6. திருமாலிருஞ்‌ சோலைமலை 7. திருககோட்டியூர்‌ 
8. ஸ்ரீவிலலிபுத்தூர்‌ 9. திருக்குறுஙகுடி 10. திருவேங்கடம்‌ 
11. திருவயோதயை 13 சாளக்கிராமம்‌ 18 பதரிகாச்ரமம்‌ 
14, திருக்கண்டமென்னும்‌ கடிநகா 15. த்வாரகை 16 வடமதுரை 
17. திருவாய்ப்பாடி 18 திருப்பாறகடல 19. பரமபதம்‌. 


இனறைப்‌ பெருமை யறிந்தில்யோ ஏழை நெஞ்சே! 

இன்றைக கெனனேற்றமெனிலுரைக்கேன -- நன்றிபுனை 
பலலாண்டு பாடிய நம்‌ படடபிரான வந்துதித்த 
நலலானியிற்சோதி நாள்‌. (உபதேச ரத்தினமாலை) 


மாநிலததில முன நம்‌ பெரியாழவரா வந்துதித்த 

ஆனி தன்னில சோதியெனறால ஆதரிக்கும்‌ -- ஞானியாக்கு 
ஒபபோரிலலை யிவவுலகுதனில என்று நெஞ்சே! 

எப்போதும்‌ சிந்திததிரு (உபதேச ரத்தினமாலை) 


மங்கனாசாசநததில மறறுள்ள வாழவாரகள்‌ 
தங்களார்வத்தளவு தானனறிப்‌ -- பொங்கும 

பரிவாலே வில்லிபுத்தூர்ப்‌ பட்டர்‌ பிரான பெற்றான 
பெரியாழ்வார்‌ என்னும்‌ பெயர்‌, (உபதேச ரத்தினமாலை) 


99 


கோதிலவாமாழ்வார்கள்‌ கூறுகலைக்கெல்லாம்‌ 

ஆதி திருப்பல்லாண்டானதுவும்‌ -- வேதத்துக்கு 

ஓமென்னு மதுபோல்‌ உள்ளதுக்‌ கெல்லாம்‌ சுருக்காய்த்‌ 

தான்‌ மங்கலமாதலால்‌, (உபதேச ரத்தினமாலை) 


உண்டோ திருப்பல்லாண்டுக்‌ கொப்பதோர்‌ கலைதான்‌ 
உண்டோ பெரியாழ்வார்க்‌ கொப்பொருவர்‌ _ தண்டமிழ்‌ நூல்‌ 
செயதருளும்‌ ஆழ்வார்கள்தம்மில அவர்‌ செய்கலையில 

பைதல நெஞ்சே நீயுணாந்து பா. (உபதேச ரத்தினமாலை) 


சோராத காதல்‌ பெருஞ்சுழிப்பால தொலலைமாலை யொன்றும்‌ 


பாராது 


அவனைப்‌ பல்லாண்டெனறு காப்பிடும்‌ பான்மையன்‌--( இரா.நூ.15) 


குருமுக மநதீத்ய ப்ராஹ வேதாநசேஷாநீ 

நரபதி பரிக்லுபதம சுல்கமாதாதுகாம- | 

ச்வசுர மமரவந்த்யம்‌ ரங்கநாதஸ்ய ஸாக்ஷாத்‌ 

த்விஜ குல திலகம்‌ தம்‌ விஷ்ணுசித்தம்‌ நமாமி, (நாதமுநிகள்‌) 


மின்னார்‌ தடமதிள்சூழ்‌ வில்லிபுத்தூர்‌ என்றொருகால்‌ 


சொன்னார்‌ கழற்கமலம்‌ சூடினோம்‌ -- முனனாள்‌ 

கிழியறுததான்‌ என்றுரைத்தோம்‌- கீழ்மையினிற்‌ சேரும்‌ 
வழியறுத்தோம்‌ நெஞ்சமே வந்து. பாண்டியபட்டர்‌) 
பாண்டியன்‌ கொண்டாடப்‌ பட்டர்‌ பிரான்‌ வந்தானென்று 
ஈண்டிய சஙகமெடுத்தோத - வேண்டிய 

வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான்‌ 

பாதங்கள்‌ யாமுடைய பற்று. (பாண்டியபட்டர்‌ ) 


பெரியாழ்வார்‌ திருவடிகளே சரணம்‌ 


>< 
ஆண்டாள்‌ 


கர்க்கடே பூர்வபல்குந்யாம்‌ துளஸீ காநநோத்பவாம்‌ 
பாண்ட்யே விச்வம்பராம்‌ கோதாம்‌ வந்தே 
ஸ்ரீரங்கநாய்கம்‌ ப 


100 அருளிச்செயல்‌ 


பாண்ட்ய தேசத்தில ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ பெரியாழ்வாருடைய 
துளஸித்‌ தோட்டத்தில தோனறியவள்‌, பூமிதேவியின்‌ அவதார 
மாகத்‌ திருவாடிப்‌ பூரத்தில்‌ அவதரித்தவள்‌ - ஸ்ரீரங்கநாதனின்‌ 
தர்ம பத்னியாம்‌ கோதை ஆண்டாள்‌ -- 


இவரருளிச்‌ செய்தவை திருப்பாவை 30 பாட்டுககளும நாச்சி 
யார்‌ திருமொழி 349 பாசுரங்களுமாகும்‌. 


அன்னவயல புதுவை யாண்டாள்‌, அரங்கற்குப்‌ பாமாலை 
பாடிக்‌ கொடுத்தவளாகையால்‌ பாட வலல நாச்சியார்‌ என்றும்‌, 
பூமாலை குடிக-கொடுத்தவளாகையால்‌ சூடிக கொடுத்த நாச்சியார்‌ 
என்றும்‌ குலாவப்படுமவர்‌ 


இவரால்‌ மஙகளாசாஸநம்‌ செய்யப்பட்ட திவய தேசங்கள்‌ - 


1. திருவரங்கம்‌ 2. திருக்குடந்தை 3. திருக்கணணபுரம 
4 திருமாலிஞ்சோலைமலை 5 ஸ்ரீவில்லிபுத்தூர்‌ 6 திருவேங்கடம 
7. _த்வாரகை 8 வடமதுரை 9 திருவாய்ப்பாடி 10. திருபபாற 
கடல்‌ 11 பரமபதம்‌. 


இனறேோ திருவாடிப்பூரம எமக்காக 

வன்றோ இங்காண்டாளவதரித்தாள்‌ -- குன்றாத 

வாழ்வான வைகுந்த வான்‌ போகந்தன்னை யிகழந்து 

ஆழ்வார்‌ திருமகளாராய்‌. (உபதேச ரத்தினமாலை) 


பெரியாழ்வார்‌ பெண்‌ பிள்ளையாய்‌ ஆண்டான்‌ பிறந்த 
திருவாடிப்‌ பூரத்தின சீர்மை - ஒரு நாளைக்கு 

உண்டோ மனமே! உணர்ந்துபார்‌, ஆண்டாளுக்கு 
உண்டாகில்‌ ஒபபிதற்கு முண்டு ( உபதேச ரத்தினமாலை) 


அஞசுக்குடிக கொரு சந்ததியாய ஆழ்வார்கள்‌ 

தஞ்செயலை விஞசிநிற்கும்‌ தனமையளாயப - பிஞசாயப 
பழுத்தாளை யாண்டாளைப்‌ பத்தியுடன்‌ நாளும்‌ 

வழுத்தாய்‌ மனமே! மகிழ்ந்து (உபதேச ரத்தினமாலை) 


“அரங்கா மெளலி சூழ்கினற மாலையைச்‌ சூடிக்கொடுத்தவள்‌”* 
(இரா. நூ 16) 


நீளாதுங்க ஸதநகிரிதடீ ஸுப்தமுதபோத்ய க்ருஷ்ணம்‌ 
பாரார்த்த்யம்‌ ஸவம்‌ ச்ருதிசதசிரஸ்ஸித்த மத்யாபயந்தீ | 
ஸ்வோசசிஷ்டாயாம்‌ ஸ்ரஜி நிகளிதம்‌ யா பலாத்க்ருத்யபுங்க்தே 
கோதா தஸயை நம இதமிதம்‌ பூயஏவாஸ்து பூய ॥ 

( பராசரபட்டர்‌ ) 


அனுபவம்‌ 101 


அன்னவயல்‌ புதுவையாண்டாள்‌ அரங்கற்குப்‌ 

பன்னு திருப்பாவைப்‌ பலபதியம்‌ -- இன்னிசையால்‌ 
பாடிக்கொடுத்தாள்‌ நற்பாமாலை - பூமாலை 

சூடிக்‌ கொடுத்தாளைச சொல்‌. (உயயக்கொண்டார்‌) 


சூடிக கொடுத்த சுடர்ககொடியே! தொல்பாவை 
பாடியருளவலல பலவளையாய -- நாடி நீ 
வேங்கடவறசெனனை விதியெனற இமமாற்றம 

நாம்‌ கடவா வணணமே நலகு (உய்யக கொண்டா) 


அலலி நாள்‌ தாமரை மேல்‌ ஆரணஙகின இன்‌ துணைவி 

மலலி நாடாண்ட மடமயில -- மெல்லியலாள 

ஆயர்‌ குலவேந்தனாகததாள்‌ -- தெனபுதுவை 

வேயர்‌ பயநத விளக்கு (திருக்கணணமங்கையாண்டான) 


கோலச்‌ சுரி சங்கை மாயன்‌ செவவாயின்‌ குணம்‌ வினவும்‌ 

சீலத்தனள்‌ தெனதிருமலலிநாடி - செழும்‌ குழல்மேல்‌ 

மாலைத தொடை தென்னரங்கருககீயும மதிபபுடைய 

சோலைககிளி-- அவள தூயநற்பாதம துணை நமககே 
(வானமாமலை ஸவாமி) 


ஆணடாள திருவடிகளே சரணம்‌. 


குலசேகராழ்வார்‌ 


கும்பே புநர்வஸெள ஜாதம்‌ கேரளே சோளபத்த | 
கெளஸ்துபாம்சம்‌ தராதீசம்‌ குலசேகர மாச்ரயே ர 


கேரள தேசத்தில்‌ கொல்லிநகர்‌ (வஞ்சிக்களம) என்னும்‌ தலை 
நகரில மாசிப்‌ புநாவஸ நக்ஷத்திரத்தில்‌ ஸ்ரீகெளஸதுபாம்சமாய்‌ 
அவதரித்தவர்‌ குலசேகரப்‌ பெருமாள்‌. 


இவரருளிச செயதவை பெருமாள்‌ திருமொழி 105 பாகர 


களாகும்‌ 
இவரால மங்களா சாஸநம்‌ செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள்‌ -- 


1 திருவரங்கம 2. திருவேங்கடம்‌ 3 திருவித்துவககோடு 


4  திருககணணபுரம்‌ 5. திருசசிததிரகூடம்‌ (திலலை நகா) 6. திரு 
வாலி 7 திருவயோதயை 8. வடமதுரை 9. திருபபாற் கடல 


"10 பரமபதம, 


402 அருளிச்செயல்‌ 


மாசிப்‌ புனர்பூசம்‌ காண்மினின்று மண்ணுலகீர்‌! 
தேசித்திவசத்துக்கேதென்னில - பேசுகினறேன 

கொல்லி நகர்க்கோன்‌ குலசேகரன பிறபபால 

நல்லவர்கள்‌ கொண்டாடும்‌ நாள்‌. (உபதேசரத்தினமாலை) 


“கொல்லி காவலன்‌ சொலபதிககும்‌ கலைக்‌ கவிபாடும்‌ 
பெரியவா”” (இ ரா நூ. 14) 


இன்னமுதமூட்டுகேன இங்கேவா பைங்கிளியே! 

தென்னரங்கம பாடவல்ல சீர்ப்பெருமான - பொன்ன்ஞ்‌ 
சிலைசேர்‌ நுதலியர்‌ வேள்‌ சேரலர்‌ கோன்‌ - எங்கள்‌ 

குலசேகரன எனறே கூறு. (உடையவர்‌) 


ஆரம்‌ கெடப்‌ பரனனபர்‌ கொளளாரென்று, அவர்களுக்கே 
வாரங்‌ கொடு குடம்பாமபிற்‌ கையிடடவன்‌ -- மாற்றலரை 
வீரங்‌ கெடுத்த செங்கோற்‌ கொல்லி காவலன்‌ விலலவர்கோன்‌ 
சேரன்‌ குலசேகரன்‌ முடிவேந்தா சிகாமணியே, 

(மணககால்‌ நம்பி) 


குலசேகரப்பெருமாள்‌ திருவடிகளே சரணம்‌ 


திருமழிசைப்பிரான்‌ 


மகாயாம்‌ மகரே மாஸே சகராம்சம்‌ பார்க்கவோத்பவம்‌ | 
ம்ஹீஸாரபுரா தீசம்‌ பக்தஸாரமஹம்‌ பஜே ॥ 


தையில்‌ மகத்தனறு சககரத்‌ தாழ்வானின அமசமாக பார்க்கவ 
மஹர்ஷிக்குப்‌ புததிரனாய்த்‌ திருமழிசையில அவதரித்தவர்‌ 
திருமழிசைப்‌ பிரான்‌. திருக்குடந்தை யெமபெருமானிடத்து மிகவும்‌ 
ஈடுபட்டவர்‌ அதன விளைவாக அவன்திருநாமமான பிரான்‌ என்ற 
விது இவர்க்கும்‌, இவாதிருநாமமான ஆழவார்‌ என்றவிது அவனுக்கு 
மாக ஆயிற்று. அவன ஆராவமுதாழ்வாரானான்‌- இவர்‌ திருமழிசைப்‌ 
பிரானானார்‌. இவரே உறையில்‌ இடாதவர்‌-ஸ்ரீமந்நாராயணபரதவ 
ஸ்தீதாபநபரர்‌. இவரருளிச்‌ செய்தவை நான்முகன்‌ திருவ ந்தாதி 
96 பாட்டுக்களும்‌ திருசசந்த விருத்தம்‌ 120 பாடடுக்களுமாகும்‌. 


முந்தியது இயற்பாவிலும பிந்தியது முதலாயிரத்திலும்‌ சேர்ந்‌ 
தவை. இவரால்‌ மங்களாசாஸநம்‌ செய்யப்படட திவ்ய தேசங்கள்‌; 


அனுபவம்‌ 


1. திருவரங்கம்‌ 2 அன்பில, 3 திருப்பேர்நகர்‌. 4, திருக்‌ 
குடந்தை. 5 கவித்தலம. 6 திருககோட்டியூர்‌. 7. திருக்குறுங்குடி 
8. திருவூரகம்‌. 9 திருபபாடகம்‌. 10, திருவெஃகா. 11. திரு 
வெவ்வுளூர்‌ 12. திருவலலிக்கேணி 18. திருவேங்கடம்‌, 14, 
த்வாரகை. 15. திருப்பாற்கடல 16 பரமபதம்‌. 


தையில்‌ மகமினறு தாரணியீ£! ஏறறம்‌ இந்தத்‌ 

தையில மகத்துக்குச்‌ சாற்றுகின்றேன -- துய்யமதி 

பெற்ற மழிசைப்‌ பிரான பிறந்தநாளென்று 

நற்றவர்கள்‌ கொண்டாடும நாள்‌. (உபதேசரத்தினமாலை) 


“இடங்கொண்ட கீர்ததிமழிசைக்கிறைவன”” (இரா. நூ, 12) 


தருச்சந்தப்‌ பொழிலதழுவு தாரணியின்‌ துயர்தீரத்‌ 
திருச்சந்த விருத்தம்‌ செய திருமழிசைப்‌ பரன்‌ வருமூர்‌ 
கருச சந்தும காரகிலும கமழ்‌ கோங்கும்‌ மணநாறும்‌ 
திருச்‌ சந்தத்துடன மருவு திருமழிசை வளம்பதியே, 
(திருக்கச்சி நம்பி) 
உலகும மழிசையுமுள்ளுணர்ந்து -- தமமில்‌ 
புலவர்‌ புகழக்கோலால தூக்க -- உலகுதன்னை 
வைத்தெடுதத பககத்தும -- மாநீர்‌ மழிசையே 
வைத்தெடுதத பக்கம்‌ வலிது. (திருககச்சி நமபி) 


திருமழிசைபபிரான திருவடிகளே சரணம்‌. 


தொண்டாடிப்பொடியாழ்வார்‌ 


கோ தண்டே ஜ்‌2யஷ்ட்ட ஈக்ஷத்ரே மண்டங்குடி 
புரோத்பவம்‌ | 
சோளோர்வயாம்‌ வநமாலாம்சம்‌ பக்த பத்‌ ரேணு 
மாசரயே % 


கேரள தேசத்தில்‌ மணடங்குடி எனனும நகரில மார்கழியில்‌ 


கேட்டையில **வைஜயந்தீ'” வநமாலையின அமசமாய அவதரித்த 
வர்‌ தொணடரடிப்பொடியாழவார்‌. 


இவரருளிச்‌ செயதவை -- திருமாலை 45 பாட்டுககளும்‌ திருப்‌ 
பள்ளியெழுச்சி 10 பாசுரங்களுமாகும்‌, 


404 அருளிச்செயல்‌ 


இவரால மஙகளாசாஸநம செயயபபடட திவயதேசஙகள. 
1. திருவரங்கம்‌ 2 திருபபாற்கடல 3 பரமபதம்‌ 


மனனியசீர்‌ மாஈகழியில கேட்டையினறு மாநிலத்தீ£! 
எனனிதனுககேற்றம்‌ எனில உரைககேன -- துனனுபுகழ 
மாமறையோன தொணடரரடிப்‌ பொடியாழவார்‌ பிறபபால 
நான்மறையோ கொணடாடும நாள -(உபதேசரத்தினமாலை) 


செய்யும்‌ பசுந்துளவததொழில மாலையும செந்தமிழில பெயயும்‌ 
மறைத்‌ தமிழ்‌ மாலையும்‌ பேராதசீா அரஙகததய்யன கழற்கணியும்‌ 
'பரன -- (இரா நூ 18) 


மற்றொன்றும வேண்டா மனமே -- மதிளரஙகர்‌ 
கற்றினம மேய்த்த கழலிணைககீழ - உற்ற 
திருமாலைபாடும சீரததொண்டரடிபபொடி யெம 
பெருமானை எபபொழுதும பேசு 
(திருவரஙகப பெருமாள்‌ அரையர்‌) 


தமேவ மத்வா பரவாஸுதேவம ரஙகேசயம ராஜவதாஹ 


ணீயம | 
பராபோதிகீம்‌ யோரகருத ஸூகதிமாலாம பகதாஙகரிரேணும 
பகவநதமீடே ॥ (திருமாலையாணடான்‌ ) 


மணடங்குடியெனபா மாமறையோர -- மனனியசீ£ரத்‌ 
தொணடரடிப்‌ பொடி தொனனகரம்‌ -- வணடு 
திணர்தத வயல தெனனரங்கத்தமமானைப பள்ளி 
யுணர்த்தும்‌ பிரான்‌ உதித்த ஊர்‌ 
(திருவரஙகப பெருமாளரையா) 


தொண்டரடிப பொடிகள்‌ திருவடிகளே சரணம, 


“திருப்பாணாழ்வார்‌ 


வருச்சிகே ரோஹிணி ஜாதம்‌ ஸ்ரீபாணிம நிசுளாபுரே | 
ஸ்ரீவத்ஸாம்சம்‌ காயகேந்த்ரம்‌ முநிவாஹ௩மாச்ரயே ப 


கா£ததிகை மாதம்‌ ரோஹிணீ நக்ஷத்திரத்தில நிசுளாபுரீ 
யெனனும்‌ உறையூரில ஸ்ரீவத்ஸாமசமாய அவதரித்தவர்‌ திருப்‌ 
பாணாழ்வார்‌ -- 


அனுபவம்‌ 105 


புஷப மண்டபமான திருவேங்கடத்தில்‌ பணிப்பூவும கையுமான 
குறுமபறுதத நம்பி திருவேங்கடமுடையானுக்கு அந்தரங்கர்‌. 
த்யாக மணடபமான காஞ்சீபுரமாம்‌ பெருமாள்‌ கோயிலில ஆல 
வட்டமும்‌ கையுமான திருககச்சி நம்பி தேவப்பெருமாளுககு அநீத 
ரங்கா அவவோபாதி, போகமண்டபமான திருவரங்கம்‌ பெரிய 
கோயிலிலே வீணையும்‌ கையுமான திருப்பாணாழ்வார்‌ பெரிய பெருமா 


ளுக்குஅந்தரஙகா பகவான கருடவாஹநன்‌ - இவர்‌ முதிவாஹனர்‌- 


இவரருளிச செயதவை -- அமலனாதிபிரான்‌ 10 பாட்டுககளே 
யாகும்‌ 


இவரால மஙகளசாஸதம செயயப்பட்ட திவ்யதேசங்கள்‌: 
1, திருவரங்கம 2, திருவேங்கடம 3. பரமபதம 


கா£ததிகை யுரோகிணிநாள்‌ காணமினின்று காசினியீர்‌! 
வாயத்த புகழப்பாணா வந்துதிப்பால -- ஆத்தியர்கள 
அனபுடனே தான அமலனாதிபிரான்‌ கற்றதற்பின்‌ 

நனகுடனே கொணடாடும நாள்‌. (உபதேசரததின மாலை) 


சீரிய நான்மறைச்‌ செமபொருள்‌ செந்தமிழாலளித்த பாரியலும 
புகழ்பபாண பெருமாள்‌ -- (இரா. நூ. 11) 


ஆபாதசூடம அநுபூய ஹரிம்‌ சயாநம 

மதயே கவேரதுஹிது முதிதாந்தராதமா | 

அதரஷட்ருதாம நயநயோ விஷயாந்தராணாம்‌ 

யோ நிசசிகாய மநவை முநிவாஹநம தம்‌ ॥ (பெரியநம்பி) 


காடடவே கண்ட பாதகமலம்‌ நல்லாடை யுந்தி 
தேட்டருமுதர பந்தம திருமார்பு கண்டம்‌ செவவாய்‌ 
வாடடமில்‌ கண்கள மேனி முனியேறித்‌ தனிபுகுந்து 
பாட்டினாற கண்டு வாழும பாணர்தாள்‌ பரவினோமே, 


(திருமலை நமபி) 


திருபபாணாழ்வார்‌ திருவடிகளே சரணம்‌. 


மதுூகவீயாழ்வாம்‌ 


மேஷே சித்ராஸமுத்பூதம்‌ பாண்ட்யதேசே கணாம்சகம்‌ 
ஸ்ரீபராங்குச ஸத்பக்தம்‌. மதுரம்‌ கவிமாச்ரயே ப 
௮-14 


108 கரன்க்சொர்ல்‌ 


சித்திரையில்‌ சிததிரை நக்ஷத்ரத்தில்‌ குமுதன்‌ எனனும்‌ நித்ய 
ஸரி கணாதிபருடைய அமசமாயப்‌ பாணடய தேசத்தில திருககோ 
ளர்‌ என்னும்‌ திவயதேசததில அவதரித்தார்‌ மதுரகவியாழ்வரா. 


ப்ரதமபர்வமான பகவத்விஷயத்தை தாரக போஷக போக்ய 
மாகக்‌ கொண்டார்‌ நமமாழவார நமமாழ்வாரான ஆசாாயனையே 
தாரக போஷக போகய வஸ்துவாகக கொணடவர்‌ மதுரகவி 


ஆழ்வார்‌ அவாகவி - இவா மதுரகவி 


இவரருளி செயதவை **கண்ணிநுணசிறுததாமபு”” 11 பாசுரங்‌ 
கள. இவரால மஙகளாசாஸநம செய்யபபடட திவயதேசஙகள்‌ 


3. திருக்குருகூர்‌, 2 பரமபதம்‌. 


ஏரார்‌ மதுரகவி யிவவுலகில வந்துதித்த 

சீராரும சிததிரையில சித்திரைநாள- பாருலகில 

மற்றுள்ள வாழ்வாாகள வந்துதிதத நாளகளினும்‌ 
உற்றதெமககு எனறு நெஞ்சே யோ, (உபதேசரத்தினமாலை ) 


வாய்த்த திருமந்திர்ததின மததிமமாம பதமபோல 

சீரதத மதுரகவி செயகலையை -- ஆரதத புகழ 

ஆரியர்கள்‌ தாஙகள்‌ அருளிச்‌ செயல நடுவே 

சோவிததா£ தாற்பரியம தோத்து ( உபதேசரததினமாலை) 


எய்தறகரிய மறைகளை ஆயிரமின தமிழால 
செயதற குலகில வரும்‌ சடகோபனைச்‌ சிந்தையுள்ளே 
பெயதற்கிசையும பெரியவர்‌-- (இரா. நூ 18) 


அவிதித விஷயாந்தர சடாரே. உபநிஷதாம உபகாநமாத்ர 
போக | 
அபிச குணவசாத்‌ ததேகசேஷீ மதுரகவி ஹருதயே 
மமாவிரஸ்து ॥ (நாதமுநிகள்‌) 


வேறொனறும நானறியேன்‌ வேதம்‌ தமிழசெயத 
மாறன சடகோபன்‌ வணகுருகூரேறு -- எங்கள்‌ 


வாழவாம எனறேததும்‌ மதுரகவியரா எம்மை 
ஆளவார அவரே யரண. (நாதமுனிகள்‌) 


மதுரகவிகள திருவடிகளே சரணம, 


முதலாயிரம்‌ முற்றிற்று 


ர்க்க ௪ ச அற்றது அமு 
“4. 


ர்க வக்‌ 1 இ 
ஸ்ட கல்லி ன்‌ மடக்கை அலை அர்‌ நரிக்‌ 


திருமங்கையாழ்வார்‌ 
திருவாலி இதருநகரி 


அனுபவம்‌ 107 


ஸ்ரீ 
பெரிய திருமொழி 
இங்கும்‌ அங்கும்‌ 


14 இ உய்வதோர்‌ பொருளால்‌ கலி. 1, 1. 1 
௮ ஆழியானருளே - கலி, 1.1 4 
௮ மயர்வற மதிநலமருளீனன ௩ம்‌. 1, 1. 1 


விளக்கம்‌:- உய்வதோர்‌ பொருளால,- உஜ்ஜீவநேோபரயமா 
யிருபபதொரு நலல அர்த்தத்தாலே. நல்ல அர்ததமெனகிறது- 
பகவத்‌ கருபையை கெளரவத்தாலே உய்வதோர்‌ பொருள எனறு 
மறைத்துச்‌ சொல்லுகிறார்‌ நாலாம்பாட்டிலே ''ஆழியானருளே”" 
என்று அதுதனனைத்‌ தெரியவருளிச்‌ செய்வர்‌ நமமாழவாச்‌ 
அவவளவு போகப்‌ பொருமை நடுவே '!*மயாவற மதிநல 
மருளினன £ எனமாரிறே 


815௪ இ வாடினேன்‌ கலி, 7, 7,] 
அ பொய்நீ நின்ற ஞானமும்‌...இந்நின்ற நீர்மை 4 
திருவிருத்தம்‌, 3 


விள- வாடினேன - பகவத்விஷயீகாரம்‌ பிறந்த பினபும்‌, தாம்‌ 
கீழில பிரிவையெல்லா மநுஸந்தித்து “வாடினேன்‌” என்கிறார்‌. 
நம்மாழவார்‌ ஸர்வேசவரனை ஸாக்ஷாத்கரித்து அநந்தரம்‌ பெற்ற 
பேறறியாதே ““இந்நின்ற நீர்மையினி யாமுறாமை” என்று கீழ நின்ற 
நிலையை அநுஸந்தித்தாப்போலே யிதுவும்‌ என்றபடி. 


316 இ நாராயணா கலி, 1. 1 1 
அ மணியே மணிமாணிக்கமே மதுசூதா கலி, 
ம பயி 


விள-நாராயணோபநிஷதது '“அத புருஷோ ஹவை நாராயண ” 
என்று தொடங்கி ஜகத்‌ ஸ்ருஷ்டயாதிகளைக்‌ கூறுமிடத்து “'பரஹ்‌ 
மண்யோ மதுஸததநதோம, ஸர்வபூதஸ்த்த்தமேகம நாராயணம்‌. 
காரணரூபமகாரம்‌ பரப்ரஹ்மோம்‌'” எனறு நாராயணன்‌ மது 


சூததன்‌ எனறு கூறுகிறது. மதுசூதனன்‌ ஸ்ரீஹயக்ரீவன எனபது 


108 அருளிச்செயல்‌ 


திர்விவாதம்‌. “£ஜாயமாநம்‌ ஹி புருஷம்‌ யம்‌ பச்யேத்‌ மதுஸுதந *° 
எனறு ஸகலவித்யா ப்ரவர்த்தகனான ஸ்ரீ ஹயகரிவனுடைய 
கடாக்ஷம்‌ ஜாயமாந கால கடாக்ஷம்‌ என்றும்‌ இதுவே ஸத்த்வகார 
ணம எனறும இதனாலேயே ஜ்ஞாநஸம்பத்தி என்றும கூறப்பட்டு 
உள்ளது ஹயகரீவன மதுகைடபாரி என்னும விஷயம்‌ ஸகல 
ப்ரமாண ஸம்பரதிபன்னம. மஹாபாரதத்தில்‌ மோக்ஷதாம நாரா 
யணீயததில இவவிஷயம்‌ பரமஸபுடம்‌ 


ஸ்ரீவிஷ்ணு ஸஹஸ்ரநாமாத்யாயத்தில்‌ ““தீர்த்தகர £? (691) 
எனனும்‌ திருநாமத்துக்கு ஸ்ரீசங்கராசார்யா ““ஹயக்ரீவரூபததை 
தரிதது மதுகைடபாகளையழித்து ப்ரஹமாவுககு வேதங்களை உப 
தேசித்தவன”' எனறு பாஷ்யமிட்டரா *குருதம ”' (210) திருநாம 
பாஷ்யத்திலும இஃது ஒருவாறு கூறப்பட்டுள்ளது. 

ஸ்ரீமந்நாத முநிகளைத்‌ துதிககும பரமாசார்யரான ஆளவந்தா 
ரும ஸ்தோத்ராரம்‌ பத்தில **தஸ்மை நம மது ஜிதஙகரி ஸரோஜ 
தத்த்வஜஞாந'” எனறு தொடங்கிக்‌ கூறுகிறார்‌ மதுகைடபாரி 
யான நாரணன்‌ பரமஸத்வஸமாசரயன வித்யாபரவாததகன 
என்பது நிர்விவாதம, 


ஆழ்வாரும தனக்கு மயர்வறமதிநலம அருளிய பகவானை, திரு 
மொழி ஆரமபததில நாராயண சபதததாலும்‌ திருமொழி முடிவில 
மதுசூதந சபதததாலும்‌ அதுஸந்திததிருபபது யுகதம எனறு தெளி 
வாகிறது 


91? இ அவரவர்‌ பணைமுலைதுணையா கலி. 1.1 2 
௮ தானுகந்த ஊரெல்லாம்‌ இ, நெ, தா, 6 


விள - ஊரெலலாம -- ஜஞாநம்‌ பிறப்பதற்கு முனபு “அவரவர்‌ 
பணைமுலைதுணையா”” எனறு ஜாதிநியதியினறியிலே வரையாதே 
உத்தேச்யமானாப போலே, ஜஞாநம்‌ பிறந்த பினபு திருபபதிகளெல 
லாம்‌ உத்தேசயமாயிருக்கிறபடி. 
916 இ சூழ்புனல்‌ குடந்தையே தொழுது கலி 1 1, 2 

௮ தண்குடந்தைக்‌ கிடந்த மாலை-- கலி, இ நெ 29 


விள - திருமங்கை மன்னனுக்குத்‌ திருககுடநதையில அதிகமான 
ஈடுபாடு உணடு எனபா பெரியோர்‌ பெரிய திருமொழியில பறபல 
திவ்யதேசங்களுக்குப்‌ பதிகம பாடியருளிய கலியன திருககுடந 
தைக்கு ஒரு பதிகமும பாடவிலலையென்னெனனில - ஆஙகே உண 
டான பரீதி விசேஷத்தாலே அடிக்கடி திருககுடந்தையை யநுபவிக 
கிறார்‌ என்பா பெரியோர்‌ கவியனருளிச செய்த ஆறு ப்ரபந்தங்களி 
ம்லு திருக்குடந்தை மங்களாசாசனம உண்டு - முதல்‌ பரபந்தமான 


அனுபவம்‌ 109 


பெரியதிருமொழியிலும்‌ நான்காம்‌ பத்து ஒன்றொழிய மற்றைப்‌ 
பத்துக்கள்‌ அனைத்திலும்‌ திருக்குடந்தை மங்களாசாசனம்‌ உளது. 
ஆகத்‌ திருமங்கை மன்னன தமக்குத்‌ திருககுடந்தையில உளள 
ஈடுபாடு தோற்றத்‌ தம்‌ திவ்யப்ரபந்தங்களில்‌ ஆதிமத்யாவஸா நங்‌ 
களில திருக்குடந்தையை யநுபவித்தார்‌. **குடந்தைக்‌ கிடந்தமால்‌ 
இங்கே போதுங்கொலோ”? என்றருளிச்‌ செயதாரிறே, 


5919 இ ஊமனார்‌ கண்டகனவிலும்‌ பழுதாய்‌ ஓழிக்தன 
நாள்கள்‌, கலி 1,13 


அ பழுதே பலபகலும்‌ போயீன பொ 16 


விள- ஊமனார்‌ - ஊமைகள்‌ ஊமை கணட கனா வாயவிட 
மாடடானித்தனை, நினைததிருக்கும்‌ அங்ஙனுமன்றியே, நெடுநாள்‌ 
அநுபவித்துப போந்த விஷயங்களில போயிருந்து அநந்தரம்‌ 
நினைத்திருககைக்கும ஒனறுமின்றிககேயிருக்கை அஙஙனனறியே, 
ஊமை கணடகனா வாய்விட மாடடிறறிலனாகிலும நினைத்திருக 
கலாம்‌ இவை நினைக்கில்‌ பயாவஹமாகையாலே நினைக்கவு 
மொண்ணாதெனகை மருதி விஷயமாவ தொனறிலலை, ஸமருதி 
விஷயமாயத்ததுண்டாகில பயாவஹமாயிருககும்‌. 


பழுதே - போன காலம அனாதி வருங்காலம்‌ அநந்தம இத்‌ 
தோடொத்த காலமிறே போயிற்று என்று அழுதேன இழவுககு 
அழுதாராகில அச்சமாவதென? வருமத்தைக குறிததன்றோ அஞ 
சிற்று என்னில, அதிகாரி நானாகில போன காலம்‌ போலேயா 
கிறதோ வருகிற காலமும என்கிறார்‌ - காலேஷவபி ச ஸர்வேஷு. 
திக்ஷு ஸாவாஸு சாசயுத! சரீரே ௪ கதெள சாபி வாதததே மே. 
மஹத்‌ பயம்‌ ॥ (ஜிதந்தே. 1 9) என்னக கடவதிறே 


820 இ நஞ்சுகான்‌ கண்டீர்‌ நாராயணாவென்னும்‌ நரம்‌ 
கலி. 1 1, 10 
௮ நஞ்சுதான்‌ அரக்கர்குடிக்கு , கலி. 10, 2. 4 


விள- நஞ்சு - **எனககெனறும தேனும பாலுமமுதுமாய திரு 
மால திருநாமம?* எனறு நமககு இனிய திருநாமமே பாபததுககு 
நஞ்சு இப்பாட்டிலே பாபங்களை நசிபபிககும்‌ நஞ்சு திருநாமம்‌ 
என்று கூறபபடடது 


நஞ்சு - “எங்கள்‌ கண முகபபே ராவணன காலிலே விழுந்து, 
கலயாண குணங்களால்‌ பூர்ணையாயிருக்கிற சீதையை “ராக்ஷஸ 


110 அருளிச்செயல்‌ 


குலத்துக்கு நஞ்சு கிடாய்‌” என்று ஸ்ரீவிபீஷணாழ்வான்‌ சொன்னான்‌ 
என்று அரக்கர்‌ கூறுவதாக அமைந்துளது இப்பாசுரம்‌. 


ஆக பகவந்நாமம்‌ நஞ்சு-பாபநாசகம்‌ 
சீதை நஞ்சு-ராக்ஷஸ நாசகம்‌ எனறபடி 
அமுதமான பகவந்‌ நாமமும்‌ ஒருவிதததில நஞசாகிறது சீதக்‌ 
கடல்‌ உள்ளமுதான பிராட்டியும ஒருவிதத்தில நஞ்சு ஆகிறாள்‌ 
என்றதாயிற்று. 


921 இ வேழம்‌ பிடியினொடு ௮ துயில்கொளும்‌ -- கலி, 
1.2.8 
௮ குழாவரிவண்டிசை தீங்கரும்பு கண்வளரும்‌ 
கலி, 2 10, 4 


விள - வேழம - வணடித்யாதி -சில ராஜபுதரா, தொடை குத்த 
விட்டு உறங்குமாப்‌ போலே, விரோதியான ரிஷபங்களைப்‌ போக்கி 
தப்பின்னைப பிராட்டியோடே பரம ரஸிகன வாததிக்கிற தேசமாகை 
யாலே அங்குத்தைத திர்யககுககளும ச்ருங்கார ரஸப்ரதாநமாயிருக 
கும்‌. இவை போகத்திலே அந்வயிதது பலாநுபவம்‌ பணணி வாத்‌ 
தியா நிறகுமாய்த்து வணடுகள்‌ இசைபாட, அப்பாட்டுத்‌ துடை 
குத்தாகத துயிலும்‌ பிடியினொடு வேழம எனறபடி - இப்படிப்படட 
திவ்யதேசம திருபபிரிதி - 

குழா வரிவணடிசை -- வண்டுகளிசைபாடும பாடல கேடடுத்‌ 
தீங்கருமபு கணவளரும்‌--கண ஏறிவரும எனறபடி. இப்படிபபட்ட 
திவ்யதேசம்‌ திருக்கோவலூ. 

திருப்பிரிதியில வண்டுளினிசைகேட்டுப பிடியினோடு வேழம்‌ 
கள்ள நிததிரை கொள்கிறது. திருக்கோவலூரில வணடிசை 
கேட்டுத தீங்கரும்பு பணைக்கிறது -- தீங்கருமபு - திருககோவலுரா 
ஆயன்‌ - குழாவரிவண்டு - அனபு கூருமடியவரான மூதலாழவார 
கள்‌ எனபது ஆசாராய ஹருதயஸாரம 


92 இ பெரியமாசணம்‌ ...கலி 1, 2 10 
௮ யானைவெருவிஅரவொடுங்கும்‌ வெற்பு அ நான்‌. 
தி, 39 


விள -- பெரியமாசுணம - மலைபபாமபுகளானவை ஆனைகளுக 
கஞ்சி மலைபோலே போந்து போய்ப புற்றிலே புகா நிறகும எனறரு 
னிச்‌ செயவர்‌ ஜீயர்‌. “இதுவோ இதுக்கருளிச செய்யுமபடி'” எனறு 


அனுபவம்‌ 11] 


பிள்ளை கேட்டருள **நீரிபபடிக கேட்கும்‌ போது ஒனறை நினைத 
தலலது கேளீர அததைச சொலலும”” என்ன, “பெயருகையா 
கிறது தான்‌ - போக்குவரத்து இரணடுக்கும ஸாதாரணமாயாயத்‌ 
திருபபது இனித்தான்‌ மலைககுச்‌ சிறப்புச சொல்லுமவாகள மலைப்‌ 
பாம்புகள்‌ ஆனையை விழுங்கும்‌ எனனககடவர்கள்‌. ஆகையாலே 
கரியமாமுகிற படலங்கள கிடந்து முழுஙகுகிறவற்றைப்‌ பெரிய 
மாசுணமானது ஆனையாக புத்திபண்ணி ஆமிஷராத்தமாக மலை 
பேர்ந்தாப போலே காலவாங்கி வந்து கிட்டாநிற்குமாய்த்து 
என்றாமே'' எனன, அதுவேயிறே பொருள்‌ எனறு போரக கொண் 
டாடியருளினா எனறருளிச்‌ செயவா ஆகையிறே பெரியமாசுணம்‌ 
எனறது -- ஆனையை விழுங்குமபடியாயத்து இதினுடைய பெருமை 
யிருப்பது *யானைவெருவி அரவொடுஙகும்‌”" எனருரிறே திரு 
மழிசைபபிரானும்‌. “இடிகொள்வேழத்தை எயிற்றொடும எடுத்து 
உடன விழுஙகும கடியமாசுணம”” எனறு கமபரும பாடினார்‌, 


328 இ பெரிய மாசுணம்‌ கலி 1.2 10 
௮ மாமழை மொககுளின்‌ நம, ச்‌. 1, 6 


விள - பெரிய - பெரியமாசுணம்‌ எனறருளிச செய்த தாத்பர்‌ 
யததைக கீழே யநுபவிததோம்‌. 

மாமழை - பெருமழைக குமிழிபோலே, மாமழை எனகிறது, 
அநந்தரம்‌ விழுந்த துளியோடே நசிக்கு மென்கைககாக, 

கலியன்‌ மாசுணம்‌ எனனாதே பெரிய மாசுணம என்றருளிச 
செயதது ஒரு தாத்பாயத்தாலே - நமமாழ்வாரும மழை என்றாதே 
மாமழை என்றருளிச செயதது ஒரு தாத்பர்யத்தாலே யெனறபடி, 
824 இ முன்னடி நோக்கிவளைந்து.--சலி. 1. 9.1 

௮ வல்வினைமோத மலைந்தே ௩ம்‌. 3. 5. 8 


விள - முனனடி - முன்பு இறுமாபபாலே தறை பாராதேயிறே 
திரிவது. “*த்விதா பஜயேயம்‌ ந நமேயம்‌'” எனபது இயறறியுண்‌ 
டான நாளிறே-செயல அற்றால செயயலாதவதில்லையிறே முதுமை 
யில உடலம்‌ தன்னடையேவளையுமிறே. 


வலவினைமோத - பகவத குணாநுபவம்‌ பண்ணும்‌ அத்தனை 
போதுமிறே அவர்கள *“நாம அவிகருதராகயிருகக வேணும்‌”” 
எனறு குறிககொண்டு இறுககு வாதம பற்றினாப போலேயிருப்பது, 
சாதூ£ததிகம வந்து எடுத்தெடுத்து எறறப்புக்கால இவனால்‌ செயய 
லாவதிலலை-விகாரத்தையடைநதேயாக வேணும்‌ எனறபடி. இத 
னில்‌ “பகவானை நாமேவணங்கவமையும்‌-பகவத்‌ குணாநுபவத்தாலே 
நாமே விக்ருதராகவமையும எனறிறே ஆழ்வார்கள்‌ திருவுள்ளம்‌, 


112 அருளிச்செயல்‌ 


825 இ பாவீ ..மொழிவதற்கஞ்சி கலி 1, 6, 4 
௮ பாவி நீயென்று சொல்லாய்‌ --நம்‌, 4. 7. 3 


விள -பாவீ: - அவாகள்‌ (ஸ்த்ரீகள்‌) ஒழிசசினவனருகிலும 
அநுதாபம பிறந்து உகந்தருளிற்றொரு திருவாசலிலே யொதுங்கினா 
யாகில இனறெங்களுக்குக கை சலியாதொழியலாயதது எனபா 
களாயத்து (யமபடாகள) மொழிவதறகளுசி - அவர்கள பண்ணும 
நலிவைப பொறுககலாமாகாதே கரூரமான பேச்சாயத்துப 
பொறுககப போகாதது- யமபடன ““பாவீ”?' எனனுமது அஸஹய 
மெனறபடி. 


பாவிநீ - நான்‌ நிராசனாய தரிககும்‌ படியாக, ““இந்த்ரனுக்கு 
உதவினோம. யசோதாதிகளுக்கு உதவினோம எனறத்தை நினைத்து 
நசைபண்ணுகிறதென அவன்‌ ஸத்த்வ நிஷ்டன, அவள்‌ தாய்‌, நீ 
பாவி, எனறு ஒரு வாத்தை சொன்னாலாகாதோ 


ஒனறு சொலலாய்‌ - நீ பாகயவான எனனவுமாம, பாவியெனன 
வுமாம அதிலாத்தம கொண்டு கார்யமிலலை. உன மிடற்றோசை 
கேடகுமித்தனையே யெனக்கு வேணடுவது. பகவான *:பாவீ” 
என்னுமதுவும உ.த்தேசய மென்றபடி, 


926 இ நாம்‌ தொழுதும்‌ கலி, 1, 7, 8 
௮ தொழுதெழு -—௩ம. 7, 1.1 


விள- நமமாழவார்‌ முதற்‌ றிருவாயமொழியில அருளிய “தொழு 
தெழு” என்ற கரியாபதம்‌ அப்பதிகமெஙகும்‌ அந்வயிக்குமாபோலே 
கலியன்‌ அருளிய **நாம தொழுதும”” என்ற கரியாபதமஇத்திரு 
மொழி முழுமையிலும்‌ அந்வயிக்கும்‌. **இது இத்திருமொழியிற 


பாட்டுககெலலாம்‌ க்ரியாபதம?” என்றருளிச செய்தாரா வயாக்யாதா. 


927 இ அல்லிமாதர்‌ புல்கரின்ற ஆயிரந்தோளன்‌: - கலி 
1.7.9 
அ தோள்களாயிரத்தாய:--நம. 6, 1.10 


விள- அல்லி மாதா - பெரிய பிராடடியார்‌ அணைத்தால 
அவளைக்‌ கட்டிக்‌ கொள்ள ஆயிரம்‌ தோளுணடாமாயத்து, ‘தோள 
களாயிரத்தாய” எனகிறபடியே அனேகமாயிரம திருககைகளை 
உடையவன, 


இது பெரிய பிராட்டியார்‌ஆலிஙகனததாலே பெருமாள்‌ திரு 
மேனி விகாஸத்தைச சொனன பாசுரம்‌, 


பண்பும்‌ 113 


தோள்களாயிரத்தாய்‌'- முன்பு இழவாலே கூப்பிட்டவர்‌ தரித்து 
ப்ரத்யுபகாரத்திலே யிழிந்த படியைக்‌ கண்டு, அத்தாலே, 
அவனுக்குப்‌ பிறந்த பெளஷ்கல்யத்தைப பேசுகிறார்‌ உபகார 
ஸ்ம்ருதியாலே இவருடைய ஆத்மவஸ்து தாளும்‌ தோளுமாய்த்‌ 
தளிரத்தாப போலே, ஸதைகரூபமான வடிவும்‌ சதசாகமாயிற்று. 
ஒரு ஸம்ஸாரியை லபித்து, அவாப்த ஸமஸ்த காமனான இவன்‌ 
இப்படி ஹ்ருஷ்டனானானென்கிற இது கூடுமோ? எனனில்‌; ஸார்வ 
பெளமனான க்ஷத்ரியனுக்கு ஓருயர்ததியுணடெனனா, அபிமதை 
யான மஹிஷிபக்கலிலே சாபலமின றிககே யொழியுமோ? அவாபத 
ஸமஸ்த காமத்வமும்‌ பரமாண ஸிததமாய்‌ ஆசரித வாத்ஸலயமும்‌ 
ப்ரமாண பரஸித்தமானால்‌ அப்படியே கொள்ளுமித்தனையனறோ? 
இத்தால ஒரு ஸம்ஸாரிஜீவனைப பெற்று பகவான திருமேனி விக 
ஸிததபடி சொலலிற்று. 


ஆக பகவானுக்கு, ஸ்ரீதேவீ பரிரம்பணத்தால்‌ பிறக்கும்‌ 
விகாஸம்‌ ஸம்ஸாரி சேதநலாபத்தாலும்‌ பிறககும எனற ஸாரார்த்‌ 
தம்‌ ப்ரகாசிதமாய்த்து, 


928 இ பேசுமின்‌ திருநாமமெட்டெழுத்தும்‌ -கலி 1 8,9 
௮ வெறபென்று வேங்கடம்‌ பாடும்‌ _— பே, 69 


விள- இவ்விரு பாசுர வ்யாக்யாநஙகளிலும்‌ நிவாஹத்வயம்‌ 
கூறப்பட்டுளது. 


பேசுமின:- பேசுமின்‌...இடம்‌ -- **பேசுவார்‌ தம்மையுய்ய 
வாங்கிப்‌ பிறப்பறுக்கும்‌ பிரானிடம்‌ - பேசுமின்‌ திருநாம மெட்டெ 
முத்தும்‌ சொல்லி நின்று?” என்று இத்தனையும்‌ பரோபதேசமாய்‌ 
வாசமாமலா என்று மேலித்தனையும்‌ ஸ்வகதமாக வருளிசசெயகிறார்‌ 
என்றுமாம்‌. அன்றிக்கே, திருவுள்ளத்தைக்‌ குறிதது அருளிச்‌ 
செய்கிறாராகவுமாம்‌. பேசுமின்‌ என்னுமது க்ரியாபதத்வேந ப்ரஸித்த 
மாகையைப்‌ பற்ற முதல்‌ நிர்வாஹம்‌, ப்ரகரண ஸ்வாரஸ்யாநு 
குணமாக “'பேசும்‌ இன்‌”' என்று-பேசப்படுமதாய இனிதாயிருக்கிற 
திருநாமம்‌ என்று கொண்டு ஸ்வகதமாக வருளிச செய்வதாக 
இரண்டாவது நிர்வாஹமாம்‌, இங்ஙனே நிர்வாஹத்வயம்‌, 


வெற்பென்று- ஆழ்வாரான அவஸத்தை போய்‌ ஒரு பிராட்டி 
அவஸ்த்தையை பஜித்து (இருக்கும அவளுடைய (ஆழ்வா 
ருடைய) தசையைத்‌ தாயார்‌ சொலலுவதாக அமைந்துள்ளது 
இப்பாட்டு எனறபடி பாடும்‌ - பாடுகிறாள்‌ - சூடும - சூடுகிறாள 
என்றபடி. i 

௮-15 


{14 அருளிச்செயல்‌ 


இப்ரகரணததில்‌ கீழும மேலும்‌ அந்யாபதேசம்‌ இன்றிக்கே 
மீர்க்க, இபபாடடு ஒனறும இப்படிக்‌ கொள்ளுகிறதென்‌ என்று 
இதுதனனைப பரோபதேசமாக நிரவஹிப்பர்கள்‌ - பாடும்‌ - பாடுங்‌ 
கோள்‌ - சூடும - சூடுஙகோள்‌ எனறபடி. இபபடியிங்கேயும்‌ நிர்வா 

ஹத்வயம்‌, 
929 இ வெண்ணெய்‌ உண்டான்‌. என்றேச நின்ற கலி 
த பது 


அ இன்னார்‌ தூதனென நின்றான்‌ கலி, 84 8 


விள - வெண்ணெய - கோபிகளுடைய ஸ்பர்சமுள்ளதொரு 
தீரவ்யத்தாலல்லது செலலாமையையுடையனாய்‌, அவர்களுடைய 
வெண்ணெயைக்‌ களவு கண்டு அமுது செயது, அத்தைச்‌ சொல்லி 
யேசுமபடி நிறகிற ஸாவேசவரன்‌. 


. . இன்னார்‌ தூதனென நின்றான்‌ - பாணடவர்கள்தூத னென்ற 
வத்தாலே தரித்து நினறானாயத்து “*இனனான்‌ சோற்றுலே தரித்‌ 
தான்‌ சுவா மணணாலே நினறது'” எனனுமாபோலே, ஆச்ரித 
பாரதந்தாயததையிட்டுர சொலலுவாரைப -பெறில்‌ உணணாதே 
தீடிக்குமாய்தது இததால்‌ ஈசவரனுககு ஆச்ரித பாரதந்தாயமே 
ஸ்வரூபநிரூபகம எனறதாய்தது 


920 இ மூர்த்திரூவராகி-- கலி 8 26 
அ கழல்‌ சூடி. கலி, 11. 7, 10 
௮ நல்வேய்‌ ஊதி பெரியாழ்வார்‌. 2. 1. 1 
௮ உலகமாக்கி நம்‌, 1.9.9 
௮ அரனுக்கு நீக்கியை திருவிருத்தம்‌, 66 


விள - இவவிடஙகளிலே மூவராகி, சூடி, ஊதி, ஆககி எனபவை 
லயபந்தமனறு - ஸாபந்த மென்றபடி. மூவரானவன்‌, சூடியவன்‌, 
ஊதியவன, ஆக்கினவன்‌ என்றபடி - சோறாக்கி யென்றாப்‌ போலே 
மென்பா பெரியோர்‌, “*அரனுக்கு நீக்கியை?” எனறு நம்மாழ்வார்‌ 
திருவருத்தத்தில இவ்விஷயத்தை ஸ்பஷடமாக்கியருளினார்‌. 


321 இ விற்பெருவிழவும்‌,..செற்றவன்‌ _கலி 2. & 1 
_ ௮ தற்கச்சமணரும்‌ ... மாண்டனர்‌ இரா நா, 99 


விள - “*ராமாநுஜெள யாமுநதீர்த்த ஸேவாபரெள உதீதெள 
நரகம்‌ நிரோத்தும்‌! டது புராண பரணிநாய கீதாம்‌ தஸ்யா 
நவீநஸது ததாந டீகாம்‌”' ॥ என்கிறபடியே கீதாசார்யனான பகவான்‌ 


அனுபவம்‌ 113 


சேஷிராமாநுசன்‌. கீதர ப்ரஷ்யகாரரான எம்பெருமானார்‌ சேஷ 
ராமாதுசன்‌, இருவருக்கும்‌ பெயர்‌ ஒன்றே - விற்பெருவிழவும்‌ 
கஞ்சனும்‌ மல்லும்‌: வேழமும்‌ பாகனும்‌ வீழச செற்றவன்‌ சேஷிராமா 
துசன்‌. தற்கசசமணரும்‌ சாக்கியப்‌ பேயகளும்‌ தாழ்சடையோன 
சொற்கற்ற சோம்பரும்‌ சூனியவாதரும்‌ நானமறையும்‌ நிற்கக்‌ 
குறும்புச்‌ செய்‌ நீசரும்‌ மாண்டனா இராமாநுசமுனி போந்த 
பின்னே. இது சேஷராமா நுசனபடி 


இப்படியிறே சேஷசேஷிராமாநுஜ க்ருத்யமிருககும்படி , 


938 இ தாயுருவாகி வந்த பேய்‌ கலி 2, 8 3 
௮ பெண்ணுருவாக யஞ்சுவையமுதமன்‌ றளித்தான்‌, 
கவி. a ிஃ 


விள - பேய்க்குச்‌ சேராத தாயுருவும்‌, புருஷோததமனுக்குச்‌ 
சேராத பெண்ணுருவும்‌, இபபாசுரத்தில கூறப்பட்டுளளது 


ஆக, தன்னுருவையழித்து வேற்றுருக்‌ கொண்டாகிலும்‌ 
விஷமிட்டு உலகங்கட்கெல்லாம்‌ ஓருயிரை நலியவந்தவளை நலிந்து, 
தனனையழியமாறியாகிலும்‌ அநுகூலர்ககு அமுதமீந்து உயிகளை 
தரிப்பித்தான்‌ பகவான்‌ எனறபடி. அழிககைக்கும்‌ அளிககைககும 
தங்களையழியமாறினார்கள்‌ பூதனையும பகவானும எனறபடி, 


888 இ பெண்ணாூ--கலி --8. 6. 1 
௮ ௮ண்டக்குலத்துக்கதிபதியாகஃஇ, ப. 5 


விள- பெண்ணாகி:- புருஷ சப்தத்தாலும்‌ புருஷோத்தம சப்தத்‌ 
தாலும்‌ சொலலப்படுமவனிறே. தனபடிக்குச்‌ சேராத ஸ்த்ரீ 
வேஷத்தைக்‌ கொண்டான்‌ என்றவாறு, ஆசரிதார்ததமாக அவன்‌ 
தன்னையழித்துக்‌ கொண்டபடி- 


அண்டக்குலத்துக்கதிபதியாகி: - உபய விபூதி நாயகத்வம்‌ 
பகவானுக்கு தைஸர்கிகம்‌ - அவனை ஐச்வர்யார்த்தி பரஹ்மாண்‌ 
டாதிபதியாக உபாஸிக்கிறான்‌. அவ்வளவேயனறு அவனபடி- 
ஆயினும்‌ இவனுக்காக இவன அநுஸந்தித்தவளவிலேயாயிருககை, 


ஆக, புருஷோத்தமனான அவன்‌ பெண்ணானது ஆச்ரிதரக்ஷளு 
தீந ஸவஸங்கலபாதீநம்‌. உபய விபூதி நாதனான அவன அண்டாதி 
பதியானது ஐச்வர்யார்த்தி பாவாநு குணமாக என்றபடி. ஆக்‌ 
பரனுடைய திருபாதிக ஸோபாதிகங்களிருக்கும்படி நிரூபிதம்‌, 


118 அருளிச்செயல்‌ 


224 இ ஈண்ணாத.எண்ணாதேயிருப்பாரைஃ ஏண்ணோமே 
கலி 2.56. 1 


இ பார்‌ ...எண்ணும்‌ நெஞ்சுடையார்‌ ... எம்மையாள்‌ 
வாரே கலி 2,82 


அ இருளிரிய ...குல. ] 
௮ தேட்டரும்‌... குல. 2 
௮ மெய்யில்‌ வாரற்க்கை குல, 8 


விள- “*அநுகூலயஸ்ய ஸங்கல்ப: ப்ராதிகூல்யஸய வர்ஜநம்‌”? 
என்று சரணாகத ஸ்ரீவைஷ்ணவனுக்கு ஸம்பாவித ஸ்வபாவங்களை 
சாஸ்தரம்‌ கூறுகிறது. அநுகூல்ய ஸங்கல்பம்‌ பகவத்‌ விஷயத்தி 
இம்‌ பாகவத விஷயத்திலுமாகும்‌. 

குலசேகரப பெருமாள தம்முடைய திருமொழியில முதற்பதிகத்‌ 
தில்‌ பகவதாநுகூலய ஸங்கலபத்தையும்‌ இரணடாம பதிகததில 
பாகவதாநுகூலய ஸங்கலபததையும்‌ கூறிய பிறகு மூன்றாம்‌ திரு 
மொழியில பராதிகூலய வர்ஜநததைக்‌ கூறினார்‌. 

கலியன பாகவத விஷயகமான **நண்ணாத'? பதிகத்தில்‌ முதற்‌ 
பாட்டிலே “*தலசயநத்துறைவாரை யெணணாதே மிருப்பாரை 
அறைபபொழுதும்‌ எண்ணோமே”” எனறு ப்ராதிகூலய வாஜநததை 
முந்துற அருளிச்‌ செயத பிறகு **தலசயநம்‌ ஆரெணணும்‌ நெஞ்சு 
டையார்‌ அவா எமமையாள்வாரே”” எனறு ஆநுகூலய ஸஙகல்‌ 
பத்தைக்‌ கூறியருளினார்‌. எப்படிக கூறப்பட்டாலும இவவிரணடும்‌ 
ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணம்‌ என்பது நிர்விவாதம்‌ 


995 இ ஈண்ணாத வாளவுணர்‌ கலி 2, 6 
அ கண்சோர வெங்குருஇ கைலி 7, கீ 
அ பயிலும்‌ சுடரொளி - நம்‌ 2. 7 
அ நெடுமாறகடிமை நம்‌ அடு, 10 
அ தேட்டரும்‌ திறல்‌ தேனினை குல _2 
அ அடிமையில்‌ குடிமையில்லா திருமாலை ௩39 
விள:- இப்பதிகங்களில்‌ ஆழ்வார்கள்‌ “ரீ வைஷ்ணவர்களே 
சேஷி ள்‌ சரண்யர்கள்‌ ப்ராப்யபூதர்‌கள்‌”? எனறு விளககியருளுகிறார்‌ 
என்‌ வயரகயானம ஸேவிததுத்‌ தெளிக. 


த்‌ இ நல்லரன்‌ நானமுகன்‌ நாரணன்‌ கலி, 2, 1 


அ நல்ல வேதியர்‌ கலி -1, 7,8 


ய 


பவம்‌ 117 


ஈல்வேதம்‌ - கலி 8, 8, 1 
நல்லமறை _நாச்‌, இ, 6, 7 

நள்வீடு _ திருவாசிரியம்‌ --2 
நன்றெழில்‌ நாரணன்‌ ஈம்‌ --1, 8, 7 
நல்லுலகம்‌ --நம்‌ --7, 3.9 
நல்வார்த்தை நம்‌ --7. 8, 09 
நல்லவருள்‌ -நம்‌ ஆடு, 6 ,1 
நல்லபதம்‌ நம்‌ 8, 10. 11 
நல்லமரர்‌ _ஈம்‌ _10 1, 10 


டட டிட டட%% 


விள.- இவ்விடங்களில்‌ கூறப்பட்ட நன்மையானது என்‌ 
என்னில்‌:-- 


ஈல்லரன்‌. - தம்தாம்‌ கர்மத்தாலே க்லேசபபடுகிற ப்ராணிகளை, 
தீம்பிலே கை வளர்ந்த ப்ரஜையைக்‌ காலிலும கழுததிலும்‌ விலங்‌ 
கிட்டு வைக்கும்‌ பித்ராதிகளைப்‌ போலே, இவற்றுக்கு ஹிதரூபமாக 
உபஸம்ஹாரத்தைப்‌ பண்ணும்‌ ருத்ரன்‌. தீம்பு செய்யும்‌ சரீரத்தை 
உண்டாக்கித்‌ தந்த பிரமனிலும்‌, அதனை ரக்ஷிக்கும நாரணனிலும்‌ 
அரனுககு இதிறே நன்மை தீம்பு செய்யும்‌ சரீரத்தை ஸமஹரிக்‌ 
கிறானிறே ருத்ரன்‌. இவ்வாறு ஒரு விதமாக நன்மையுள்ளமையைப்‌ 
பற்றி நல்லரன என்கிறார்‌. இராவண வதத்திற்குப்‌ பிறகு ஸ்ரீராமனை 
இவவுலகத்தில தங்க வைத்த நன்மையைப்‌ பற்றி “*ஷடாத்த நயந: 
ஸ்ரீமாந்‌'” என்று சிவன்‌ ஸ்ரீமானாகக்‌ கூறப்பட்டானிறே. அலலாத 
போது பிக்ஷார்த்தியை ஸ்ரீமான்‌ என்று கூறுவாரில்லையே. அவவோ 
பாதி அரனுக்கு இஃதொரு தன்மை. 


நலல வேதியர்‌ - ஆசார ப்ரதானரான ப்ராஹ்மணர்‌ வேதரக்‌ 
யாக்ரராசி க்ரஹணம்‌ அத்யயதம்‌ -ஸாங்கவேதாத்யயநம்‌ செய்‌ 
தவனுக்கு வேத பாகத்தில்‌ ஆபாத ப்ரதீதி விளையும அந்த 
ஜ்ஞாநத்தை நிச்சய ரூபமாக ஆக்கிக்கொள்ள அவனே ராகத்தாலே 
விசாரததிலேயிழிந்து அர்த்த நிர்ணயம்‌ கொள்கிறான இபபடிப்‌ 
பட்ட ஜஞாநபலம்‌ ஸதாசாரமிறே ஆகையால்‌ ஆசார பரதார 
ரான பராஹமணரே தல்ல வேதியர்‌ எனறபடி, அதீதிபோதா 
சரணபரசா ரணை *' என்றானி ற ஸ்ரீ ஹர்ஷகவியும்‌ 


நல்‌ வேதம்‌. - ஸாம வேதம்‌ - *வேதாதாம்‌ ஸாம வேதோஸமி” 
எனறானிறே கீதாசாம்யன்‌. தம்மாழ்வாரும்‌ *"தல்வேதம்‌”” (9.4.9) 
என்‌ றருளிச்‌ செய்தாரிதே, g 


1:10 அருளிச்செயல்‌ 


நல்ல மறை. - ஆராதந விஷயமாகப்‌ பரந்தவையன்றிக்கே 
ஆராத்யனுடைய ஸவரூபத்திலே பரந்தவற்றைச்‌ சொல்லுகிறது. 
அவை ஸ்ரீபுருஷஸூக்தாதிகள்‌.. *ப்ரஹ்மணி உபநிஷண்ணா இத்யுப 
நிஷத்‌ எனறருளிச்செயதார்‌ ச்ருத ப்ரகாசிகாபட்டர்‌, **உபநிஷண்‌ 
ணத்வாதவா உபநிஷத்‌” எனற வாக்யமும்‌, ““கஹநேஹி இயம்‌ 
வித்யா ஸந்நிவிஷடா”” என்ற த்ரமிடபாஷ்யமும்‌, *“'கஹநே ப்ரஹ 
மணி உபநிஷண்ணா'” எனற வாமநடீகையும்‌ ஆங்கே ப்ரமாண 
மாகக்‌ காடடபபடடுள்ள்ள, ஆசாத்யமான பரபரஹமத்தை பரதி 
பாதிககும்‌ பாகம்‌ நலல மறை என்றபடி. 


நலவீடு - நலவீடு என்று உத்தம புருஷார்த்தத்தைச்‌ சொலலு 
கையாலே, நடுவில கைவல்ய புருஷார்ததத்தைச்‌ சொல்லிற்றாய்த்து. 
எம்பெருமானா தரிசனத்தில்‌ -த்த்வ்த்ரயவாதமாகையாலே தத்வத்ர 
யாநுகுணமாகப்‌ புருஷார்த்தமும்‌ மூன்றாயிருக்கும்‌. அசித்தத்வாநு 
பவம ஐச்வரியம எனறும்‌, ஜீவதத்வாநுபவம்‌ கைவல்யம்‌ எனறும்‌ 
பகவத்தத்வாநுபவம்‌ பரமமோக்ஷம என்றும்‌ கூறப்படும்‌, ஐசவர்‌ 
யத்தை போகமென்றும்‌ மற்றைய 'இரண்டையும்‌ மோக்ஷமெனறும்‌ 
கூறுவா பரமோக்ஷம்‌ பகவிதநுபவம்‌, அவரமோக்ஷம்‌ ஸ்வாத்மாநு 
பவம்‌ எனறபடி. பரமாசார்யரான : ஆளவந்தார்‌ திவ்யஸ-கதி 
““போகாபவாக:' எனறு _அவ்விடத்திய வ்யாக்யாநத்தில பெரிய 
“ வாசசானபிள்ளை இவவாறு “அருளிச செய்துள்ளார்‌, இவவாறு 
“மோக்ஷதவைவித்யம்‌ திருவுள்ளம்‌: பற்றியே ஆழவாரும்‌ “நலவீடு”' 
“என்று ம தோற்ற ட த்வம்‌ 


ஷூ அஸ்ல்‌ ஸீ 


நன்றெழில்‌ நாரணன்‌: , எழிலென்று ““அபஹதபாப்மா திவய 
தேவ ஏக நாராயண: ்‌ ஏன்கிற புகரை நினைக்கிறது நன்றெழில்‌.- 
ரூபச்ரியைப பார்த்தவாறே “கண்டவா நீறால்‌. தனதே யுலகென 
நின்றான்‌?” என்கிற படியே ஸர்வரக்ஷகன்‌ இவனே யென்னலாம்‌. 
-நாரணன்‌-திருநாமத்தைப-பார்த்தவாறே, தன்னையொழிந்ததடைய 
ப்ரகாரமாயக்‌ கொணடு தான்‌ ப்ரகாரியாயிருப்பான்‌ ஒருவன எனறு 
தோற்றியிருக்கும்‌. “கிழேகம்‌ தைவதம்‌”? என்கிற படியே அத்விதீய 
தத்‌ வம நாராயண தர்க்க தவ்பா ஏனறபடி. 


நலலுலகம்‌'- ஈசவரன்‌' விரும்பி வத்து அவதரிக்கையாலே 
நல்லுலகம்‌ என்கிறது. 


நல்வார்த்தை - மஹ்ர்பாஈரதம்‌ ர ரப்பா 


நல்ல்வருள - என்‌ குநிறமாதல தன்‌ ஸார்வஜஞ்யமாதல்‌ 
பாராதே தன பேருகப வலப்‌ ன்‌ ப்ரஸாதம்‌ 
எனறபடி, 


க 


க 


அனுபவம்‌ 119 


ஈலல்பதம--நல்ல பதமாகிறது பாகவத சேஷதவமிறே. இதிறே 
மூலமந்த்ர ஸாரார்ததம - “மற்றெல்லாம பேசிலும்‌ நினதிருவெட்‌ 
டெழுத்தும்‌ கற்று நான உறறதும உன்னடியராககடிமை'” எனபது 
திருமங்கை மன்னன்‌ திருவாக்கு - திருக்கண்ணபுரத்தெமபெருமா 
னிடம திருமந்த்ரார்த்தம்‌ கேட்ட “ஆழ்வார்‌ நிஷ்கர்ஷமிது. திரு 
வேங்கடமுடையானிடம்‌ திருமந்த்ரார்த்தம்‌ கேடட தொணடமான்‌ 
சக்ரவாத்தி குறும்பறுத்த நமபியை யநுவர்ததநம பண்ணினானிறே, 
ச்ரவணாநுஷ்டாநங்களிருககும்படி, இபபடியேயிறே நல்லபதமான 
பாகவதசேஷத்வம்‌ 


நலலமரர்‌;- (ப்ரஹ்ம ருத்ராதிகள்‌) தங்கள்‌ ஆபத்துக்கு 
இவனே உபாயமெனறு அறிகையாலே நல்லமரர்‌ என்கிறார்‌ அசுரர்‌ 
களிற்‌ காட்டில்‌ வயாவருத்தியிததனையுமிறே. “:மந்திபாய” 
( அமனாதி. 8) பாசுர வயாகயாநத்தில தேசிகன அருளிச்‌ செயதுள்‌ 
ளார்‌ - **ஜீவர்கள்‌ மூன்று வகைப்படுவர்‌, சேஷத்வஜஞாநமிலலா 
தவர்‌--சேஷத்வ ஜ்ஞாநமெப்போதும்‌ உடையவர்‌ -- காதாசித்க 
சேஷத்வ ஜஞாநமுடையவா என்று, சேஷத்வ ஜஞாநமிலலாத 
சேதநர்கள்‌ ஸம்ஸாரிகள்‌ நித்யமாகவே சேஷத்வ ஜஞாநமுடைய 
வர்கள நிதய ஸூ9ரிகள்‌,. ஆபத்து வந்தவாறே அடியேன எனறும, 
ஆபத்து நீங்கினவாறே ஈசவரோ?ஹம்‌ என்றிருககும ப்ரஹ்மாதிகள்‌ 
சேஷதவஜ்ஞாநம்‌ காதாசித்கமாக உடையவர்‌ எனறபடி -- இந்த 
வாசியை ஆழ்வாரா ““மந்தி?” என்றும, ““வானவா?” எனறும்‌, 
“அயன்‌?” எனறும காட்டியருளுகிறார்‌ இவையித்தனையும மகாரராத்‌ 
தமிறே - ஆக, ““எனறேனும்‌ நாரணனே நமக்கு ரக்ஷ்கன”” எனற 
றிகைமாத்ரம்‌ கொண்டு பரஹ்மாதிகளை நலலமரர்‌ எனகிறது எனற 
தாய்த்து 


927 இ நெய்யிலங்கு சுடராழிப்படையானை கையிலங்கு 
வேல்‌ கலியன்‌ கலி. 8, 6. 10 


௮ உறைகொள்‌ புகரா;மி.உடையானை கறை வளரும்‌ 
வேல்‌ வல்ல கலியன்‌ -கலி, 2, 10, 10 

அ அவுணன்‌ உடல்‌ சீண்டுகந்த. சக்கரச்செல்வன்‌ 
நம்‌. 7 6. 11 


விள - நெய:- தையிலங்கு.- பட்டர்‌, ஸர்வேச்வரன்‌ திருமங்கை 
யாழ்வார்க்குப்‌ பக்கக்‌ குதிரையே றிப்‌-பேர்மசசாதே! அவன்‌ கையில்‌ - 
திருவாழி அழகுக்குடலாக வொபபிததிருக்குமித்தனை. இவா கையில 
வேல்‌ சதருநிரஸநத்தாலே கறை கழுவ அவஸரமின்றிககேயிருககு 
மரய்தது. அவன்‌ சேஷித்வ ஸூசகமாகத்‌_திருவாழியைப்‌ பிடித்தாப்‌ 


120 அருளிச்செயல்‌ 


போலே பாயதது இவர்சேஷத்வ ஸசகமாகத்‌ திருவேலைப்‌ 
பிடித்தபடி 

உரைகொள்‌ புகராழிஃ விரோதி நிரஸநத்துககுத்‌ திருமங்கை 
யாழ்வார்‌ கையில்‌ வேலுண்டான பின்பு, திருவாழி யுறையிடடிருக 
குங்காண. 


சக்கரச செலவன்‌:- ஹிரண்யனுடைய உடலுஙகூடத திருவு 
கிருக்கு அரைவயிறாய்ப்‌ போருகையாலே, பின்னைழயகுக்குப பததிரங்‌ 
கட்டின விததனையாயிற்று அழகுக்கும ஐச்வாயத்துககும உறுப்‌ 
பான திருவாழியை யுடையவனை. 


238, இ அணியாலி புகுவர்‌ கொலோ --கலி, 8. 7. 1 
௮ திண்ணம்‌ என்னிளமான்‌ புகுமூர்‌ இருக்கோளூரே 
நம்‌, 6, 7. 1 


விள - அணியாலி-- அழகிய திருவாலியிலே புகுவர்களோ -- 
லங்காத்வாரத்திலே புகுவீர்களோ. இருவ்ரும இரணடு முக்த 
ராய்த்து, மாயாமருகத்தைப பிடித்துததா என்பாரும, அததைப 
பிடிப்பதாக அதின்‌ பின்னே போவாரும்‌, இருவரும ஒருவாககொரு 
வர்‌ ஆழங்காலாய்தது, 


திணணம - என இளமான . புகுமூர்‌ திருக்கோளோரே இது 
திணணம இவள்‌ போய்ப்‌ புகுமூ திருக்கோளூரே இது நிசசயம்‌, 
பிள்ளைகளைக காணாவிட்டால, கோயிலுக்குள்ளே தேடும்‌ அததனை 
யிறே. 


ஆளவந்தரா கோஷ்டியிலே உண்ணும்‌ சோறறிறபிராட்டிககோ 
கள்வன கொல்லிற்‌ பிராட்டிக்கோ அஞ்ச வேண்டுவது? எனறு 
கேட்க, ““இருவராய்ப்‌ போனவர்களுக்கு வயிறெறிய வேணுமோ? 
தனி வழியே போனவளுக்கன்றோ வயிறெறிய வேண்டுவது?” எனறு 
இருந்த முதலிகள்‌ சொல்ல்‌, **அங்ஙனன்று காணுங்கோள்‌. இரு 
வராய்ப்‌ போனவர்களாகையர்லே இருவர்க்கும்‌ அஞ்ச வேணும்‌ 
தனியே போனவளுக்கு தரு பயமுண்டோ?”” என்று அருளிச்செய்‌ 
தா. அதுக்கடி - இருவரும்‌ இருவர்க்கும்‌ ஊழத்தங்காயாய, கடித்‌ 
ததும்‌ ஊர்ந்ததும்‌ அறியார்கள்‌. இவள்‌ அங்கே புக்கல்லது தரியாள்‌ 
என்று கருத்து '*அணியாலி புகுவர்கொலோ? அன்றியே லங்காத்‌ 
வாரத்திலே புகுவர்கொலோ? என்றிறே வயிறுபிடி, 


999 இ சிலம்பினிடைச்‌ சறுபரல்போல்‌ கலி -4. 4, 9 
௮ தீதறுதிங்கள்‌...துளபபினகம்‌ கலி 11, ச, 9 


அனுபவம 121 


விள - சிலமபினிடை - **குரமத்யகதோ யஸய மேரு கணகணா 
யதே”” எனகிற புராண வசநத்தையுட்‌ கொண்டு ஆழ்வார்‌ அருளிச்‌ 
செயத பாசுரமிது ஆயினும்‌ “*தீதறு திங்கள்‌”” என்கிற பாசுரத்தில்‌ 
வராஹப பெருமானின்‌ திருமேனியின்‌ பெருமையை மிகவும்‌ அதி 
சயிதமாக வர்ணிக்கிறார்‌ ஸ்ரீ வராஹத்தின குளம்பில மஹாமேரு 
அகபபட்டது எனறு நானகாம்‌ பத்தில அநுபவித்த ஆழ்வார்‌ இப்‌ 
பாசுரததில ஸ்ரீ வராஹப பெருமானின்‌ திருக்குளம்பில சந்த்ர 
சூாயாகளும தேவாகளும்‌ தேவலோகங்களும்‌ திக்குகளும மலைகளும 
ஸப்த ஸமுத்ரங்களும்‌ ஆகிய எல்லாம்‌ அடஙகியுள்ளன எனவ நுபவிக 
கிறா வராஹகலபாதியிலே மஹாவராஹமாய்‌ ரக்ஷிததது திரு 
மேனி, அது நமமையடிமை கொள்ளும்‌ நிர்சாஹக வஸ்து எனகிறார்‌, 
““பாலாகருதே வடபலாசமிதஸய யஸ்ய ப்ரஹ்மாண்டமண்டலமபூத்‌ 
உதரைகதேசே தஸயைவ தத்வரத ஹந்த கதம்‌ ப்ரபூதம்‌ வாராஹ 
மாஸததிதவதோ வபுரதபுதம தே” என்று ஸ்ரீவேதாந்த தேசிகனும 
வரதராஜபஞ்சாசததில அநுபவித்துள்ளார்‌. ப்ரஹ்மாண்டத்தைத்‌ 
திருவுதரதத்ல ஏக தேசததில அடக்கிய ஆச்சர்யத்தைச்‌ சொல 
லவோ? அதிமஹததான ஸ்ரீவாராஹ விக்ரஹத்தை அலபமான 
அணட மண்டலத்தில எறுமபுப்‌ பாழியில மஹாகஜம்‌ போலே யடக்‌ 
கிய ஆசசரியத்தைச சொலலவோ? எனறு நம்மாசார்யர்கள்‌ விஸ்‌ 
மிதராகிறாகள. இதிறே பரனுடைய அகடித கடநா ஸாமாத்தயம. 
இது தனனை ““ஆசசர்யசகதே. அவிததமிதமித்யேவ ஸாவாபத 
ஸிததே வயாகாதஸய உபசாந்தி:'” என்று தத்வ முக்தா கலாப 
சலோகததில அருளிச செயதார்‌ தேசிகன்‌. 


௪40 இ கருத்துடைத்தம்பிக்கு --கலி. 4. 6. 8 
௮ அவன்தம்பிக்கு பெருமாள்‌ திருமொழி, 10.7 
௮ அவன்‌ தம்பிக்கே நீளரசு ஈந்த _பெ. இ, 8. 9. 10, 


விள-**நதுராக்ஷ்ஸ சேஷ்டித ”* “ராக்ஷ்ஸாநாம்‌ பலாபலம்‌'* 
எனறு தம்முடைய தமபியாக அங்கீகரித்திருக்கச்‌ செய்தே ராவணன்‌ 
படட பின்பு, “க்ரியதாமஸ்ய ஸம்ஸ்கார ”' என்றது, ராமாநுவ்ருத்தி 
புருஷாத்தமெனறு வந்தவனுக்கு. ராஜ்யப்ராப்தியுண்டாக்குவ 
தாகத திருவுளளம்‌ பற்றியிறே, 


“இளையவாகட்‌ கருஞுடையாய்‌”” எனகிற படியே இராமனுக்கு 
இராமாநுசனிடததில்‌ உள்ள ப்ரீதி இப்பாசுரங்களில வ்யகத 
மாகிறது. ““குகனொடும ஐவரானோம்‌ஃகுன்று சூழ்வான மகனொடும்‌ 
அறுவரானோம நினனொடும்‌ எழுவரானோம்‌”” என்கிற படியே -- 
இராமனுககு பரதலக்ஷ்மணாதிகளோபாதி ஸாக்ரீவ விபிஷணர்களும்‌ 
அறுஜர்களே, கலியன, தமபி என்று சுக்ரீவனையும, குலசேகரப 

௮-16 


128 அருளிச்செயல்‌ 


பெருமாளும பெரியாழவாரும தம்பி எனறு ஸ்ரீ விபீஷணாழ்வானை 
யும குறிபபிட்டுள்ளார்கள்‌. 


841 இ பூவார்‌ திருமாமகள்‌ புலகியமார்பா 
கலி 4 7.9 


௮ அகலகில்லேன்‌ இறையுமென்று .. மங்கையுறை 
மார்பா நம்‌,6 10 10 


விள -- பூவா£ திரு - பூவிலே பிறந்தவள, பூ அடிககொதிதது 
விரும்பியணைககுமபடி மாபு படைததவனே. ஸ்மஸாரபரளயம 
தீர்க்கவலலனாய வத்ஸஷலனான நாராயணனை ஸ்ரீமானாக வநுஸந்‌ 
தித்து, *“ஸீதாமுவாச'”' என்னுமாபோலே அலர்மேலமங்கையை 
முன்னிட்டுப்‌ பிரார்த்திக்கிறூா எனறபடி - அலாமேல மங்கையுறை 
மாரபா உன்ன்டிக்‌ கீழ்‌ அமர்ந்து புகுந்தேனே”' எனறு நமமாழ்‌ 
வாரும்‌ அருளிச்‌ செய்தாரிறே 


அகலகிலலேன '- இவவர்தம வஸ்து சேஷமாகில்‌ அவன சேஷி 
யாகில்‌ இங்குப்‌ பிராட்டி ஸம்பந்தத்தால்‌ செய்கிறதென என்று ஜீயர்‌ 
பட்டரைக்‌ கேட்க, *“அது இருககிறபடிகேளீர்‌! ராவணனுககும்‌ 
காகத்துககும ஸமபந்தமும அநுடடாநமும்‌ ஒததிருகக, இனி 
ராவணன சாபத்தாலே கிட்டமாடடாதேயிருபபதொன்றுணடிறே, 
அங்ஙனன்றிக்கே, ஜநநிபககல அபராதத்தில கைதொடனாயிருக்கத்‌ 
தலை கொண்டு தப்பினானிறே அவள்ஸந்நிதி யுணடாகையாலே, 
அவள்‌ கடக்க விருக்கையாலே ராவணன தலையறுபபுணடான. 
போககற்றுச்‌ செயலமாணடு நின்றநிலை யவனுக்கும ஒக்குமிறே. 
இங்ஙனேயிருககச செய்தேயும்‌ காயமாயிற்றதில்லையிறே 
அவனுக்குப பிராட்டி ஸந்நிதியில்லாமையாலே. இனித்தான, 
மாதாவும்‌ பிதாவுமானால பிதாவைப போலனறிறே பரஜைகள்‌ 
விஷயததில மாதாவிருக்குமபடி இவன செய்தகுறை தான காணாக்‌ 
கணணிடடிருக்கை யன்றிககே பிதாவின பக்கலிலும மறைததுக்‌ 
காடடுவாள ஒருத்தியிறே. ஆகையிறே உத்தராரத்தத்தில அவனோ 
டொப்புச்‌ சொல்லி, பூரவார்த்தத்தில்‌ புருஷகாரமாகையாகிற நீர்‌ 
மையில ஏறறம்‌ சொல்லுகிறது””, எனறு பட்டா அருளிச்‌ செயதார்‌. 
அவள்‌ முனனாக அவனைப பற்றுமதே ஸ்ம்ப்ரதாயம. 


918 இ செஞ்சொலாளர்‌ அ கலி, 4 6.2 
அ வெஞ்சொலாளர்‌ கலி. 5, 8, 4 


விள - செஞ்சொலாளா - திருநாஙகூரிலுள்ளா அடங்கலும்‌ 
செவவிய சொல்லையுமை யராயிருப்பர்கள்‌. செவ்விய சொல்லை 
யுடைய ப்ராஹ்மணா வாததிக்கிற திருநாங்கூர்‌ எனறபடி, 


அனுபவம்‌ 125 


வெஞ்சொலாளர்‌ -- அவர்கள்‌ (யமபடர்‌) செய்யும்‌ செயலசள்‌ 
பொறுககலாம அவாகள பாசுரங்கிடா பொறுககவரிது தீரு 
நாஙகூார பராஹ்மணர்‌ செஞ்சொலாளர்‌, யமலோகதது யமபடர்‌ 
வெஞ்சொலாளர்‌ என்றபடி 


343 இ நும்மைத்‌ தொழுதோம்‌ அ கலி. 4 9 1 
௮ உம்மைத்‌ தஞ்சமென்று _ நம்‌. 2 4 6 


விள-நும்மைத தொழுதோம - படுருலைபபட்டோம எனறபடி. 
பிரிநதாலும ஒரு சூது சதுரஙகததாலே போது போககித தரிக்கலாவ 
தொரு வீஷயததை யாசரயிக்கப பெறறிலோமே எனறு வெறுக்கிறார்‌ 
கலியன தாமான தன்மையில கிலாய்ததுச சொலலுவது இவவிட 
மொன நிலுமேயிறே. 


உமமைத தஞ்சமெனறு - இது தாயபபாசுரம - பகவானை 
வெறுததுச சொனன பாசுரம்‌. தஞசமலலாதாரைத தஞ்சம என்றி 
ருநதால சொலலுமா போலே சொலலுவதே ! **தஞ்சமாகிய தந்‌ைத 
தாயொடு தானுமாய?' எனனும ஸர்வரக்ஷகனை, காதுகரைச்‌ 
சொலலுமாபோலே சொலலுகிறாளிறே தாய, மகள தசையைப 
பாரதது - 


இபபடியிறே பகவதலாபத்தால வாடின காலத்தில ஆழ்வாரா 
௧௮௭ அவனை வெறுத்துச சொலலுமபடியிருப்பது. 


244 இ தியெம்பெருமான்‌ . . அடியோமுக்கேயெம்பெரு 
மான்‌-கலி, 4. 9.6 


கருமாமுகிலுருவா, கனலுருவா _ கலி, 7. 9. 09 


௮ 
௮ மணியுருவில்‌ பூதமைந்தாய்‌ அ கலி, இி.நெ தா. 1 
௮ எப்பொருளும்‌ தானாய்‌ மரதகக்‌ குன்ற மொக்கும்‌ 
நம்‌ 25 4 
அ திரியுர்காற்றோடு கரிய மேனியன்‌ -- 
நம்‌ 8. 6. 5 
௮ நீராய்‌ பிலனாய்‌ கூரார ழி வெணசஙகேந்தி - 
நம்6 9.1 


விள -- ராமாநுஜமதத்தில ₹*பரமாதம ஸவரூபம்‌ ஸதயம 
அவவோபாதி அவனுடைய ரூபமும ஸதயம”” எனறங்கீகரிக்கப்‌ 
பட்டுளளது. அவனுடைய ரூபம்‌ ஸாதாரண விக்ரஹ மெனறும்‌ 


124 அருளிச்செயல்‌ 


அஸாதாரண விக்ரஹமென்றும்‌ இருவகைப்படும்‌. சேதநாசேத 
நாத்மகமான ஜகத்து பகவச்சரீரம “ஜகத்‌ ஸர்வம சரீரம தே” எனற 
ஸ்ரீராமாயணவாக்யம்‌ ப்ரஸிததம. ““யஸ்யாத்மா சரிரம யஸய 
ப்ருதிவீ சரீரம்‌” என்றும்‌ “ஏஷ ஸர்வபூதாந்தராத்மா நாரா 
யண:-”” என்றும்‌ ஸுபாலோபநிஷத்தும்‌ பருஹதாரணயகமும 
கோஷிக்கினறன. **தஸயைவ ஏஷ சாரீர ஆத்மா?” எனறு தைத்தி 
ரீய வாகயம ப்ரஸிததம ஜகசசரீரன்‌ பரமாத்மா சாரீரன. அவனைக 
கூறும்‌ சாஸ்த்ரமாகையாலே பரஹ்ம மீமாமஸா சாஸதரம “'சாரீர 
கம”? எனப்படுகிறது -- ““ஸம்ஹிதம்‌ ஏதத சாரீரகம'' எனறிறே 
வருத்திகாரர்‌ கூற்று பகவானுக்கு ஜகதாகாரதவம போலே 
அபராகருத திவயமங்கள விக்ரஹமும உணடு எனபதும வேதாந்த 
ஸித்தம. “ஸாவபூதாந்தராதமா'' எனறு ஜகதாகாரதவமும, 
“திவய ”* எனறு திவயமங்கள விகரஹ யோகமும ஏகவாகய ஸிதத 
மிறே நமமாழ்வாரும்‌ ““பரஞசுடருடமபாய்‌ அழுககுப பதிதத 
உடம்பாய்‌”' (6. 3. ) எனறு அருளிச்செயதாரிறே. **சுதத ஸத்வ 
மயமான அஸாதாரண தீவயவிகரஹத்தையுடையனாய, குணத்ரய 
வசயமான ஜகச சரீரனாய'' எனற ஈட்டு திவய ஸூகதி அநுஸந 
திககத்தககது. 


“பகவானுடைய ஜகதாகாரதவததை அஸக்ருத்‌ அநுஸந்தித்‌ 
தால **க்ருஹக்ஷேத்ராதிகளான இவை எனது ஸொத்து?” என்ற 
விபரீத ஜஞாநமும, “இவை மறறொருவனது ஸொதது”” எனற 
விபரீதஜஞாநமும்‌ தொலையும்‌ - ““ஸாவஸ்வாமீ பகவான””' எனறும 
“ஸாவம்‌ பகவத்‌ ஸ்வம'” எனறுமிறே யதார்த்தஜஞாநாகார 
மிருககுமபடி, அது விளையும்‌ எனறபடி, ஆயினும ஆழவார்களுககு 
அஸாதாரண விக்ரஹாநுபவத்திலேயே ஊறறம்‌ மிககிருககும. 


இவ்விஷயம்‌ கீழே காட்டபபடட பாசுரங்களில்‌ வயக்தம. 
அதுதனனை விவரிக்கிறேன 


தீயெம்பெருமான - ஜகதாகாரனாயிருககிற விருப்பைக காடடித 
தந்தாய்‌, எனக்கு இததால என செய்ததாயதது எனகிறோா 
ஆழ்வார்‌ ஜகதாகாரன நீ எனற விததால உனனுடைய ஸவாம 
யம நிர்வ்யூடம்‌. அநந்யகதிகளான அடியோங்களுகஞு அது 
கொணடு கார்யமென எனகிறா. 


கருமாமுகிலுருவா நினதுருவா - இபபடி ஜகதாகாரமான 
வடிவுகளொழிய அஸாதாரணமான வடிவுகளையுடையவனே 


எப்பொருளும - ஸ்வவயதிரிகத ஸமஸத வஸதுககளும “தான” 
என்கிற சொல்லுக்குள்ளே ப்ரகாரமாம்படி, தான பரகாரியாய 


125 


““ழரகதக குன்றம''--கீழ்‌ ஜகதாகாரனாய்‌ நிற்கும்‌ நிலை சொல்லிற்று, 
இங்கு அஸாதாரண விகரஹந்தனனையே சொலலுகிறது. 


திரியும - முற்றுமாய - இப்படிச சொல்லலாம படியாயிற்று 
அவனுடைய தோற்றமிருபபது - ஆய -- தசசரீரியாய்‌ இததால 
ஜகதாகாரதவம்‌ சொலலுகிறது மேல அஸாதாரண விக்ரஹ 
யுக்தனாயிருககும்‌ இருபபுச சொல்லுகிறது “*கரியமேனியன?” 
எனறு தொடங்கி, 


நீராய .. -- அரஜுநனும ஸ்ரீவிசவரூபம்‌ கணடவநந்தரத்‌ 
திலே “*தேநைவரூபேண சதுூபுஜேந”* எனறு அஸாதாரணமான 
வடிவையெனககுக்‌ காட்ட வேணும எனறான அவவோபாதி 
ஆழ்வாரும ““நீராய நிலனாய சிவனாய அயனாஞனாய்‌'” என்று 
அவன காடடிய ஜகதாகாரத்வத்தைத்‌ தான்கணடவாறறை யநு 
வதிதது ““கூராரடழி வாராய”” எனறு அஸாதாரண திவய மங்கள 
விகரஹததோடே வந்து நடந்து காடட வேணும எனறபேக்ஷிக 
கிறா - ஆழ்வாரகளுககு ஈடுபாடு அவனுடைய திவய விக்ரஹாநு 
பவததிலேயிறே -- **பலவகையும கணடு வெண்சங்கேந்தின ரூப 
பரனான சவேதன படியும காணலாம்‌” எனற ஆசார்ய ஹருதய 
வாகயம்‌ அத்ராநுஸநதேயம, 


ஆக விவவளவால பகவான ஜகதாகாரனாயும திவயமஙகள 
விக்ரஹயுகதனாயும்‌ உளன என்றும்‌, ஜகதாகாரத்வ ஜஞாநததாலே 
யேற்படும பரயோஜந மினனது எனறும்‌, ஆழவராகளுக்கு ஈடுபாடு 
திவய மஙகள விகரஹா நுபவத்திலேயே யெனறும்‌ கூறபபட்டது 


249 இ அடியோமுககே யெம்பெருமான்‌ கலி 4, 9,5 

௮ நங்கள்‌ பெருமான்‌ உறையும்‌ அ கலி, 5, 10.9 

அ நஙகள பிரான்‌ _ நம்‌ 7.38 

௮ மண்ணவர்‌ சாம்‌ தொழ - நம்‌ 6 6 7 

விள -- அநந்ய கதிகளாயிருக்கிற எஙகளுககு ருசி பிறந்த 
போதே நினைத்தபடிகளெலலா மநுபவிககைககாகவனறோ தேவரீர்‌ 
திருவிந்தளூரிலே வந்து கிட்டி நிற்கிறது. 

பரதவம்‌ நித்யபஸூரிகளுக கநுபாவயமாயிருககும்‌ வயூஹம்‌ 
ப்ரஹமாதிகளுடைய கூககுரல கேடகைக கீடாயிருக்கும்‌ ராம 
க்ருஷ்ணாத்யவதாரம தசரத வஸு தவாதிகளுடைய பாகய பலமா 
யிருகும உகந்தருளின நிலங்கள, தஙகளுககு ஹிதமினனதெனறும்‌ 


126 அருளிச்செயல்‌ 


அறியாதே ஸம்ஸாரம்‌ த்யாஜ்யம்‌ என்றும்‌ அறியாதே ஸர்வேச்‌ 
வரன பராப்யன எனறும்‌ அறியாதேயிருககிற ஸமஸாரிகளுககே 
முகங்கொடுக்கைக்காக வாயிருககுமிறே. குருடர்க்கு வைத்த 
இறையிலியில விழித்தார்க்கு ப்ராப்தியிலலையிறே ““பினனானா 
வணங்கும்‌ சோதி”? என்னக கடவதிறே “நஙகள பெருமான்‌ 
உறையும நந்திபுர விணணகரம?* ''எனறிறே ஆழ்வார்‌ மேலேயும 
அருளிச்‌ செய்கிறா, 


நங்கள்‌ பிரான - இவ்விருபபு நமககாககிக கொண்டிருககிற 
உபகாரகன பரதவம நிதயமுகதர்ககு வயூஹம முகதப்ராயாககு. 
விபவம புண்ணியம பணணினாககு இவவிருப்பு பாபம பணணீன 
ஸமஸீாரிகளுககாகவிறே 


மண்ணவர்‌ - இடககை வலக்கையறியாத பூமியிலுள்ளார்‌ 
தொழ பரமபதம நிதயாககேயாயிருககுமாபபோலே, உகந்தருளின 
தேசம்‌ ஸமஸாரிகளுககேயாயிருககை இஙகுளளராா அங்குப (பரம 
பதம) போவது மேனமையை யநுபவிகக அஙகுளளாா இங்கு 
(அாச்சாவதார திவயதேசம) வருவது சீலகுணாநுபவம பணணு 
கைககு ஸமஸாரிகளுககு முகஙகொடுததுக்‌ கொடு நிறகிற 
நீர்மையை யநுஸந்திதது நிதயஸரிகளும வந்து கிடடுகிற தேசம்‌ 
திருககடிததானம எனறபடி 


இவவளவால உகந்தருளின நிலஙகளின ஏறறம கூறபபடடது 


216 இ ஈதேயறியமா கலி 4,9 6 
அ எம்பெருமான்‌ தனமையை யாரறிகறபார்‌ - 
நம்‌ 8 3,9 


விள -- ஈதேயறியீ£ - நல்லார்‌ அறிவீ£ தீயாரறிவீார எலலாம்‌ 
அறிவீரா ஈதேயறியீ£ - தேவரீரை யொழியச செலலாதாா ப்ர 
க்ருதியுமறிவீ தேவரீரை யொழியவும ஜீவித்திருபபரா ப்ரக்ருதியு 
மறிவீ£, இங்ஙன தனிததனிப பிரிததுச சொலலுகிறதென இவ 
வுலகத்தெலலாமறிவீ£--**'அஜஞாதம நாஸதி தே கிஞசித தரிஷு 
லோகேஷு ராகவ?” - இந்த லோகததில உமமுடைய ஜஞாநத 
துககு அவிஷய மாயிருபப தொனறிலலை. ““ஈதேயறியீர?”_ஸாவஜ 
ஞனையும்‌ அஜஞனாக்க வேணடுமபடி காணும இவருடைய பரகருதி 
மார்தவம “*உண்ணவும பொருது, படடினிவிடவும பொருது”? 
என்னும ஸுகுமாரரைப போலேயாய்த்து இவருடைய ஸெளகுமார்‌ 
யம. தூது விடபபுககு, விடடதூது அத்தலைப்படடு மீளுவதற்கு 
முனபே பற்றாமை தாம கிடந்து கூபபிடுகிராரிறே ““தூவிரிய 


அனுபவம்‌ 127 


மலருழககி'” யிலே இபபடித்‌ திருமயஙகையாழவாா தம்முடைய 
ஸெளகுமாாயததை பகவானுககறிவித்தபடி 


எமபெருமான தனமை - திருமாலே! நானமுகன செஞ்சடை 
யான எனறிவாகள எமபெருமானான உனனுடைய தன்மையணடு- 
ஸெளகுமாாயம, அதனையறியவலலாகளோ எனகிறார்‌ ஆழவார்‌. 
பகவத ஸெளகுமராயம பரஹ்மசிவாதிகளுககு தூஜஜேயம என 
கிரா நமமாழவார்‌ பகவான சேஷீ ஸாவஜஞன ஸாவசகதன 
நமக்கு அனிஷட நிவாததகன அபீஷடபரதன எனறு அறிநதார்‌ 
கள பரஹமாதிகள்‌ ஆயினும பகவத்ஸெளகுமாயத்தை யறிந 
தார்களல்லா -- ஸெளகுமாரயததை யநுஸந்திததுப பலலாணடு 
பாடுவார்‌ ஒருவருமிலலையே எனறு ஆழவார்‌ பயப்படுகிறார்‌, 
“திருமாறகு இங்கோ பரிவரிலையெனறு அஞ்ச” எனறு மணவாள 
மாமுநிகள திருவாய்மொழி நூற்றந்தாதியில அருளிச செயதாரிறே, 


ஆக பகவதஸெள்குமார்யம தேவதாந்தரதுர்ஜ்ஜேயம எனறும 
திருமயகைமனனன்‌ ஸெளகுமா£யம பகவான தனககே தூஜஜேயம 
எனறும தெளிவாயிற்று 


847 இ எமர்‌ ஏழேழளவும்‌ அ கலி, ச்‌ 9, 9 
அ குடிகுடி வழிவந்து _ நம 9.2 1 


விள -- எனனுடைய குலநாதனெனறு ஏழபடிகால தேவரீ£ 
திருவடிகளிலே கைஙகாயததை யொழியச செலலாத நாங்கள்‌ 
எனறபடி. 


குடிகுடி - ஸபரிகரமாக எனறபடி வழிவத்து - சாஸதரங்‌ 
களிற்‌ சொலலுகிற முறைதபபாதபடி வந்து எனறபடி, 


புதரபெளத்ராதி ஸஹிதராய்க்‌ கொணடு என்றபடி 


946 இ சந்தை தனனுள்‌ முர்‌இிநிற்றிர்‌ ... திருமேனி ... 
காட்டீர்‌ 4 கலி, 4 09 0 

௮ நிற்கும்‌ முன்னேவநீது, எனகைக்கும்‌ எய்தான்‌ - 

நம்‌. ie 5, -6 


விள --சிநதை தனனுள - “'அணைககைககீடாகக கைக்‌ 
கெட்டாதேயிருக்கிற நீர இத்தைப (பேராசை) போரவளர்ககிற 
தென”? எனறு பிளளான நெஞ்சிலே பரகாசிககிறவோபாதி 
அணைககைககும்‌ எடடுதல, அணைககைக்கு எட்டாதாபபோலே 


128 அருளிச்செயல்‌ 


ஹ்ருதயததிலே பரகாசியாதிருததல செயயப பெறறிலோம, 
“சிந்தை தனனுள நீங்காதிருந்த திருவே” என்று கீழேயும்‌ அருளிச 
செய தாரிறே 


. நிறகும்‌ முனனே வநது - **என கண்கீளிலே வந்து தோற்று 

நிகும என்‌ கைககு மெய்தான” என்று பிளளான்‌. “*நிற்கும 
முன்னே வந்து?” எனறு பய க அனு நலிகிறபடியைச்‌ 
சொலலுகிறது'* எனறு நஞஜீயா “'உருவெளிப்பா டன நிககே 
கையாலே யணைகக எடடினாலன்றோ அழகிது””, எனறு பெரிய 
வாச்சான பிளளை. எட்டாதபடி மேகம்‌ போலே தூரஸத்தனாகா 
நிற்கும்‌ நீலமுகிலவணணத்‌ தெம பெருமானிறே. “கணகள 
காண்டற்‌ கரியனாய்‌ கருத்துக்கு நன்று மெளியன்‌?* (3. 6 11) என 
றருளிச்‌ செய்தாரிறே. 


ஆக இப்படி ஆழ்வார்கள்‌ பகவானை அணைககத தேடி அது 
கிடையாத இன்னாப்பும, உள்ளத்தில்‌ பெரு விழாவாகக காட்சி 
கொடுக்கிறபடியும்‌ தோற்றக கூறினார்கீளாயிற்று 


949 இ கறறுத்திரிவார்‌ - கலி 4,9 10 
௮ உழிதருகின்ற>ோம்‌ நமனதமர்‌ தலைகள்‌ மீதே 
திருமாலை அ 1 


விள -- திருவிந்தஞாப பதிகத்தை யப்யஸிதது அந்த காவத்‌ 
தாலே “*நமனறமா தலைகள்‌ மீதே வலிட்டு உ ழிதருகின்றோம்‌”” 
எனகிறபடியே யமாதிகள்‌ தலை நேலே யடியிட்டுத்‌ திரியுமவர்‌. 


250 வெற்பால்‌ மாரி.பழுதாககி - கலி, 5. 1.4 
அயச்சி மறைய வைத்த தயிர்‌... அமுதுசெய்த 
கலி. 9, 1.௦5 


விள -- ஆய்சசி - இவனறியாததோரிடம்‌ தேடி வைககு 
மாய்த்து சாந்துப பரணியிலே தயிரை வைக்குமாய்தது 


கீழ்ப்‌ (வெற்பால) பாட்டிலே இந்தரன விரோதிதததுககு 
ஹேது, ஆச்ரிதருடைய கரஸபாசமுளள அடிசில்‌ தேவதாந்தரத 
துக்கு ஆக்கவொணணா தென்று தானே '*கோவர்ததநோமஸ்மி'' 
என்றநுபவித்தது, ஆகையாலே அததை நினைத்து, இவனுக்கு 
ஆச்ரிதகரஸபர்சம்‌ உள்ள தரவயத்திலே இத்தனை நசையோ என்ன, 
யசோதை மறையவைத்ததெலலாம்‌ அமுது செயதபடி கண்டோம்‌ 
என்கிறார்‌ இப்பாட்டில, 


அனுபவ்ம 129 


251 இ சடையான்‌ உட... கலி. 1.7 
௮ நேர்சரிர்தான்‌ முக்கண்மூர்த்தி - நம்‌. 7, 4, 8 
௮ முண்டன்நீறன்‌ -_ தி.ச. வீ. 21 


விள -- பாணயுத்த காலத்தில்‌, வருத்தமின்‌றிக்கே பாணனை 
யாம காக்கக்‌ கடவோம என்று, பகவானை யெதிர்த்து வந்த தேவ 
தாந்தரங்களும்‌ ருத்ரனும்‌ முதுகு காட்டி யோடிய சரித்ரம்‌ இப்‌ 
பாட்டுககளிலே வயக்தம்‌. இத்தால்‌, தேவதாஸார்வபெளமனான 
ஸ்ரீமந்நாராயணன்‌ ஒருவனே அச்யுதனென்றும்‌ தேவதாந்தரங்‌ 
களுக்கு அச்யுததவம்‌ இல்லையென்றும்‌ கூறப்பட்டது. **ந ச்யா 
வயதீதி அச்யுத ?” இறே. பகவான்‌ ஒருவனே தானும்‌ தழுவாத 
வன, தனனைப்பற்றினாரையும்‌ நழுவ விடாதவன்‌, “திண்கழ”லிறே, 


யோ நிதயம அசயுத பதாம்புஜ யுகம ருக்ம வ்யாமோறஹத? 
ததிதராணி த்ருணாய மேநே”” என்னாதினறதிறே. 


எமபெருமானா அசயுத பதத்வய வ்யாமோஹத்தாலிறே 
விஷயாந்தர விரக்தராய்த்‌ திகழ்வது--அவர்‌ யதிராஜரிறே, அந்த 
அச்யுத பதாமபுஜ யுக்மருக்ம வயாமோஹம்‌, அர்ச்சாவதாரம்‌ 
தொடங்கி பரபாயந்தமாக எங்கும்‌ நித்யமாயுண்டாயிறே யிவர்க்‌ 
கிருப்பது, அதெங்ஙனே யெனனில்‌.- அத்திகிரிப்பச்சை நிறத்தச்‌ 
சுதனுடைய பதாம்புஜங்களிலும்‌, வேங்கடத்தச்சுதனுடைய தாங்கு 
தாமரையன்ன பொன்னாரடியிலும, அரங்கமாநகரச்சுதன்‌ உலக 
மளந்த பொன்னடியிலும்‌, நண்ணித்‌ தொழுமவர்‌ நச்சுவார்‌ முன்‌ 
னிற்கும்‌ நாராயணன்‌ அச்சுதனுடைய துளங்கு சோதித்‌ திருப்பாதத்‌ 
திலும, தயரதறகு மகனான அச்சுதன்‌ காடுறைந்த பொன்னடியிலும்‌, 
கோவிந்தன அச்சுதன்‌ பொற்றாமரையடியென்று பேசும்படியாய்க்‌ 
கானில கன்றின்‌ பின்போன பொன்னடியிலும்‌, அச்சுதன்‌ அநந்த 
சயனன்‌ செம்பொற்றிருவடியிணையிலும்‌. வீவிலினபம்‌ மிக வெல்லை: 
நிகழ்ந்த நம்மசசுதனான விண்ணோர்‌ பிரானார்‌ மாசில்‌ மலரடியிலு 
மாயிற்று இவர்மயல கொண்டிருப்பது. “பூவார்‌ கழல்கள்‌”” என்றும்‌ 
“கண்ணன்‌ கழலிணை”: என்றும்‌ “*காகுத்தன்‌ தன்னடி என்றும்‌ 
“பாற்கடலுள்‌ யையத்துயின்‌ ற பரமனடி”' என்றும்‌ “*வைகுந்தச்‌ செல்‌. 
வனார்‌ சேவடி”? எனறுமிறே அச்யுத பதாம்புஜயுகம மிருக்கும்படி. 
அசயுத பதாம்போஜ ஸமாச்ரிதாக்கிறே “நச புநராவர்த்ததே”” 
என்கிற அபுதராவ்ருத்தியிருக்கும்படி. ஆக ஸ்ரீமந்‌ நாராயணனே 
அசயுதன்‌ என்றதாய்த்து. 

அ-17 


180 அருளிச்செயல்‌ 


392 இ அன்னமாக யருமறைகள்‌ அருளிச்செய்த 
அமலன்‌ _ குலி, 6. 1.9 
௮ அன்னமாக அன்‌ றருமறை பயந்தவனே ளா ன க 
அ அன்னமாய்‌.. அருமறையை வெளிப்படுத்த 
வம்மான்‌ - இ நெ, 80 
அ பரிமுகமாய்‌...வேதநூல்‌. பயந்தவனே - கலி, 
2.9.2 


விள்‌ -- அன்னமாகி - **ஆசார்யாநுவர்ததநம பணணிக கேட்‌ 
கைக்கு அநதிகாரிகளாயிருக்கவும்‌ கூடும£” எனறு திரயக வேஷ பரி 
கரஹம்‌ பண்ணினானாய்த்து - ஸாரதியாய நினறு உபதேசித்தாப்‌ 
போலே - அசுரர்களோடே கலந்து உருமாய்ந்து போனத்தைப்‌ 
ப்ரிக்கைக்காக, நீரையும்‌ பாலையும பிரிககும பதாரததத்தின 
வடிவைக்‌ கொண்டானாய்த்து “முன பரிமுகமாய்‌”? இத்யாதி 

அன்னமரய -- முனிவரோடு அமரர்‌ ஏதத அனனமாய்‌ அரு 
மறையை வெளிபபடுதத அமமான - ருஷிகளோடே கூட பரஹ்மா 
திகள்‌ “வேத சக்ஷ£ஸஸை யிழந்தோம”” எனறு தனனை யாச்ரயித்து 
ஏத்த 

ருஷிகளுக்கும ஆத்மோஜஜீவநாாததமாக பரமாணுபேகைடி 
யுண்டு, ப்ரஹ்மாதிகளுக்கு ஸீருஷட்யாதி வயாபாரத்துககு 
பரமாணாபேகைடியுண்டு. 

அன்னமாய்‌ - அபெளருஷேயத்வம குலையாதபடி ஹம்ஸ ரூபி 
யாய்‌ அருமறையை வெளிப்படுத்தினாய. அபெளருஷேயமாய்‌ 
நித்யமாயிறே வேதமிருப்பது - அபெளருஷேயத்வ நித்யதவங்‌ 
களாலேயிறே வேதத்துக்கு ஸவேதர ஸமஸத ப்ரமாண வைலக்ஷண்‌ 
யம. புருஷபுத்தி நிர்மிதமானால்‌ புருஷகததோஷஙகளான ப்ரம 
பரமாத விபரலம்பாசக்திகள்‌ பெளருஷேய ப்ரபந்தஙகளிலே 
தோன்றுமே. வேதம்‌ நிர்துஷ்டம்‌ அபெளருஷேயம்‌ - வேதத்தினு 
டைய அபெளருஷேயத்வம்‌ தோனற பகவானும புருஷ வடிவு 
கொள்ளாதே ஹம்ஸ ரூபத்தைக்‌ கொணடு வேதப்ரகாசநம்‌ செய்‌ 
தான்‌. புருஷோத்தமன்‌ கொண்ட திரயக்வேஷம்‌ ஸ்ரீ ஹம்ஸாவ 
தாரம்‌”? - **ஸுராநந்த: கோவிந்த ஹம்ஸ ஸுபர்ண ** என்னா 
நின்றதிறே. 
295௦3 இ கலைவாழ்பிணையோடணையும்‌ இருரீர்மலை வா ழ்‌ 

எந்தை -- கவி, 5, 2, 8 
௮ சுவையன்‌ இருவின்‌ மணாளன்‌ -- ஈம்‌. 1, 9, 1 


அனுபவம்‌ 191 


விள அ கலை - புருஷோத்தமனான தான்‌ ஸ்த்ரீப்ராயரான ஸம்‌ 
ஸாரிகளோடே ஒரு நீராகக்‌ கலக்க வேணும்‌ என்னுமிதுக்குக்‌ குரு 
குலவாஸம்‌ பண்ணவேணுமென்று திருநீர்மலையிலே வந்தான்‌ - 
ஆங்கேயிறே கலை பிணையோடேயணைந்து வாழ்வது. 


சுவையன்‌ - பரமரஸிகன்‌ - திருவின்‌ மணாளன்‌ - இந்த ரஸிகத 
வத்துக்கு ஊற்றுவாய்‌ சொல்லுகிறது. ரஸிகத்வத்துக்குச்‌ சிரமம 
செய்தவிடம்‌. 


04 இ தானுமாய தரணித்தலைவன்‌ - கலி 8, ச, 8 
அ தானாய்‌ அ தலி, 8, 8. 10 

விள- தானுமாய-- ““முன்னுமிரா மனாய்த்‌ தானாய்ப்‌ பின்னுமிரா 
மனாய்‌'” எனனக்‌ கடவதிறே. அல்லாத விடங்கள்‌ சகதயேகதேசம 
அவன்‌ *தானே” வந்தான எனனக்‌ கடவதிறே ராமாவதாரத்தை. 
ஸ்ரீராமாவதாரம்‌ பூர்ணாவதார மாகையால்‌ மற்றையவதாரங்களை 
சக்த்யாவேசம்‌ என்று சொலலலாம்‌ படியிருக்கும எ௭று கருத்து 
ஸ்ரீராமாவதாரத்திலே ஆழவார்‌ ஈடுபட்டபடியிது, நஹிநிந்தா 
தீயாயேந ராமாவதாரத்தின்‌ ஏற்றம்‌ சொன்ன வித்தனையாம்‌. 


993 இ நெய்‌ பருக நந்தன்‌ பெற்ற ஆனாயன்‌ 
கலி. ௮. 5, 8 
௮ கோவலனாய்‌ வெண்ணேயுண்டவாயன்‌ - அமல 
னாத, 10 


விள- “'மஹதா தபஸா?? என்று சக்ரவர்த்தி “நாடாளவொரு 
பிள்ளை பெறவேணும்‌” எனறு ஒரு நோன்பு நேற்றுப்‌ பெற்றாப 
போலே, ““கவ்யஙகள்‌ பாழ்போக வொண்ணாது, இவற்றை புஜிப்‌ 
பான்‌ ஒரு பிள்ளை வேணும்‌” என்று இதுக்கன்றோ இவனைப்‌ பெற்‌ 
தது. “கோவலனாய வெண்ணெய்‌ உண்ட வாயன்‌” என்னாநினற 
திறே. 
356 இ இந்திரன்‌ பிரமன்‌ ஈசன்‌. கலி, 5, 7. 2 

அ இந்திரனோடு பிரமன்‌ ஈசன்‌, பெ, தி. 2,8. ] 


விள-இந்திரன்‌ - இதில இந்த்ரனை முற்பட வெடுத்துப்‌ பின்னை 
இவர்களைச்‌ சொலலுகையாலே, இவனோடு அவர்களோடு வாசி 
யில்லை. சதுர்முகனை ஈச்வரன்‌ என்று சொல்லுமன்று ருத்ரன்‌ பககல்‌ 
ஈச்வரத்வமுள்ளது. (எனறு சிலர்‌ சொல்லுவர்‌) ஆக ஸர்வேச்வரத 
வம்‌ இவர்களிலே ஒருவர்க்கும்‌ இலலை யென்றபடி. 


இந்திரனோடு - ப்ரஹ்ம ருத்ரேந்த்ரர்கள்‌ மூவரையும்‌ சொலலு 
கிற விடத்தில இந்த்ரனை முந்துறச்‌ சொல்லிற்று - அவனோபாத்‌ 


1882 அருளிச்செயல்‌ 


ப்ரஹ்ம ருத்ரர்களுக்கும்‌ அதிகரித்த கார்யத்தால்‌ வந்த ஏற்றமத்தனை 
யொழிய ஈச்வரத்வகந்த மில்லை யெனறு தோற்றுகைக்காக. இவர்‌ 
கள்‌ தான்‌ தொட்டில்‌ பருவமே பிடித்து இவ்விஷயத்திலே கிஞ்சித்‌ 
கரித்திறே போருவது - எழிலுடைக்‌ கிண்கிணி தந்துவனாம்‌ நின்றான்‌ 
இ.ந்திரன வண்ணச்‌ சிறுத்தொட்டில்‌ வரவிட்டான்‌ பிரமன. 
அடையார்‌ கனமணி வரவிட்டான்‌ ருத்திரன்‌, இப்படியிறே இவர்‌ 
களுடைய அநீச்வரத்வமும்‌ அவனுடைய ஈச்வரத்வமுமிருக்கும்படி, 


8௦27. இ கோதில்‌ வாய்மையினாயொடும்‌ அ கலி, 6 2 
அ கோதில்‌ வாய்மையினான்‌ _ கலி, 5 8.7 


விள - கோதில்‌ வாய்மை - வாய்மை - வாகிந்த்ரிய வயாபாரம்‌, 
அதாகிறது - வசநம்‌ - அதுககுக்‌ கோதிலலாமையாவது - :“ஸம்ச்ர 
வே மதுரம்‌ வாக்யம்‌” என்று பிராட்டியுடைய திருவுள்ளததே மெய்‌ 
யென்று பட்டு அவள்‌ தரிக்கும்படி சொல்லுகையும்‌, “தீருஷ்டா 
ஸீதா” என்று இவர்‌ தரிக்கும்படி சொலலுகையும்‌. 


கோதில்‌ வாய்மை.- **காதல என்‌ மகன” என்ற இவனையிறே 
“கோதில்‌ வாயமையினான்‌”' எனகிறது. அதுககுக கருத்து என்‌ 
னென்னில்‌, “குரு வசநம்‌ அலங்கநீயம்‌”” எனகிற கருஷ்ணாபிபராயத 
தாலே 

இருவரும்‌ பிரிந்திருக்கிறவளவிலே **த்ருஷ்டா ஸீதா?” எனகிற 
திருவடியளவில்‌ சொல்லும வார்த்தையையிறே இவனளவிலே 
சொல்லுகிறது 


256 இ கொண்ட சீற்றம்‌ ஒன்று உண்டு - கலி. 5.8.8 
அ கடியனாய்‌ _ நம்‌ - 9, 6. 11 
அ ஆளராய்‌_ நம்‌ 9, 8, 10 


விள -- “ஸ ௪ நித்யம்‌ ப்ரசாந்தாத்மா'” எனகையாலே ஆச்ர 
யத்திலின்றிக்கே,  **க்ரோதமாஹாரயத்‌: தீவ்ரம்‌”' எனகிறபடியே 
கரர்ய காலத்தில்‌ ஏநிட்டுக்கொண்ட சீற்றம்‌-ஒன்றுண்டு - தரிதரனா 
னவன்‌ தநிகனை அடையுமா போலே, ''சீற்றமுண்டு'” எனறாய்தது 
இவர்‌ பற்றுகிறது, ஆச்ரயிப்பார்க்கு உறுப்பான குணங்களி$ற 
ஸெளசீல்யாதிகள்‌. விரோதி நிரஸதத்துக்குப்‌ பரிகரமிறே சீற்றம்‌ 


கடியனாய-- தன்பக்க லின்றிக்கே வந்தேறியென்கை 
“கொண்ட சீற்றம்‌” என்னக்‌ கடவதிறே. 

ஆளராய்‌ - அடிமாராய்‌ ஆச்ரயிக்குமவர்கள்‌ தேவர்கள்‌. நிதய 
ஹூகிகள்‌, செய்யும்‌ அடிமையிறே ''அமரத்வஸாம்யத்தாலே- நர்ங்க 


அனுபவம்‌ 138 


சூம்‌ ஈச்வரர்கள்‌'' என்னுமவர்கள்‌ செய்கிறது, இவர்களுக்கு 
பகவச்சேஷத்வ ஜ்ஞாநம்‌ காதாசித்கம்‌ என்றபடி இவ்விஷயத்தை 
“நளிர்ந்த சீலன்‌”? - (பெ, தி, 4,4, 8) பாசுர வ்யாக்யாநத்தில்‌ 
பரககக்‌ காணலாம்‌ — “மந்திபாய்‌” பாசுரத்தில்‌ **'அயன்‌'” என்ற 
பதத்துக்கு இவ்விதமே பாவ வர்ணதம்‌ பண்ணியருளினார்‌ தேசிகன்‌, 


ஆக பகவானுக்குக்‌ கோபம்‌ வந்தேறி--தேவதாந்தரங்களுக்கு 
பகவ சேஷதவஜ்ஞாநம்‌ வந்தேறி -- காதாசித்கம்‌ -- ஸுவ 
காலீந மன்று என்றபடி. 


நளிர்ந்தசீலன்‌:- குளிந்த சீலத்தையுடைய செல்வ நம்பி, ஈச்‌ 
வரன்‌ சீலம்‌ கொதித்திருக்கும்‌. அதுக்கடி **வாள்‌ கொள்‌ நீள்‌ மழு 
வாளியுன்னாகத்தான்‌?? ““ஆளராய்த்‌ தொழுவாரும்‌ அமரர்கள்‌" 
என்று துர்மாநியான ருத்ரனும்‌, சாவாமைக்கு மருந்து தின்னும்‌ 
தேவஜாதியுமிறே இவனுக்கு அடிமை செய்வது. *:அக்கும்‌ புலி 
யினதளுமுடையார்‌ அவரொருவர்‌ பக்கம்‌ நிற்க நினற பணபர்‌” 
என்றும்‌, **தாழ்சடையும்‌ நீண்முடியும்‌ ஒண்மழுவும்‌ சககரமும்‌ சூழர 
வும்‌ பொனனாணும்‌ தோனறுமால்‌”” என்றும்‌, இரண்டுருவும்‌ ஒன்றாயி 
சைந்து தோற்றுகையாலே, ““ஏருளும்‌ இறையோனும்‌ திசை முக 
னும்‌ திருமகளும்‌ கூறாளும்‌ தனியுடம்பன்‌ ““என்று இவனுடம்பு 
தேவதாநமும்‌ (தேவதாந்தரங்களுக்கு விட்டிருக்கும்‌ பூமி) திருவிடை 
யாட்டமுமாயிறேயிருப்பது - இப்படியன்றியே, **காணிலும்‌ உருப்‌ 
பொலார்‌ செவிக்கினாத கீர்த்தியார்‌?” என்றிறே இவர்‌ (நம்பி) இருப்‌ 
பது துர்மாநிகளான தேவதாந்தரங்களின்‌ ஸம்பந்தத்தாலே 
ஈசுவரன சீலம்‌ கொதித்திருக்கும்‌ என்றும்‌, தேவதாந்தரங்களைக்‌ 
காற்கடைகொண்ட செல்வநம்பி சீலம்‌ குளிர்ந்திருக்கும்‌ என்றும்‌ 
தேறியது ஆக ருத்ராதிகள்‌ காதாசித்க சேஷத்வஜ்ஞாநமுடைய 
துர்மாநிகளாகையால்‌ ஆழ்வார்‌ “*ஆளராய்‌”' என்றருளிச்‌ செய்தார்‌ 
எனறபடி. 
959 இ மாக மாநிலம்‌ முழுதும்‌ வந்திறைஞ்சும்‌ மலரடி 
கலி. ௦. 6, 6 
அ மேலை விண்ணோரும்‌ மண்ணோரும்‌ வந்திறைஞ்சும்‌ 
மென்தளிர்‌ போல்‌ அடி கலி 7.4 6 
விள- மேலைவிண்ணோ-நிதம ஸூரிகள்‌, மணணோர்‌- பூமியோடு 
கூடிய லீலா விபூதியிலுள்ளார. உபய விபூதியிலுமுள்ளாரும்‌ வந்து 
ஆச்ரயிக்கிற ஸாுகுமாரமான திருவடிகள்‌. 
மாகம்‌ -- உபய விபூதியிலுள்ளாரும்‌ வந்து ஆசரயிககும படி 
யான திருவடிகள்‌ இவவாசரயணம்‌ தர்மிப்ரயுகதமலல- கருஷ்ணாவ 


194 அருளிச்செயல்‌ 


தாரப்ரயுக்தம்‌. பரமபதநிலயரான ஸுூரிகள்‌ ஆச்ரயிக்கும்படியென்‌ 
னென்றால:, ''ஆச்சாத்ய அநுயயெள சேஷ பணை. ஆநகதுந்துபிம்‌”” 
என்றும்‌, '*'விநதைசிறுவன்‌ சிறகென்னும மேலாப்பின்‌ கீழ்‌ 
வருவானை'' எனறும்‌ சொல்லாநினறதிறே. திவயாயுதங்களும்‌ 
கூட கர்ப்பவாஸம பண்ணியிறே பிறந்தது, 


மாநிலம -- இடையரோடு, அவர்கள்‌ தான்‌ வஸிஷ்டாதிகள்‌ 
என்னும படியான பசுககளோடு, கனறுகளோடு, பீஷமாதிகளோடு 
வாசியற ஆச்ரயிதததிறே, 


முழுதும்‌.- உபரிதந லோகததிலுள்ளாரும்‌ மத்யராத்ரததிலே 
பாலமுது செயது சாயந்தருளப்புகுகிற வளவிலே, இந்தரன்‌ திருவாச 
லிலே வந்து நினறு, புறபபடட தாஸிகளுககு, “நான வந்தேன்‌ 
என்று விணணப்பம செயய வேணும்‌” எனறு உளளே புகுந்த 
இந்த்ரன்‌, ''நரகன, எனனுடைய சதூத தந்தியையும தரவேணும்‌?” 
என்று நெருககா நினறான எனன, கையைததா எனறு எழுந்‌ 
திருந்து ஸதயபாமைப பிராடடியோடும கூடப்‌ பெரிய திருவடி 
தோளிலே ஏறி எழுந்தருளி நரகவதம்‌ பண்ணினான்‌ எனனாநினற 
திறே, “பாதேந கமலாபேந”' இத்யாதிகளாலே ப்ரஹம ருத்ரார்‌ 
ச்சநம்‌ சொலலா நின்றதிறே “பரஹமாணமீசம்‌ கமலாஸநஸத்தம்‌'” 
என்று திருமேனியிலே காடடுவதும செயதானிறே 


860 இ தளங்கு நீண்முடி, அ கலி 5 6.9 
அ பிறந்தவாறும்‌ -- நம்‌, 5 10.1 


விள - துளங்கு:- கீழிரண்டு பாடடாலே அவனுடைய சக்தி 
யோகத்தைச்‌ சொல்லி உபாய பூர்த்தியையும செ லலிற்றாய நின 
றது. இபபாட்டுக்கு உதயமென எனனில்‌,.- 


“ஸ்ம்ஸாரத்தினுடைய தணமையையும்‌ நம்முடைய அதிசயித 
சக்தித்வத்தையும்‌ அநுஸந்தித்து தவரிக்கையாகிற இது ஒளபாதிகங்‌ 
காணும்‌ -- நாம செய்தபடி கணடிருககுமது காணும்‌ உமககு ஸவ 
ரூபம்‌?” என்ன, உனனையல்லதறியாத தொண்டைமான்‌ சகரவர்த்‌ 
திக்கு ஸ்வரூபஜ்ஞாநத்தை யுணடாக்கினாப்‌ போலே, எனக்கும்‌ ஸ்வ 
ரூபஜ்ஞாநத்தை யுண்டாக்கவேணும என்று சரணம புகுகிறா. 
கீழே “நான கணடு கொண்டேன்‌ நாராயணா வென்னும்‌ நாமம்‌” 
என்று திருமந்திரத்தை ஸார்த்தமாக லபித்து, '“உற்றதும்‌ உனனடி 
யார்க்கடிமை'” என்று ததீய சேஷத்வ பர்யந்தமாக வநுஸந்தித்‌ 
தார்‌. அதில முன்பு ஸவரூபஜஞா நம்‌ பிறந்ததில்லையோ வென்னில்‌, 
தந்தாமுக்குப்‌ பிறந்த ஜஞாநம விச்வஸநீயமனறு என்று காணும 


அனுபவம 185 


இருக்க வடுப்பது. ஸர்வாபிமத ஸாதநமிறே சரணாகதியாகிறது. 
ஆகத்‌ திருமங்கை மனனன்‌ “*ஏழை ஏதலன”” பதிகத்தில மோக்ஷார்த்‌ 
தபரபத்தியிலேயிழிந்தவா, ““துளங்கு”” பாசுரததிலே ஸ்வரூபஜ்‌ 
ஞாநம்‌ நழுவாமைக்கு சரணாகதி பணணுகிறா என்று தேறுகிறது. 


பிறந்தவாறும்‌ - இப்படி சிரீவரமங்கலநகர்‌, திருக்குடந்தை, 
திருவலலவாழ்களில எமபெருமானோடு யதாமநதோரதம ஸமச்லே 
ஷிககப்‌ பெறுமையாலே அவஸந்நரான ஆழ்வார்‌, எம்பெருமான ஸ்ரீ 
மதுரையிலே வந்து வசுதேவா திருமகனாகப்‌ பிறந்தருளின படியை 
யும்‌, ஸகல மநுஜ நயந விஷயதாங்கதனாய்க்‌ கொணடு வளர்ந்தரு 
ளின படியையும, அசேஷஜநமநோநயந ஹாரியாய அதிதைவாதி 
மாநுஷமான திவயசேஷ்டிதங்களைப்‌ பண்ணின படியையும்‌, மற்றும்‌ 
மத்ஸ்ய கூர்மாதிரூபேண அவதீர்ணனாய்ச்‌ செய்தருளின திவய 
சேஷ்டிதங்களையும்‌ காணப்பெற்றிலேன - இனி **“அவறறை யநு 
ஸந்திக்க வேணும்‌”” எனறு புககு மிகவும சிதிலனாகா நின்றேன்‌. 
அந்த சைதிலயத்தைப்‌ போககி, அநுஸந்திகக வலலேனாம்படி 
பணணியருள வேணும்‌ எனறு எம்பெருமானைப பற்றி முடிக்கிறா. 


ஆக, கீழில பரபததிகள்‌ பகவலலாபாரத்தமாகவெனறும்‌, இதில 
ப்ரபத்தி மநோதாரட்யார்த்தமாகவெனறும தெளிவாகிறது. “உரு 
காமல வரித்ததும்‌” என்று ஆசாய ஹ்ருதயஸத்தம. 


ஆக ஆழவார்கள்‌ பாசுரங்களில்‌ மோக்ஷார்தத ப்ரபத்தியும்‌ 
ஸ்வரூப ஜ்ஞாநாநுவருத்த்யர்த்த பரபத்தியும்‌ மநச்‌ சைதிலய 
நிவருதத்யர்த்த ப்ரபத்தியும்‌ பேசபபடுவதை நாம்‌ காணலாம்‌. 
ஸகலபல ஸாதநமிறே சரணாகதியாகிறது. 


861 இ உலகமளந்த பொன்னடியேயடைந்து... திருவ 
ரங்கத்தம்மானே -- கலி, 5. 6, 9 


௮ வேங்கடமாமலை நின்றான்‌ அரங்கத்தரவினணை 
யான்‌ அ அமலன்‌ 3. 


விள--**உவந்த உள்ளத்தனாய உலகமளந்தண்டமுற நிவந்த 
நீணமுடியன்‌ கடியார்‌ பொழில்‌ அரங்கத்தம்மான்‌”' என்று இந்த 
லோகங்களையடையத்‌ தன்‌ திருவடிகளாலேயளந்து கொண்டார்‌ 
பெரிய பெருமாள்‌ என்றாரே. அங்ஙனே சொலல்லாமோ! **அன்று 
ஞாலமளந்தபிரான சென்று சேர்‌ திருவேங்கடம்‌” என்றனறோ நம்‌ 
மாழ்வார்‌ வாரத்தை. திருவேங்கடமுடையான திருவடிகளைக்‌ 
காண வேணும எனறு வழிபாடு செய்த ஸூரிகளும ““எந்நாளே 
தாம மணணளந்த இணைததாமரைகள்‌ காண்பதற்கு” என்றன்றோ 


136 அருளிச்செயல்‌ 


ப்ரார்ததித்தது. “*ம்ருகோ ந பீம: குசர கிரிஷ்டா: யஸ்ய ஊருஷு 
த்ரிஷா விக்ரமணேஷாு அதிக்ஷியந்தி புவநாநி விச்வா?” “தாள்‌ 
பரப்பி மண்‌ தாவிய ஈசன்‌”? என்றனறோ உபய வேதாந்த கோஷ 
மிருபபது. ஆகையாலே இந்த பூமியையடையத்‌ திருவடிகளாலே 
யாக்ரமித்து, “அடிக்கீழ்‌ அமர்ந்து புகுந்து அடியீர்‌ வாழ்மின்‌”? 
எனறு தன திருக்கையாலே உலகமளந்த பொன்னடியைக்‌ காட்டிக்‌ 
கொடு நிற்குமவனாய்‌, **தானோங்கி நிற்கினரான தண்ணருவி 
வேங்கடம”” எனகிறபடியே, அணடமுற நிவந்த நீணமுடியனுமாய்‌ 
நிற்கினறான்‌ திருவேங்கடமுடையான்‌ அனநேோ எனன, அந்தத்‌ திரு 
வேங்கடமுடையானாகிறான்தானும்‌ இங்குக கண வளர்ந்தருளுகிற 
பெரிய பெருமாளே எனபா. 
திருப்பாணாழவார்‌ ''நீள்மதிள்‌ அரஙகம”” எனறருளிச்‌ செயதார்‌. 
இப்பாசுரம்‌ கேட்டுப்‌ போலே காணும்‌ திருமங்கையாழ்வா£ திரு 
மதிள செய்தது. அழகிய வாயாலே இதருளிச்‌ செய்த பினபாகாதே 
திருமாளிகைகளும்‌ திருககோபுரங்களும்‌ கனத்தது. அவ்வோபாதி, 
““வடவேங்கடமாமலை நின்றான்‌ அரங்கத்தரவினணையான்‌?” எனற 
திருப்பாணாழவார்பாசுரத்தையடியொற்றிக கலியன **துளங்கு'? 
பாசுரததில திருவேங்கடமுடையான்‌ சரிதத்தைக கூறி உலகமளந்த 
பொன்னடியேயடைந்துய்ந்தேன்‌ அணி பொழில திருவரங்கத்தம்‌ 
மானே” என்று திருவரங்கன்திருவடிகளைச்‌ சரணாகப்‌ பற்றுகிறா. 
திருவேங்கடமுடையானும்‌ திருவரங்கத்தானும்‌ இருவரும்‌ ஒருவரே 
எனறு இவவிருவரும்‌ அநுபவித்தார்கள்‌, இவவிருவரும்‌ கார்ததிகை 
மாதததில அவதரித்தவா என்ற சேர்ததியும்‌ உணடிறே, திருநக்ஷத்‌ 
திரங்களும்‌ அடுத்தடுத்த நக்ஷத்திரங்களிறே. **கட்டெழில்‌ சோலை 
நல்வேங்கட வாணனை - கட்டெழில்‌ தென்குரு கூர்சசடகோபன்‌ 
சொல கட்டெழில்‌ ஆயிரம்‌”? என்றும்‌, “முகில்வண்ணன்‌ அடிமேல 
சொனன சொல்மாலை ஆயிரம்‌” என்றுமிறே நம்மாழ்வார்‌ அருளிச்‌ 
செய்தார்‌ *திருவேங்கடத்து என்னானை... உளனாகவே என்னாவில 
இன்‌ கவி யானொருவர்க்கும்‌ கொடுக்கிலேன” என்றா ஆழவார்‌- 
வான்‌ திகழும்‌ சோலை மதிளரங்கர்‌ வண்புகழ்‌ மேலஆன்ற தமிழ 
மறைகள்‌ ஆயிரமும்‌ ஈன்ற முதற்றாய்‌ சடகோபன்‌?” என்றார்‌ ஸ்ரீ 
பராசர பட்டர்‌. திருவேங்கடவன்‌ வடவானை, திருவரங்கன்‌ குட 
பாலானை, இருவரும்‌ ஒருவரே என்று கருத்து. 
962 இ ஓத்தொலியேத்தக்கேட்டு மலங்குபாய்‌ -- 
கலி. 5. 9. 6 
அ ஆங்கு ஆரவாரம்‌ அதுகேட்டு அழலுமிமும்‌ 
பூங்காரரவு -- நான்‌ தி. 10 
அ விடங்காலும்‌ தீவாய்‌ அரவணை அ பூ, 71 


அனுபவம்‌ 187 


விள:--ஓத்து-பராஹ்மணா உச்சமாக உச்சரிககிற தவநியைக 
கேட்டு ““நம்மைக குறித்து உண்டான ஆரவாரம்‌” எனறு மலங்கு 
கள்‌ (மீன்கள்‌) பாயாநினறுளள வயல்‌, 


ஆங்கு-'“திசைவாழியெழ”” எனனும்படி திருவுலகளந்தருளின 
போது உண்டான வார்ததை கேட்டு, அழலுமிழும்‌--*விடங்காலும்‌ 
தீவாய்‌ அரவணை”? என்னும்படியே, பூங்காரரவு--அ ழகிய 
சீற்றத்தையுடைய திருவனந்தாழ்வான, 


பொருமாதீளபடை (தம்‌. 1,10,1) பாசுர வ்யாக்யாநமான 
ஈட்டில்‌ உள்ள திவ்ய ஸுூக்திகளை ஈண்டு நாமநுபவிபபோம்‌. 
**விரோதிபூயிஷ்டமான இததேசத்தில்‌ அவன்‌ இபபடிச்‌ செய்யச்‌ 
சொல்ல வேணுமோ அங்கே (பரமபதத்தில்‌) யுட்பட இப்படிச்‌ 
செயயக்‌ கடவவவன. ஆங்காரவாரமது கேட்டு அழலுமிமும 
பூங்காரரவணையி3ற. ஆங்கு-தேசமது (பரமபதம்‌) ஆரவாரமஅது- 
“அஹமந்நம்‌ அஹமந்நம்‌ அஹமத்நம அஹமந்நாத அஹமத்‌ 
நாத. அஹமந்தாத.'” எனகிற ( நித்யமுக்தர்களின்‌) ஆரவாரம, 
அங்கே அது கேடடு அபபடிபபடுகிறவர்கள்‌ இங்கே இது கணடால 
இப்படிப்படச்‌ சொலலவேணுமோ?”? என்று. 


இப்படித்‌ திருபபோநகர்‌ மீனகளுடையவும்‌ நித்யஸ-ரிகளுடை 
யவும்‌ ப்ராந்தியை யநுபவித்தோம்‌ 


9263 இ பொறுத்தேன்‌ கலி, 6, 2 


௮ திருவுக்கும்‌இரு - கலி, 7? 7 
௮ உண்ணிலாவிய நம்‌ 7. 1 


விள.--பொறுத்தேன-திருவுக்கும-பாதகமான இந்த்ரியங்கள்‌ 
விடாதே அணித்தாய்‌ நின்று நலிகிறபடியை அநுஸந்திதது அஞ்சி 
தமமாழவாா உண்ணிலாவியிறபட்ட க்லேசத்தையடையப்பட்டு 
இதுககுப போக்கடி அவனதிருவடிகளிலே விழுந்து சரணம்‌ 
புகுகைக்கு மேற்பட இலலையெனறு அததயவஸித்து புருஷகார 
தூதையான பிராடடி முனனாகத்‌ தமமுடைய வதந்யகதித்வத்தைச்‌ 
சொல்லிககொணடு சரணம்‌ புகுகிறா கலியன நமமாழவார்‌ 
சரணாகதி செய்த பிறகு இந்த்ரியங்களைக்‌ கணடு நடுங்கிக்‌ கூப்பிட்‌ 
டார்‌ உண்ணிலாவியில. கலியன இந்த்ரிய பயம தலையெடுதது 
அது தீரச்‌ சரணம்‌ பற்றுகிறா கலியன திருநறையூரிலும தேரழுந 
தூரிலும்‌ இந்த்ரிய பயம்‌ தீரச்‌ சரணாகதி செய்கிறா 


2064 இ வெகுளாது கலி 6, 2, 7? 
௮ சீற்றமுள கலி, 11.8 இ 
௮19 


185 அருளிச்செயல்‌ 


விள --வெகுளாது.--என்னுடைய ('““யானிரந்தேன்‌”*என்ற) 
பாசுரம கேட்டால தேவர்‌ திருவுளளத்துககு சிவீல எனன வேணடும 
படியாயிருக்கும்‌, யானிரநதேன-அததலையிததலையானபடி, நீ எதி 
சூழலபுக்கு இரந்துதிரிய, நானததை மறுத்து வைமுகயம பண்ணித 
திரிகிற காலததின நீடசியும திருவுளளம. பற்றுகையுணடே 
நீயிரகக மறுததுத்‌ திரிநத நானனறோ இபபோது இரககிறேன, 
இது கேடடு தேவா திருவுளளம சீறும இனறு அநநயகதியாய 
வந்து நிறகிறவன, முனபு **நாம்‌ அனாதிகாலம பிடிகக மறுத்துப 
போநதவனனறோ”” எனறு என்னுடைய பூவ வருத்தததைப பாரத 
-தால தேவா சீறவேணடும்‌ படியாயிருககும, நான ஸாவதோஷ 
யுகதனாயிருந்தேன்‌, நீ ஸர்வஜ்ஞனாயிருநதாய. ஆனபினபு, “நம 
மையும தனனையும பாராதே இவன நி£தோஷரைபபோலே நம 
காலைப்‌ பிடிபபதே”' என்று சீருதே. 


சீற்றமுள.--திருவுளளத்துக்குச சீறவேண்டுவன குவாலைச 
செயது வைதது அவையொனறையும பாராதே அநுகூலரைப 
போலே திருமுனபே நினறு சில சொல்லப்‌ புககவாறே, **கேட 
டருளுகிற தேவரீர்‌ ஸூவஜஞராகையாலே, அப்போது அவற்றைச 
செயது, இபபோது இவறறைச்‌ சொலலா நினறான இவன. என்‌ 
செயதானானான'' எனறு திருவுளளததுககுச சீறவேண்டுவன 
குவாலுள்‌, 


ஏகோஃ:ஹமஸமீதிச மந்யஸே த்வம:--கெடுவாய்‌! ஜீவபரர்கள்‌ 
இருவருணடு எனகிற ப்ரமாண பரஸிததியையும கேட்டறியாயோ? 
நீதான ராஜாவாய, பராமாணிகா ஸேவிக்கவே தானிருந்து 
போந்தது ந ஹருசசயம்‌-அப்போதொனறைச்‌ சொல்லி இப்போது 
ஒனறைச செய்கிற உனனுடைய நினைவுககு வாயத தலையா 
யிருககிற அவனையொன்றும புததி பணணிற்றிலையோ பாவி 
முநிம-அவனதான உனனைபபோலே ஜஞாந ஸங்கோசமுடையான்‌ 
ஒருவன எனறிருந்தாயோ? 


புராணம்‌.--ஒரு கால்‌ ஜ்ஞாந ஸங்கோசமுணடாய்‌ ஒருகால்‌ 
விஸ்த்ருத ஜஞாநனும்‌ அவன எனறிருந்தாயோ? ::பழகியான்‌ 
தாளே பணிமின்‌”? எனனக்‌ கடவதிறே, 


பரிகரஹித்த சரீரம்‌ தோறும புதியனாயிறே யிவன்‌ போருவது, 
முன்பு நினற நிலையறியான. நடுநிற்கிற நிலையறியான்‌. மேல்‌ 
போக்கடியும அறியான இவன்‌. முனபு நின்ற நிலையும அறிந்து 
இவனுக்கு ஸாத்மிககும அதுவுமறிந்து மேல்‌ போககடியும்‌ 
அறிவான்‌ அவனிறே, 


199 


வாத ப்ரக்ருதி பித்த ப்ரக்ருதி என்றறிந்து ஒரோ குடிக்காகப்‌ 
பரிஹரித்துப்‌ போரும்‌ வைத்யர்களைப்‌ போலே. முன்புதான்‌ அசித்‌ 
கல்பனாய்க்‌ கிடக்கும்‌ பின்புதான்‌ “'கா£ பீ?” என்னக்கதருநிற்கும்‌ 
இவன்‌. முன்புத்தை நிலையறிவானொருவன்‌ பலாநுபவம்‌ பண்ணு 
விக்குமத்தனையிறே. யோவேதிதா - இத்யாதி - முன்பு சொன்ன 
வார்த்தையையும்‌ இப்போது செய்கிற செயலையும்‌ உள்ளபடியறி 
வான்‌ யாவனொருவன்‌, அவவீச்வரன்முன்பே யிருந்து அமணக்‌ 
கூத்தடியாதே கொள்வாய்‌, 


திருவுள்ளத்துக்குப்‌ பொறுகக வொண்ணாதபடி பரஹிம்ஸை 
களைப்‌ பண்ணுவது தேவரீ£ இவை நலவழி போகவேணும்‌ எனறு 
ஹிதம்‌ பார்தது வைத்தால்‌ அவ்வழி போகாதொழிவது சரீரபரிக 
ரஹம பண்ணி நிற்கையாலே அதுக்கடியான அவித்யாதிகளுககு 
வச்யனாவது சப்தாதிகளிலே ஆபிமுகயம்‌ பண்ணி உன பககலிலே 
வைமுக்யம்‌ பண்ணுவது, உன்‌ திறத்திலே பொறுக்க வொண்ணாத 
வற்றைச்‌ செய்வது உன்னடியாா விஷயத்தில பொறுகக 
வொண்ணாதவற்றைச்‌ செய்வது. இரண்டிடத்திலும நிர்நிபந்தந 
மாகச்‌ செய்யுமவை. இவவழியாலே அதேகமிறே தேவருக்குப்‌ 
பொறுகக வொண்ணாதவை. 


பகவதாசாரமாவது - ஈச்வரசேஷமான ஆத்மவஸ்துவை என்ன 
தென றிருககை. அவனுடைய அநுக்ரஹ ஜந்மத்தை கர்ம நிபந்தந 
ஜனமத்தோடு ஸமாநமாக புத்தி பணணுகை அவன்‌ தன்க்ருபை 
யாலே இவன கோலிற்றொனறைத திருமேனியாகப்‌ பரிக்ரஹித்‌ 
தால, அத்தை இதர ஸஜாதீயமாக ப்ரதிபத்தி பண்ணுதல்‌ செய்கை, 
பாகவதாபசாரமாகிறது - அரததகாம நிபந்தநமாக பாகவதா 
களோடே பொருமை கொண்டாடுகை அஸஹயாபசாரமாகிறது- 
இவையிரண்டு விஷயத்திலும ப்ரயோஜந நிரபேக்ஷமாகச்‌ செய்கை, 


இப்படியால தேவர்‌ திருவுள்ளத்துககுச்‌ சீற வேண்டுவன 
குவாலுள. பிள்ளையுலகாரியனும்‌ பகவதபசாராதிகளை யிங்ஙனே 
ஸ்ரீ வசநபூஷணத்தில அருளிச்செய்தாரிறே. 


865 இ மூவாவானவர்தம்‌ முதல்வா கலி. 6. 2. 6 
௮ விண்ணுளார்‌ பெருமானேயோ ௩ம்‌. 7. 1. ௦ 


விள: -- மூவாவானவர்‌-அகர்ம வசயராய உனனையநுபவிககும்‌ 
படி பணணி வைத்தாயே, ஒரு விபூதியாக எப்போது மொக்க பஞ்ச 
விமசதி வாாஷிகராயிருப்பாாகள்‌. புஜியா நிற்கச செய்தே, “இது 
நமக்குக்‌ குலைகிறதோ”' என்றிருக்க வேண்டா வாய்த்து, முதலவா- 


140 அருளிச்செயல்‌ 


அவர்களை அகர்மவச்யராக்கி, அவர்களுக்கு அதுபவிக்கைக்கு 
உன்னைக்‌ கொடுத்து, அவவழியாலே யவர்கள்ஸத்தைமை நிர்‌ 
வஹித்துக்‌ கொண்டு போரா நின்றாயே - **லஸ்ண்ணுளார்‌ பெருமா. 
னேயோ”” எனருப்‌ போலேயாய்தது, ப்ராதாக்களிலே ஒருவன்‌ முடி 
சூடி வாழா நிற்க ஒருவன்‌ சிறைப்பட்டுக்‌ கிடந்தாப்‌ போலே 
தோன்றா நின்ற தாய்த்து. 

விணணுளார்‌ பெருமானேயோ:-ஒருத்தன்‌ சிறையிருக்க, பிதா 
வும்‌ மாதாவும பராதாககளுமாய்க கலயாணம செயயக கண்டு 
தான கூடப்‌ பெறாதே நோவு படுமா போலே, நித்ய ஸூரிகளும 
பிராட்டியும்‌ அவனுமாகப்‌ பரமபதத்திலேயிருக்கிறபடியை அநுஸந்‌ 
தித்து அங்கே கேட்கும்படி கிடந்து கூபபிடுகிறா, 


966 இ முளிந்தீந்த வெங்கடத்து விளிந்திந்த மாமரம்‌ 
போல கலி. 6 38. 8 


௮ ஒண்‌ சங்கதைவாள்‌ நம்‌.6.6 1 
விள --முளிந்து தீந்த-முளிந்தீந்த, விளிந்து தீந்த-விளிந்தீந்த 
என்றபடி, சங்கு கதை - சங்கதை யென்றாப்‌ போலே கடைக்குறைத 
தல. முளிந்து தீந்த-உலர்ந்து தீஞசுபோன-வெஙகடம்‌ வெவவிய 
பாலைவநம்‌: விளிந்து தீநத - தளளப்பட்டுக்‌ கெட்டுப்போன பெரிய 
மரம்‌ எனறபடி, 


967 இ திருமார்பா...நம்‌ பீ -- கலி 6, 3. 9, 
௮ தாமரையாளாகிலும்‌,..பெரியாழ்வார்‌. 4. 9.2 


விள. நம்பீ-லக்ஷமீ ஸம்பந்தமும மிகையாம்படியன்றோ தேவரீ 
ருடைய பூர்ததி **தாமரையாளாகிலும சிதகுரைககுமேல என்னடி 
யாரா அது செயயா£” என்று, அவளோடு மன்றாடும்படியான 
கல்யா ண குணங்களால்‌ பூணனனரரு நீ, 


266 இ இருக்கிலங்கு... சோழன்‌ சேர்ந்த கோயில்‌ - 
கலி. 6. 6. 8 
௮ மார்க்கண்டேயனவனை நக்கபிரானும்‌. . 
நாராயணனருளே ௩ம்‌, ச்‌ 10 6 


விள -- இருக்குக - வேதததில்‌ ஸ்ரீபுருஷஸுூக்தாதிகளை 
யுச்சரியாநினறுள்ள வாயையுடையராய எட்டுத்‌ தோள்களையு 
முடைராயிருக்கிற தேவர்ககு (சிவனுக்கு) த்க்‌ ச 
எழுயதும்‌.சறைத்துங்‌, பின்னைய ம்‌.தனனுவையு அகிமதம்‌ஃ கியா 


மையாலே அவ்வபிமத ஸித்த்யர்த்தமாக அவன்‌ (சோழன்‌) 
வநீதாச்ரயிககிற தேசம்‌ (திருநறையூர்‌ ) என்‌ றபடி. 


மார்க்கண்டேயனவனை-மார்க்கண்டேயனானவவனை யென்றபடி 
தக்கபிரானும்‌-நக்கனென்றது நக்நன்‌ எனறபடி. ஸ்வகோஷ்டிககு 
உபகாரகனாயிருக்கையாலேயாதல்‌, ஜ்ஞாந ப்ரதத்வத்தைப்பற்ற 
வாதல்‌ பிரான என்கிறது, அன்று உயயக்‌ கொணடது-ஆபத்‌ 
தசையிலே ரக்ஷிததது. நாராயணனருளே--'*நீ நெடுநாள பசசை 
யிட்டு ஆச்ரயிததாய்‌ அவ்வாச்ரயணம வெறுமன்‌ போயிற்றதாக 
வொண்ணாது,”” என்று அவனையழைத்து “நானும்‌ உனனோபாதி 
ஒருவனை ஆச்ரயிததுககாண இப்பதம பெற்றது இனி ஊண்‌ 
கொடுத்தல உபதேசம்‌ கொடுத்தலிறே '” அவனைக கொணடுபோய்‌ 
ஸாவேசவரன பக்கலிலே காட்டிக கொடுததானாயிறறு ருத்ரன்‌ 
மார்க்கண்டேயனை ரக்ஷிததுக கொண்டது ஸாவேச்வரன்பரஸாதத்‌ 
தைப்‌ பண்ணிக கொடுததெனனுதல. ஆக இவவளவால்‌ தேவ 
தாந்தர பகதர்களுமதேவதாந்தரங்களை பூசிததும பரமபுருஷாத்தம்‌ 
பெறாது தல்‌ லாபார்ததமாக வாஸாுதேவனையே பற்றுகிறார்கள்‌ அபி 
மதம்‌ பெறுகிறாகள்‌ என்றும்‌, தேவதாந்தரங்களும்‌ ஸ்வபக்தர்‌ 
களுககு பரமபுருஷாரததம கொடுக்கத்‌ தஙகளுக்கு சகதியில்லாமை 
யினாலே அவர்களைப்‌ பரமபுருஷ ஸமாசரயணம செய்விக்கிறார்கள்‌ 
என்றும்‌ அறியலாயிற்று 'ஸகலபலப்ரதோ ஹி விஷ்ணு  “ஸாவலா 
பாய கேசவ '' “மோக்ஷமிச்சேத்‌ ஜநார்ததனாத”” என்னாநினறதிறே . 


869 இ ஆய்ச்சி ஒண்கயிற்றால்‌ ஆர்க்க” - கலி. 6. 7, 4 
அ எழில்‌ கொள்‌ தாமபு - பெருமாள்‌, தி, 7. 6. 


விள:--ஒண்கயிற்றால -திருமேனியிலே அழுந்தும்படியாகக 
கயிற்றால்‌ நெருக்கிக்‌ கட்ட. 

அனறிக்கே, திருமேனியை ஸ்பர்சிக்கப்‌ பெற்றது என்று “ஒண்‌ 
கயிறு” என்கிறாராகவுமாம்‌. 

எழில்‌ கொள்‌ தாம்பு _ஸ்பாசிக்கைக்கு ஆசைப்பட்டிருக்கும 
திருமேனியை ஸ்பாசித்ததிறே யென்று “எழில்‌ கொள்‌ தாம்பு?" 
எனகிறார்‌. “ராஜ ஜனமம வேண்டா, அசேதனமாகவமையும்‌ அங 
குத்தை ஸ்பர்சம்‌ பெறில”” என திருக்குமவரிறே. ““உலூகலே 
குத்ரசித்‌ ஆத்தபுண்யே'* எனறு வேதாந்த தேசிகனும அருளிச 


செரதார, 


148 அருளிச்செயல்‌ 


970 இ பள்ளி கமலத்திடைப்பட்ட,,, அலவன்‌ஃ 
நள்ளியூடும்‌ கலி, 6. 7. 6 
௮ பூங்குவளைப்போதில்‌ பொறிவண்டு கண்படுப்ப 
_ இருப்பாவை, 8 


விள:--பள்ளி--£பட்டர்‌ அருளிச்‌ செய்யக்‌ குறிப்பாகக்‌ கேட்‌ 
டிருப்பதொரு பாடடு”” எனறருளிச செய்வா, 


“பகுவாய்‌ அலவன்‌ (ஆண்‌ நண்டு) கமலத்திடைப்பட்டது. 
நள்ளியானது (பெண்‌ நண்டு) கர்ப்பதாரணத்தாலே க்கேதித்‌ 
திருக்க. அதுக்கு இனியது இடவேணும” எனறு, மதுவுககாகப்‌ 
போந்த அலஉனானது தாமரைப்‌ பூவிலே வந்திழியககொளள, 
போது அஸ்தமிககையாலே, உடம்பைக கொணடு அங்கேயிங்கே 
புரணடு ராத்ரி அதிலே தங்கி, அதில்‌ தாதும சுணணமும உடம்‌ 
பிலே நிழலிடடுத்‌ தோற்ற, போது விடிந்தவாறே வந்தது இது 
போனபோதே துடங்கி, கதவைத்‌ திறநது வரவு பாாததுக கொடு 
நின்ற நள்ளியானது, இததைக்‌ கணடு, ராதரி தங்கினபடியாலும்‌. 
உடமபின்‌ சுவடிருநதபடியாலும்‌, **இது வெறுமனலல,” எனறு 
முகம்மாறிக கதவையடைத்து உள்ளே போயப புககது,'” இத்தை 
பட்டா அருளிச செயத வனந்தரம்‌, பிளளை திருநறையூ அரையர்‌, 
“அராயந்து குற்றம நிரமபினால பினனையனரறோ தண்டிப்பது” 
எனன, (என செயவோம! கேள்வியிலலாதபடி பெண்ணரசு 
தாடாய்த்து”' எனறருளிச்‌ செய்வா 


பூங்குவளை. பொறிவண்டு --புஷ்பத் திலே ஸ்பாச ஸெளகயத்‌ 
தாலே நஞ்சுண்டாரைபபோலே கிடந்துறஙகி யுணாந்து எழுந்‌ 
திருககும்போது “எனனை நீ யெழுப்பிற்றிலை-எனனை நீ யெழுப்‌ 
பிற்றிலை” என்று ஒனறுககொனறு ““சீறுபாறு” எனனாநிறகும. 

இப்படி நணடுகள்‌ வணடுகள்‌ சரிதஙகளைக கலியனும ஆண 
டாளும கவி ஸமயததுககுச சேர வருணித தபடி. 


871 இ களவா கலி 1.1.4 
௮ கள்வா கலி. 7.2. 1 
௮ கள்வா கலி. இ, நெ, தா, 6 
அ கள்வா நம. 2. 2, 10. 


விள --கள்வா-ஆச்ரித விஷயத்தில இவன செய்யு மவை பரிச்‌ 
சேதிககப்‌ போகாதாய்த்து, 


அனுபவம்‌ 143 


கள்வா - இவா “(நெஞ்சிலே புகுரா நின்றான்‌ என்றறியில்‌ 
ஒடடாா”' எனறு தெரியாதபடியாகப புகுநதபடி. 


களவா-அபஹாரகனே. அபஹாரமாவது-ஒருவனுக்காயிருக்கு 
மததை அவனுககாகாதபடி மறைசுகை, ஆசரிதனுககநுபாவயமான 
வடிவை அவனுககுக கொடாதொழிகையிறே - ஈச்வரனுககு அப 
ஹாரமாவது, அதிறே சேதநனுககும ஆதமாபஹாரமாகிறது. 
தாதாதத்யம ஸ்வரூபமாயிருகக, அத்தையிசையாதே, ஸவதந்த்‌ 
ரோசஹம எனகையிறே அபஹாரமாகிறது. எனனுடைய ஆதமா 
பஹாரததைத தவிரததது உனனுடைய ஆத்மாவை அபஹரிக்‌ 
கைககோ, தாதர்த்யதததை ஜீவிப்பித்தது “*பக்தாநாம”” எனகி 
முததை யழிககைககோ தனககு பகவான தன்‌ திருமேனியை யநு 
பாவயமாகக காட்டாதிருசகிறபடியை யநுஸந்திதது இங்ஙனே 
கலியன வருந்தியருளிச செயதபடி, 


கள்வர்‌ --இது ருதரன பகவானைக்‌ குறித்துக்‌ கூறும்‌ சபதம்‌, 
ஸர்வேசவரன பககலிலே வந்து (ருத்ரன்‌) வரங்கொளளுகிற விடத்‌ 
திலே **தேவர்‌ இனனம எனககு ஒரு வரம்‌ தரவேணும, நீர தந்த 
வரம்‌ நிலை நிற்கும்படி என பககலிலே வந்து ஒரு வரம்‌ பெற்றுப்‌ 
போகவேணும்‌”? எனறு அராததிகக, “அப்படியே செயகிறோம்‌”” 
எனறு விட்டு, ருக்மிணிப்‌ பிராட்டிக்கு ஓா பிள்ளை வேணும எனறு 
செனறு நினறு, **நமோ கண்டாய கர்ணாய நம. கட கடாய ௪” 
எனறாபயோல ஏதத, அவனும்‌ **உமயா ஸார்த்தம்‌ ஈசாந ”” எனகிற 
படியே புறபபடடு, நீ கறுபபுடுத்துத தாழ நினற நிலையிலே இச்‌ 
செயலைச்‌ செய்தால்‌, இததை நாட்டார்‌ மெய்‌ என்றிருப்பாகளேர, 
களவா எனறானிறே ““நானமுகனை நாராயணன படைத்தான 
நான்முகனும்‌ தான முகமாய்ச்‌ சங்கரனைத்தான்‌ படைத்தான்‌”? 
எனனாநினறதிறே, பாடடனாரான நாராயணன தன பேரனான 
ருத்ரனிடததில புத்திரனை வேண்டுவது கள்ளமன்றே, 


*பணடே உன்தொண்டாமபழ வுயிரை என்னதென்று கொண் 
டேனைக கள்வனெனறு கூருதே மணடலத்தோர்‌ புள்‌ வாய்‌ பிளந்த 
புயலே உனைக கசசிக்‌ கள்வா எனறு ஓதுவது எனகணடு'' எனரு 
ரிறே பிளளைப பெருமாள்‌ ஐயங்கார்‌. 


72 இ பனியேய்‌ பரங்குன்று - கலி. 7. 1. 6 
௮ பனிவரையின உச்சியாய்‌ _ கலி. இ. நெ. தா. 9 


விள: --பனி,-பனி மிககிருந்துள்ள ஹிமவானில திருபபிரிதி, 


144 அருளிச்செய்ல்‌ 


பனிவரை-**கானமும வாநரமும வேடுமுடை வேங்கடம்‌” என்‌ 


கிறபடியே நிஹீந ஜாதிககும அகப்பட முகம கொடுககத்‌ திருமலை 
யிலே வந்து நிறகிறவன. 


சபதம இருவிடங்களிலும ஒததிருகக, வயாகயாந சக்ரவர்த்தி 
யான பெரியவாசசான்‌ பிளளை ஸந்தாப்பாநுகுணமாக திருபபிரிதி, 
திருவேஙகடம என்று அ௱த்தபேதம்‌ காடடுமழகு அறுபவிக்கத்‌ 
தக்கது, 


878 இ நறையூர்‌ நின்ற ஈம்பீ . உன்னையல்லால்‌ ஏத்த 
மாட்டேன்‌-_கலி. 7 2.9 

அ திருவேங்கடத்து என்னானை உளனாகவே 
ஓருவர்க்கும்‌ என்‌...கவி கொடுக்கிலேன்‌ - நம்‌, 8.9.1. 


விள:--நறையூர்‌..... 1 - இப்போது புறம்பாக நினைககிறது 
விஷயாநதரங்களையும்‌ தேவதாந்தரஙகளையுமனறு--புறம்புற்றை 
திருபபதிகளை-இபபடியிறே கலியன திருநறையூரிலே ஈடுபட்டபடி. 


**பாரெலலாம அனறு ஓங்கிநினறளந்தான நினறதிருநறையூர்‌ 
மனறோஙக ஊாவனமடல”' “உலகளந்த நம்பிமேல்‌ குறையை 
வைத்து மடலெடுதத குறையலாளி”” என்னாநினறதிறே 


திருவேங்கடத்து எனனானை உளனாகவே.-ஆசயா யதி வா ராம 
எனறு பராரத்திககபபடுமவன என வாயாலே ஒரு சொறகேட்டுத 
தான உளனாகாநிறக, நான வேறெொருவரைக கவிபாடுவேனோ, 
£*அஸந்நேவ'” எனறு தனனைக கிட்டாதவனறு ஸமஸாரிசேதந 
ருடைய ஸததையிலலாதாப்போலே, தான எனனைக கிடடாதவன்று 
தன்‌ ஸததையிலலையாமபடி அவன்‌ வந்து நிற்க, அவன எனனைக்‌ 
கொணடு கவி பாடுவிததுக கொள்ளுகைககாக இங்கே வநது நிற்கிற 
நிலையெனனாவது, நான புறம்பே போய ஒருவனைக்‌ கவிபாடினால்‌,. 
இப்படியிறே நமமாழவார்‌ திருவேஙகடததிலே யீடுபட்டபடி, **மாரி 
மாறாத தண்ணமமலை வேஙகடத்தண்ணலை வாரிமாருத..குருகூர 
தகர்‌ காரிமாறனசடகோபன சொலலாயிரம” 


“கட்டெழில்‌ சோலை நலவேஙகடவாணனைக்‌ 
கடடெழில தென்குருகூர்ச்‌ சடகோபனசொல 
கடடெழில ஆயிரம” எனனக கடவதிறே 


இப்படி அருள்மாரியான கலியனும்‌ இனபமாரியான நமமாழ 
வாரும திருநறையூரிலும திருவேங்கடத்திலும ஈடுபடடபடி. 


அனுபவம்‌ 145 


974 இ என்னெஞ்சத்தள்ளிருந்து இனிப்போய்‌ பிறர்‌ 
நெஞ்சம்‌ புக்கருக்கவொட்டேன்‌ கலி. 7.2.7 
௮ மழுவலங்கைக்‌ கொண்ட இராம௩ம்பீ 
இனியெங்குப்‌ போகின்றதே பெ. திரு. 5. 4, 6 


விள --என்னெஞ்சம்‌-இவருடைய ஹ்ருதயத்திலே புகுந்திருந்த 
ஈசவரன்‌ போக்கை நினைத்தான்‌. போகவொட்டேன்‌ என்கிறார்‌. 
ஒட்டேனாவதென்‌, நமமோடே மலைந்து விலக்கப்‌ போமோ உமக்கு. 
இருபத்தொருபடிகால்‌ க்ஷத்ரியவம்சததை யறுத்துப்பொகட்ட பெரு 
மிடுக்கரலலோமோ நாம்‌ என்ன, அதில தட்டில்லை, ஆனாலும 
அவவோ ப்ரக்ருதிகளுக்கு அநுரூபமாகவன்றோ நீ பரிமாறுவது 
என்கிறார்‌. நீ தொடங்கின காயத்துக்கு ஓர்‌ பரதிஹதி உண்டாம்‌ 
என்றவனும்‌ அல்லேன்‌. உன்னுடைய மிடுக்கையிசையாதவனு 
மல்லேன. ஆனாலும்‌ அவவோருடைய ஸவபாவங்களையறித்தனறோ 
பரிமாறுவது-துஷடக்ஷத்ரியாகளை யழித்த மிடுக்குடையாய்‌-அது 
உண்மை-ஆயினும உன்னையொழிய அறியாதபடியனரறோ யடியே 
னிருபபது. எனனுடைய தெஞ்சிலே வந்து புகுந்திருந்து, இனி, 
இங்கிருந்து போயிருக்கவுமாய்‌ போகவுமாயிருப்பார்‌ வன்னெஞ்சர்‌. 
அவர்கள்‌ நெஞ்சிலே போயிருக்க வொட்டேன்‌, **நன்னெஞ்ச 
வன்னமன்னும நறையூர்‌ தின்ற நமபீ”'-நீர்‌ குற்றம்‌ கண்டு கைவிடப்‌ 
பார்ககுமனறும்‌, “* நகச்சி த நாபராதய தி” என்னுமவளன்றோ அருகே 
யிருககிறாள்‌-நலல நெஞ்சத்தையும்‌ அன்னம்‌ போன்ற நடையையும்‌ 
உடைய பிராட்டி நனனெஞ்சவனனம்‌. அவள நித்யஸந்நிஹிதை 
என்னுமிடம்‌ சொலலுகிறது “மன்னும்‌” என்று, 


மழுவலங்கைக்‌ கொண்ட இராமநமபீ என்னிடை வந்து எம்‌ 
பெருமான்‌ இனியெங்குப்‌ போகின்றதே என்கிறார்‌. 


ஆக விப்பாசுரங்களால ஆழ்வார்கள அவன்‌ வந்து புகுந்த 
ப்ரகாரத்தையும்‌, அவன்‌ தங்களைப்‌ பிரிந்து போனால்‌ தாங்கள்‌ முடி 
யும படியையும, அவனுக்குப்‌ போக்கினறிக்கே நிற்கிற நிலையையும்‌ 
விஷயீகாரததையும்‌ அநுஸந்தித்தருளினார்களாயிற்று. 


875 இ யானாய்‌..அடியேன்‌ மனம்‌ புகுந்த கலி, 7. 2.9 
அ யானும்‌ தானாய்‌ ஓழிந்தானே - நம்‌, 6. 6, 8. 


விள:--யானாய்‌-நாமும்‌ நாமாய்‌ இவரும இவராய இவரோடே. 
கலக்குமிடத்தில்‌ இவர்‌ ஆணையிட்டு விலக்குவர்‌, ஆனபின்பு “இவா” 
என்கிற சொல்லுககுள்ளே நம்மையடக்கிக்‌ கலப்போம்‌ எனறு 
பார்த்து, நானாகிற சொலலுக்குள்ளே தனனை யடக்கிக்‌ கொடு வந்து 
புகுந்தான்‌. இது கலியன அ நுபவம. 
௮19 


140 அருளிச்செயல்‌ 


யானும தானாய்‌ --எனனைச சொலலும சொலலாலே தன்னைச்‌ 
சொலலலாமபடி தனக்கு பரகாரதயாசேஷம்‌ எனனும இடத்தையும 
காடடித தந்தான்‌. “*ஆழவீ£”? எனருல, “ஏன” எனபான ஈச்வரன 
போலே காணும. அஹம்‌ சப்தமும அஹம புததியும தனனளவும 
செல்லுமபடி பரகாரதைகவேஷமாயிருககிற படியைக காட்டித்‌ 
தந்தான, தத்சப்தம குணவிசிஷ்டவாசியான வோபாதி, த்வம 
சபதமும அசிதவிசிஷ்ட ஜீவாந்தாயாமியளவும செலலக்‌ கட 
வதிறே 

இப்படியிறே கலியனையும காரிமாறனையும பகவான விஷயீ 
கரித்தபடி. 
876 இ நான்‌ அடியேன்‌; கலி, 7. 3 1 

௮ அடியேன்‌ நான்‌ கலி, 11. 6. 7 


விள --நான அடியேன்‌ -அடியேனான நான எனறபடி, 
“அடியே நான? எனறு (11.8.7) இவா தாமே யருளிச செய்‌ 
கிறாரிறே. பகவதநந்யாரஹ சேஷதவமிறே ஜீவஸவருூபம்‌ - 
பரணவத்தில மகாரததாலே ஜீவாத்மா ஜஞாதாவாகவும, சதூத்தீ 
விசிஷட அகாரத்தாலே ஜீவாதமா பகவசசேஷ பூதனாகவும கூறப்‌ 
பட்டுள்ளான. ஜ்ஞாதருதவ பலததாலே அசிதவயாவருததியும 
சேஷத்வ பலததாலே ஈசவரவயாவருததியும ஜீவனுக்கு ஸிததிக 
கிறது. “பிறா நனபொருள”” எனறு மதுரகவிகளும “*கே்ஷேத்ரஜ்ஞ: 
இதி தத விது - க்ஷேதரஜஞமசாபி மாம விததி'” எனறு கீதாசார்‌ 
யனும இவவிஷயததைத தெளிவு படுததினாகளிறே, 


த்வயத்தின்‌ பெருமை வார்த்தாமாலையில ஐம்பத்தெட்டாம்‌ 
வார்த்தையில்‌ கூறப்படும்படி.-- 


பூர்வகண்டம்‌ அநந்ய கதித்வம சொலலுகிறது--உத்தர 
கண்டம அநந்ய ப்ரயோஜநதவம சொலலுகிறது. பூர்வகண்டம்‌ 
பகவத்க்ருபைககு வர்த்தகம்‌-உத்தர கணடம்‌ பகவத்‌ ப்ரீதிககு 
வர்ததகம. அதிஷ்ட நிவருத்தியும இஷடப்ராபதியும்‌ இருவர்ககும்‌ 
ஒனறு போலே காணும்‌ - பூாவகணடம அசித்‌ வ்யாவருத்தி, 
உத்தர கணடம்‌ ஈச்வர வ்யாவருததி. நான்‌ அடியேன என்றருளிச்‌ 
செயதாரிறே திருமஙகையா ழவா£--சேதநன ஈசவர சேஷபூதன-- 
ஈசவரன்‌ சேஷியிறே--ஆக நான அடியேன எனறது அடியேளன 
நான்‌ எனறபடி. 


877 இ வந்த நாள்‌ வந்து.. கலி, 7. 8. 8 
அ நடுவே வநீது-நம்‌, 7, 7, 8 


147 


௮ என்னாழி வண்ணன்‌ பால்‌ இன்று _பே. 1 
அ அடியேன்‌ சதிர்த்தேன்‌ இன்றே ௧. நு, ௪, 8 


விள:--வந்த நாள்‌ வந்து-ப்ரதம ஸ்வீகாரத்துககு முனபு 
தாமிட்டது ஒரு பசசையாய்‌, அதுக்கு உபகரித்தானாகிலிறே இந்‌ 
நாள்‌ என்னலாவது, அங்ஙடனொன்நிலலாமையாலே ப்ரதம 
ஸ்வீகாரத்தை ““வந்த நாள்‌'” என்னு மித்தனையா ய்த்துச சொலல 
லாவது, இது நிரஹேதுக விஷயீகாரம்‌ எனறபடி. 
நடுவே வந்து --நிர்ஹேதுகமாக வந்து, விஷயப்ரவணனாய்ப்‌ 
போகா நிற்க, நடுவே வந்து மீடடவிததனை. 
இப்படி ஆழவார்கள்‌ பகவானுடைய நிரஜேதுக வீஷயீ 
காரததை யருளிச செய்தபடி. [மேல இரண்டு பாசுரங்களும்‌ கீழே 
(87-ம்‌ பக்கம்‌) கூறப்படடன. 
9:6 இ மற்றோர்‌ நெர்சறிபான்‌ கலி, 7, 8. 8 
அ அனந்தன்‌ பாலும்‌ கருடன்‌ பாலும்‌ ஐது 
நொய்தாக வைத்து - பெ. தி, 6. 4, 0 
விள.--மற்று -திருவடி திருவநந்தாழ்வான்‌ தொடக்கமானார்‌ 
பககலிலும்‌ போவானாய்‌ இருக்கிறிலன. “அனந்தன்‌ பாலும்‌?” 
எனறும, **இடவகைகள்‌ இகழந்திட்டு”” எனறும்‌, “*கலலும கனை 
கடலும்‌'” எனறும சொலலுகிறபடியே, இவருடைய திருவுள்ள 
மொழிய வேறோரிடமுணடாக நினைததிருக்கிறிலன்‌. 


2.9 இ விளங்கனி மேல்‌ இளங்கன்றுஃஎ றிந்த கூத்தர்‌ 


கலி. 7.4.2 
அ கோட்ட ங்கை வாமநனாய்‌..கூத்துக்கள்‌ 
நம்‌. 7. 9. 6 
அ கோடடிடையாடினை கூத்து நம்‌. திரு 
விருத்தம்‌. 1 


விள.-—வீளங்கனி--இலக்கைக்‌ குறித்து எறிகைக்காக இட்ட 
நாலடியும்‌ நடைச்‌ சககரவத்துப்‌ பிடிக்க வேணடுமபடியாயிருந்தது. 

கோட்டங்கை வாமனன்‌ --அன்றே பிறந்து அனறே வளர்ந்து 
அனறே பிஎக்ஷமிலையதிகரிதத வாமநன செய்த வயாபாரங்‌ 
களடஙகலும இவாககு வலலாராடினாபபோலே யிருக்கிறபடி. 


கோட்டிடை.--அவன்‌ நினறபடி உத்தேச்யமாகையாலே 
கூதது எனகிறார்‌, 


148 அருளிச்செயல்‌ 


880 இ கள்ளத்தேன்‌ பொய்யக த்தேன்‌ கலி. 7. 4, 9 
௮ பொய்யே கைம்மை சொல்லி - நம்‌, 5. 1, 1 
௮ உன்னையும்‌ வஞ்சிக்கும்‌ நம்‌, 5. 1, 9 


விள:-கள்ளத்தேன்‌-*சோரேண ஆத்மாபஹாரிணா'” என்கிற 
படியே அநாதி காலம்‌ ஆதமாபஹாரம்‌ பணணிப்‌ போந்தேன அது 
தன்னையும்‌ தெரியாதபடி “உன்னையும்‌ வஞ்சிக்கும'" எனகிறபடியே 
எனனந்தராத்மா அறிகிறதெனறு மறைத்துப்‌ போந்தேன்‌. 
இபபடிப்‌ பொய்யையும்‌ மெய்யாக்கின கரெளர்யம்‌ கூறியவாறு, 


பொய்யே கைம்மை --பொய்‌ எனறும்‌ கைம்மை யென்றும 
இரணடும்‌ பரியாயமான சொல்‌ இததால சொல்லிற்றாயதது, 
பிறரைப்‌ பகட்டுகையன்‌ றிக்கே ஸர்வஜஞனும்‌ இது மெயயென்று 
ப்ரமிக்கும்படி பெரும்‌ பொயயையனறோ சொலலிற்றெனகை., 
உனனையும்‌ வஞ்சிக்கும்‌ என றிறே 3மல்சொலலத்‌ தேடுகிறது. 


881 இ கனவகத்து கலி. 7.5. 6 
௮ கனவிடத்தில்‌ கலி, தி, நெ. 28 


விள:--கனவகத்து -ஸவப்ந கல்பமான ஸம்ச்லேஷத்தில்‌ எனற 
படி, 

கனவிடத்தில.-- இந்தரஜாலமெனறும கனவென்றும்‌ அஸத 
திரங்களைச சொல்லக்கடவது. அஸத்திரமான தேசத்திலே தாமும 
ஸந்நிஹிதராய்‌ அநுபாவய விஷயமும ஸநநிஹிதமாயிருக்க 


தேசாந்தரம்‌ வேண்டுகிறது, தேசமும தேஹமும்‌ அஸ்த்திர 
மாகையாலே. 


கனவிடத்தில்‌:-- கனவென்று ஸமச்லேஷத்தில அஸ்ததைர்‌ 
யத்தைச சொலலவுமாம்‌ முனபு அநுபூதமானதொனறைக்‌ கால 
நீளததாலே ஸ்வப்நம்‌ கண்டமாத்ரமெனறு சொல்லக்‌ கடவதிறே 
“என்‌ நீலக்‌ கண்கள்‌ பனிமலக”' எனறும்‌ “*மெலிவெய்தப்‌ போன”? 
என்றும்‌ கீழும்‌ மேலும பிரிவு ஸூசநம்‌ உள்ளது. 


902 இ கைகூப்பி கலி, 7. 5.8 
௮ ஈயங்கள்‌அசெய்வளவில்‌ கலி, தி. நெ. 22 
விள:--கைகூப்பி-இடைநோவ ஸம்ச்லேஷித்த குற்றம்‌ தீரக்‌ 
கைகூப்பினன்‌ பகவான, ஸர்வேச்வரன்‌ கலியன்‌ விஷயத்தில்‌ 


பரிமாறின தாழ்ந்த பரி மாற்றம-ஸேவ்யன ஸேவகனானான்‌ 
என்றபடி. 


அனுபவம்‌ 149 


நயங்கள்‌--நீசபாஷணங்கள்‌, ஸர்வலோக நாயகனான பகவான்‌ 
ஆழ்வார்‌ விஷயத்தில்‌ **அடியேன்‌'” என்றவாறு, இப்படி வாசிக 
மாகவும்‌ காயிகமாகவும்‌ அத்தலை யித்தலையானபடி. 


263 இ என்னை உகந்தானை நிலமகள்தன்‌,,,வித்தகனை 
கலி, 7.6 8 

௮ நமக்கும்‌ பூவீன்மிசை நங்கைக்கும்‌ இன்பணை 
நம்‌. 4, 5. 8 


விள: பூமிப்‌ பிராட்டியிற்‌ காட்டிலும்‌ தனனை பகவான்‌ முற்பட 
உகந்தமையைக்‌ கலியனும்‌, பெரிய பிராட்டியாரிற்‌ காட்டிலும 
தன்னை பகவான்‌ முற்பட உகந்தமையை நமமாழ்வாரும்‌ அருளிச்‌ 
செய்துள்ளார்கள்‌ இப்பாசுரங்களில்‌, 


964 இ கூறை சோறிவை தந்தருளி கலி. 7.7.6 
௮ தோட்டம்‌... இவையெல்லாம்‌... உன்பொன்னடி-- 
பெ இ.ச, 1,5 
௮ உண்ணும்‌ சோறு . எல்லாம்‌ கண்ணன்‌ 
ரம்‌, 6, 7, 1 


விள:--கூறை-எனக்குக்‌ கூறையும்‌ சோறுமாயிருக்கிற திருவடி 
களைத்‌ தந்தருளி, “தோட்டம்‌ இலலவள்‌”' எனகிறபடியேயும்‌, ““எல்‌ 
லாம்‌ கண்ணன்‌'” என்றும்‌ சொல்லுகிறபடியேயும்‌ கூறை சோறாக 
நினைத்திருப்பது இவையாய்த்து இவர்‌. “உன பொற்றாமரையடியே 
போற்றும்‌”” என்றாளிறே ஆண்டாள்‌, “தநம மதீயம தவ பாத 
பங்கஜம்‌?” என்னாநின்றதிறே பொனனும்‌ பூவும்‌ புறம்பே தேட 
வேணுமோ என்றபடி, ப்ரதமபர்வமான பகவத விஷயத்தில்‌ அந்‌ 
வயித்தவனுககு எல்லாம்‌ கணணன்‌, சரமபாவமான ஆசார்ய விஷ 
யத்தில்‌ அந்வயித்தவனுக்கு எல்லாம்‌ ஆசார்யனி3ற. 


ஸ்ரீமல்லோகாசார்யனும்‌ “பாட்டுக்‌ கேட்குமிடமும்‌, கூப்பீடு 
கேட்குமிடமும்‌, குதிததவிடமும்‌ வளைத்தவிடமும்‌ ஊட்டுமிடமும்‌ 
எல்லாம்‌ வகுத்தவிடமே யெனதிருக்கக்‌ கடவன்‌'' எனறு ஸ்ரீவசந 
பூஷணத்தில்‌ அருளிச்‌ செய்தார்‌, கணணனைத தவிர மற்றொன்றறி 
யாத ஆழ்வார்கள்‌ அவிதித விஷயாந்தரர்களே-ஆசா£யனைத்‌ தவிர 
மற்றொன்றையறியாத மதுர கவிகளும்‌ அவித்த விஷயாந்தரரே. 
*யேநைவ குருணா யஸ்ய ந்யாஸவித்யா பரதீயதே தஸ்ய 
வைகுண்ட்ட துப்தாப்தி த்வாரகா: ஸர்வ ஏவ ஸ-' எனனாநினறதிறே. 
“வில்லார்‌ மணிகொழிக்கும வேங்கடப்‌ பொற் குனற முதல்‌ செல்லார்‌ 
பொழில்‌ [சூழ்‌ திருப்பதிகளெல்லாம்‌, மருளாம்‌ இருளோட மத்தகத்‌ 


150 அருளிச்செயல்‌ 


துத்தனதாள்‌ அருளாலே வைத்தவர்‌” என்று ஞானஸாரத்திலே 
அருளாளப்‌ பெருமாள்‌ எம்பெருமானாரும்‌ அருளிச்‌ செய்தார்‌ 
அவிதித விஷயாந்தரத்வம அதிகாரி பேதததாலே பிந்நமாயிருககும்‌ 
தாம ஈடுபடட விஷயத்திலே அதிமாத்ர ப்ராவணயம்‌ அஸ்தமி 
தாந்ய பாவத்வம ஸர்வ ஸாதாரணம்‌, 


885 இ ஏழுலகுமளந்த வெள்‌ றித்‌ தனியுதல்‌ சக்கரப்‌ 
படை கலி. 7.6 6 
௮ பொருமா நீள்படையாழி,,.குறளாகி நிமிர்ந்த -- 
நம்‌, 1. 10. 1 
௮ ஆழியெழ அப்பன்‌ உலகம்‌ கொண்டவாறே 
நம்‌. 7.4. 1 


விள'ஆயுதங்களுககெலலாம்‌ ப்ரதாநமாயிருக்கிற திருவாழி 
யைப்‌ பரிகரமாகவுடையனான என்‌ ஸ்வாமி, மாணுருவானபோது 
சக்கரப்‌ படையுண்டு எனபதனை **தரிவிகரம க்ரமாக்ரரந்த த்ரை 
-லோகய ஸ்ப்புரதாயுத.”” எனற ப்ரமாணம்‌ கூறுகிறது. 

பொருமா:-—ஆழியெழ- எனறு நம்மாழ்வாரும ஸ்ரீவாமந 
மூர்ததியை ஸாயுதராக வநுபவிததாரிறே ஸ்ரீதரிவிக்ரமனுடைய 


ஸாயுததவத்தை நமபிளளை ஈடடில வாணிததிருககும்‌ அழகு 
ஸ்ரீவைஷணவர்களுககு பரமபோகயம்‌-ஸேவித்துக்‌ களிக்கலாம. 


886 இ கலையிலங்கு மொழியாளர்‌ கண்ணபுரம்‌ - கலி, 
6. 1.1 
௮ வேதவாயத்‌ தொழிலார்கள்‌ வாழ்‌ 
வில்லிபுத்தூர்‌ --நாச்‌. இ, 2 10 
விள.--**கலையிலஙகு”” -இவவிஷயம்‌ கீழே (எண 14 எனகிற 
விடத்தில) கூறப்பட்டது, 
வேதவாய்‌.--வாயால உசசரிப்பதடங்கலும்‌ வேத சப்தமாகை 
யாலே செய்வதடங்கலும வைதிக கரியையாயிருககிற பராஹ்மணர்‌ 
வாத்திக்கிற ஸ்ரீ விலலிபுததூ£. 
297. இ கண்ணபுரம்‌ தொழுதாள்‌ இவள்‌ கள்வியோ -- 
கலி ௦௨2.1 
௮ அளன்மேபட்ட து நம 9. 6, 6 


விள.--கணணபுரம-ஓ படுகொலை படுகொலை என்கிறாள்‌ திருத்‌ 
தாயார்‌. ஓர்‌ அஞஜலி பணணினாள்‌ எனறு இவளை ஆனைககிட்‌ 


அனுபவம 151 


வேணுமோ கணணபுரம தெய ராள-பராவஸத்தையைத தொழு 
தாளோ?”, வயூஹஙகளைத தெ யந ளே, அவதாரங்களைத்‌ தொழு 
தாளோ?, அாசசாவதாரததீல 8£ நினற ஊரையனறோ இவள 
தொழுதது தொழுதாள-ஆதமாபஹா* யெனறிறே நீர சொல 
லிறறு தொழுகை ஆதமாபஹ ரி கருதயமோ, “ந நமேயம”” என 
றிருககையன றோ தொழாதவாகள கருதயம, **யஸயாஸமி”* என 
றனறோ இவளஸவரூபம்‌ உனனுடைமையானது தோற்ற அஞஜலி 
பணணினாளே. இவள்‌ களவியோ?”, 


ஆளனறே பட்டது -அடிமையனரேோபுக்கது--ராவணாதிகளைப்‌ 
போல எதிரமபு கோத்தேனோ?, ஓா ஆதம வஸது படும பாடேயிது 


5௦6 இ வடவரை நின றும்‌ வ5த.ஃயாம்‌ கலி, 8. 2, 6 
அ கடல ஞாலம்‌ செய்தேனும யானே - நம்‌, 5.6, 1 


விள--இவளும (ஸ்ரீபரகாலநாயிகை) திருவாய்ப்பாடி தீருக்‌ 
கண்ணபுரமாகவும, க்ருஷணன ஸ்ரீசெளரிப்‌ பெருமாளாகவும, அச்‌ 
செளரிப பெருமாள்‌ தானாகவும்‌ அநுகரிததுப பேசுகிறாள்‌, “£ஸாவம்‌ 
கலு இதம ப்ரஹ்ம”, “அஹம பரஹமாஸ்மி?* என்று தான 
அவனாய்‌ அவன்‌ தானாயிறேயிருபபது, இதிறே இவளுடைய 
வைதிக லோகாயதமதமிருககிறபடி வேறே யநுகரித்தாரும சில 
ருணடிறே. “கடல ஞாலம்‌ செய்தேனும்‌ யானேயென்றும”? எனறு, 
அவளைப்‌ போலே ஜகதகாரண ரூபியைப பற்றுமவளனறிறேயிவள, 
அர்சசாவதார ரூபியையிறே இவள அநுகரிபபது, இவ்வர்சசாவதார 
ரூபததால பிறககும்‌ அநுபவமொழிய அந்தந்த அவதாரஙகளால 
பிறக்கும்‌ அநுபவததை காயககிடவெனறிருககுமவளிறேயிவள்‌. 
ஆபபான திருவழந்தூார அரையரும ஆழ்வாரா திருநறையூரரையரும்‌ 
இப்பாட்டை யநுஸந்தித்த *“இபபாட்டுககொரு சேர்ததி கண்‌ 
டிலோம்‌”” என்று பட்டா பாடே வந்து, “இப்பாடடிருககிற 
படியென்‌”” எனறு கேட்க, மகளநுகாரத்தைத்‌ தாய்‌ அ நுபாஷிக்‌ 
கிறான”? என்றருளிச செயதார்‌--ஆரூடயோகராயிருப்பாா சிலர்‌ 
வந்தால்‌ “யோ பவாத்‌ யந்நிமிததம வா யதாகமநகாரணம' என்‌ 
கிறபடியே, “நீ யார, வந்ததெஙகு நினறும'” என்று கேட்கக்‌ கடவ 
திறே. அபபடியே **நீ யெங்கு நினறும வந்தது வந்த காரண 
மேது” எனன, **வநதது இனனவ்டததில நினறும்‌, வந்த காரயம்‌ 
இனனைது”” எனகிறாள, 


வடவரை--வடககில திருமலையில நினறும்‌ வந்து, ““திருமால 
வைகுந்தமே தண்திருவேஙகடமே”” எனறு அததலையைபபற்றி 
வருமவளனறே இவள அாசசாவதாரததைப்‌ பற்றுமவளிறே, 
அரசசாவதாரத்துக்குக கொணடைககோல்‌ நாட்டின தேசமிறே 


158 அருளிச்செயல்‌ 


திருமலை “செஞ்சொற கவிகாள்‌”* என்கிற திருவாய்மொழியில்‌ 
நித்ய ஸுூரிகளுக்கு ஆழல காலபடாமைககு உபதேசிக்கும்போது 
மற்ற திவய தேசஙகளிருக்க, தெற்குத்‌ திருமலையில்‌ ஸெளசீலயத்தை 
யிறே ஆழங்காலாக வருளிச செயதது, அப்படியே வடமலையும்‌ 
கானமும வானரமுமானவறறுக்கும முகங்‌ கொடுக்குமிடமா 
கையாலே அச்சீலத்தில்‌ ஆழஙகாற்பட்டு மற்றொன்றைச்‌ சொல்‌ 
லாள்‌ எனறு கருத்து. 


வந்த காாயமேதெனன-இனறு கணபுரம்‌ இடவகை கொளவது 
யாம்‌-இனறு திருககணணபுரததிலே நிதயவாஸம்‌ பண்ணுவதாகக 
காண்வந்தது. இது காண நாம வந்த காயம்‌, இது எனனுடைய 
உண்மையிருந்தபடி. 


369 இ கரையெடுத்த சுரிசங்கும இழந்தேன்‌. கலி,6.5.1 
௮ மாலுக்கு . இழந்தது சங்கே நம்‌, 0. 6. 1 


விள --தரையெடுதத-கீழில திருமொழியிலே “கைவளை 
கொள்வது தககதே”” எனறு திருததாயார்‌ சொன்னாள. அவள்‌ 
பலகாலும சொலலக கேடகையாலும, இவள்‌ அதுதனனை வாய்‌ 
வெருவுகையாலும கீழபபிறநத மோஹமானது போய, அல்பமறிவு 
பிறநது, அதுதான ஆசவாஸத்துககுடலாகை தவிர்ந்து, தான 
படுகிற வயஸநததை யநுபாஷிககைககு உடலாக, அததாலே 
இரவல வாயாலே தனனிழவைச சொலலுகையன்றிக்கே, தானே 
தனனிழவுகளைச சொலலிக கூபபிடுகிறாளாயிருககிறது. *இழந்தேன 
என்‌ வரிவளையே, என கனவளையே, என செறிவளையே, என பொன 
வளையே, என வரிவளையே, என ஒளிவளையே, என்‌ ஒளிவளையே, 
என செறிவளையே, என பெயவளையே”” என்னாநின்றதிறே. 


மாலுககு கீழ்‌ இவளுக்குப்‌ பிறந்த தசைமுற்றி வயஸநம்‌ 
அதிசயிககையாலே மோஹமகதையாய்க கிடகக, அது கணடு 
ஆற்றாளாய இவளுடைய தோழியும மோஹிகக, இததசையிலும 
இவளை ஜீவிப்பிகக விரகுகளை மநோரதிககையாலே தரித்திருந்த 
திருத்தாயாா இவளுடைய வலயாதிகள்‌ காணக்காண சிதிலமாகிற 
படியைக்‌ கணடு, அவற்றைத்‌ தனித்தனியே சொல்லிக கூப்பிடு 
கிறாள்‌. ஓரோ நகர பததநாதிகள வேவப்புக்கால்‌, “*“ஒரு மாடம 
முறிந்தது, மாளிகை முறிந்தது'” என்பாரைப்‌ போலே, “இழந்தது 
சங்கே”, “இழந்தது மாமை நிறமே” “இழந்தது பீடே”' “இழந்தது 
பண்பே'” “இழந்தது கற்பே”? “தோற்றது மெய்யே” “இழந்தது 
தன்னுடைச்சாயே'” “இழந்தது மாணபே”' “தோற்றது பொற்பே”” 
“இழந்தது கட்டே”” என்னாநினறதிறே, 


அனுபவம்‌ 189 


“கரையெடுத்த”” பதிகத்தில்‌ வளையிழந்தது மட்டும்‌ கூறப்‌ 
பட்டது. “மாலுக்கு?” பதிகத்தில்‌ வளை தொடக்கமானவை யிழந்‌ 
தீது கூறப்பட்டது. “கரையெடுத்த”' பதிகம்‌ மகள்‌ பாசுரம்‌. 
“மாலுக்கு” பதிகம்‌ தாய்ப்‌ பாசுரம்‌ என்ற வாசியும்‌ உண்டு. 


இவதிருல்‌ சொல்லிற்றாய்த்து:--ப்ராப்ய ப்ராபகாபாஸ பரித்யா 
கமிறே, இது தன்னை அழகிய மணவாளப்‌ பெருமாள்‌ நாயனார்‌ 
ஆசார்ய ஹ்ருதயத்தில்‌ “புராண பெளராணிகர்‌ த்யாஜ்யாம்‌ 
சமாக்கின சிதசித்‌ ப்ராப்ய ப்ராபகாபாஸங்களைக்கைவலிந்து, கை 
கழலக்‌ கண்டும்‌, எல்லாம்‌ கிடக்க நினையாதகன்றும்‌'? என்றருளிச்‌ 
செய்தார்‌. “கைம்‌ முதல்‌ இழந்தார்‌”' என்றும்‌ அருளிச்‌ செய்தாரிறே. 


“பிதரம்‌ மாதரம்‌ தாராந்‌ புத்ரான்‌ பந்தூன்‌ ஸகீன்‌ குரூன்‌, ரத்‌ 
தாதி தநதான்யானி க்ஷேத்ராணி ச க்ருஹாணி ௪, ஸர்வதர்மாம்ச்ச 
ஸத்த்யஜ்ய ஸர்வகாமாம்ச்ச ஸாக்ஷராந்‌, லோகவிக்ரா ந்த சரணெள 
சரணம்‌ தேசவ்ரஜம்‌ விபேர்‌”” என்கிற வசநம்‌ *“ஆக்நேயம்‌ அஷ்டமம்‌ 
சைவ பவிஷ்யம்‌ நவமம்‌ ஸ்ம்ருதம்‌'" என்கிறபடியே அஷ்டாதச 
புராணத்திலும்‌ வைத்துக்கொண்டு ஒன்பதாம்‌ புராணமாகச்‌ 
சொல்லப்பட்ட பவிஷ்யத்‌ புராண ஸித்தமாகையாலும்‌, புராண 
வித்தமராகையாலே பெளராணிகரான பாஷ்யகாரர்‌ கத்யத்திலே 
இவ்வசநப்ரக்ரியையாலே த்யாஜ்யங்களினுடைய த்யாக பூர்வக 
மான சரணவரணத்தைப்‌ பண்ணுகையாலும்‌ “புராண பெளராணி 
கம்‌ த்யாஜ்யாம்சமாக்கின'” என்கிறது. இங்ஙனன்றிக்கே, இவ்‌ 
வர்த்தம்‌ புராண ஸித்தமாகையரலும்‌, அதுதான்‌ புராதநபுருஷா 
நுஷ்டாநரூபமாகச்‌ சொல்லப்படுகையாலும்‌ இவையிரண்டையும்‌ 
பற்ற “புராண பெளராணிகர்‌ தீயாஜ்யாம்சமாக்கின”” என்றருளிச்‌ 
செய்தாராகவுமாம்‌. ஆகவிப்படி புராணமும்‌ பெளராணிகரும்‌, 
“£பிதரம்‌ மாதரம்‌” என்று தொடங்கி '*ஸாக்ஷராந்‌'” என்னுமதள 
வாக ““ஸந்த்ஜ்ய”” என்கிற விதுக்கு கர்மீபவிக்கையாலே வக்ஷ்ய 
மாண ஸித்தோபாய வரணத்துக்கு அங்கமாக த்யஜிக்கப்‌ படுமம்‌ 
சமாக்கின சித்வஸ்துக்களும்‌ அசித்வஸ்துக்களுமாயுள்ள ப்ராப்யா 
பாஸங்களையும்‌ ப்ராபகாபாஸங்களையும்‌ கைவலிந்து கைகழலக்‌ 
கண்டும்‌ எல்லாம்‌ கிடக்க நினையாதகன்றும்‌ அகலகில்லேன்‌ என்று 
பூர்வவாக்யமநுஸந்தித்தவர்‌ ஆழ்வார்‌. கைவலிந்து என்றது 
₹*துவளில்‌”” பதிகத்தின்‌ ஸாரம்‌, **கை கழலக்‌ கண்டும்‌'' என்றது 
“மாலுக்கு?” பதிகத்தின்‌ ஸாரம்‌. “எல்லாம்‌ கிடக்க நினையாத 
சுன்று”' என்றது “உண்ணும்‌ சோறு'” பதிகத்தின்‌ ஸாரம்‌. சிதசித்‌ 
வர்க்கமான இவற்றைக்‌ கைவிட்டார்‌. உறங்குவான்‌ கைப்‌ பண்டம்‌ 
யோலே பகவத்‌ ப்ரேம பாரனச்யத்தாலே தன்னடையே தன்‌ கையில்‌ 

௮௮-80 


154 


நின்றும்‌ நெகிழ்ந்து போகக்‌ கணடார்‌ “ஸர்வாந்‌ போகாந்‌ பரித்‌ 
யஜய”” எனகிறபடியே இவற்றை யொனறாக நினையாமல 
உபேக்ஷித்தகனறு போனார்‌ ஆழ்வாரா 


““தானிகழ வேணடாமல தனனை விடல சொல மாறன”” என்று 
“மாலுககு?” பதிகததின ஸாராரத்தததை ஸீககரஹிததருளினா 
திருவாயமொழி நூறறந்தாதீயில ஸவாமி மணவாள மாமுநிகள, 


தாமாக விடடமையும்‌, அவை தாமாகவே கழிந்தபடியும, 
அவற்றை யிவர்‌ உபேக்ஷிததபடியும கூறினபடியால ப்ராபய 
பராபகாபாஸ தயாகமான அங்கம்‌ கூறபபட்டபடி, இப்படிப்படட 
அங்கம்‌ “இழந்தேன்‌ என்‌ வரிவளையே”' “இழந்தது சஙகே”' எனறு 
அந்யாபதேசப பாசுரஙகளில ஆழவாரகளாலே கூறபபட்டது. 


990 இ கனம்செய மாமதிள்‌ கணபரத்தவனொழம்‌ _— 
கலி 6.5.9 


௮ நாகையம௫யாரை கலி 9 2 10 


விள --கனம.-திருமங்கையாழவார்‌ “தந்தை கால” (89) 
பதிகத்தில பத்துப்‌ பாசுரங்களுக்குள்ளே ஒனபதாம்‌ பாட்டிலொன்‌ 
றிலுமே **கணபுரம்‌”” எனறு திவயதேசத்‌ திருநாமததை யருளிச 
செய்தாா- 


நாகையழகியாரை--திருமஙகை மனனன்‌ **பொனனிவர்‌ 
மேனி!” (9 2) பதிகததில பத்துப பாசுரஙகளுக்குள்ளே பததாம்‌ 
பாட்டிலொனறிலுமே ““நாகை*” எனறு திவயதேசத திருநாமத்தை 
நிர்த்தேசித்தருளினார்‌. 
391 இ கல்லால்‌ கடலையடைத்தான்‌ கலி. 0 4 
அ ஒரு வில்லால்‌ இங்குமுநீநீர்‌ அடைத்து 
_ இருமாலை 11 


விள. கலலால-நீரிலேயிட்டால்‌ ஆழககடவ மலைகளைக்‌ 
கொண்டு கடலையடைத்த சக்ரவர்ததி திருமகன்‌ என்றபடி 


ஒரு விலலால -- கைக்‌ கெட்டிற்றொரு விலலாலேயாயத்துக்‌ 
கடலையடைத்தது, அதுக்கடி யெனனென்னில, ஸமுதரத்தை யாத்‌ 
தித்து வழிவேண்டிக கிடந்தவிடத்திலே வந்து முகங காட்டிற்‌ 
நிலலை இது குணத்துக்கு முகங்‌ காட்டுமதாயிருந்ததில்லை, 
“சாபமாநய ஸெளமித்ரே'” என்கிறபடியே “கொண்டு வா 


153 


தக்கானை” என்று கையிலே வில்லை வாங்கி, அவ்வில்லு எதிரிகள்‌ 
பக்கல்‌ தணணளி பண்ணினாலும்‌ பண்ணாத ஆசீவிஷோபமமான 
அம்புகளை விட்டா -ஓங்குமுந்நீா:-கடலினுடைய ஸவாபாவிகமான 
வேஷத்தைச்‌ சொலலுகிறதனறு கையும்‌ விலலுமாய்‌ நின்ற 
வீரவுறைப்பைக கண்டு, கீழமண்‌ கொணடு மேல்‌ மணணெறிந்து 
கொந்தளிககுமபடியைச சொல்லுகிறது. இதுதான்‌ ஆர்ததிக்‌ 
கிரங்குமதன்றே அம்புககிரங்குமதிறே உபாதயாயன கையில்‌ 
கசை கணடு சிறு ப்ரஜைகள்‌ காலிலே விழுமாபோலே திருவடிகள 
ளவும வந்து வெளளம கோத்ததாய்த்து, **ஸமுத்ரஸய தத: 
க்ருத்த ராம: ரக்தாந்தலோசந-'” எனனக்கடவதிறே, “அடைத்து?” 
_—நாலிரண்டம்பு விடடவாறே வந்து முகங்காட்டி முதுகெடுத்துக்‌ 
கொடுததவாறே அதின மேலேயாயிற்று அணை கட்டிற்று ஆகை 
யாலே கலலாலேயனறு அடைத்தது வில்லால எனகை, இங்ஙனன்‌ 
ரூகில்‌ இடட இட்ட மலைகளெல்லாம்‌ ஆழ்ந்து போய அடைதத 
தாயத தலைககடடாது ஆகையி3றே முதறகண்‌ நடந்த விஷயத்தை 
“விலலால'” எனறு தொணடரடிப்‌ பொடிகளும்‌, பின்னே நடந்த 
விஷயததை “*கலலால'” எனறு கலியனும அருளிச்‌ செயதார்கள்‌. 
இருவரும ஏககணடர்களிறே, 


992 இ பின்னை மணாளனாட முன கருந்தாள்‌ களிறு 
.. ஓசித்தான்‌ கலி 6, 6. 6 
அ வாரணத்தை மருப்பொசித்தபிரான என்‌ 
மாதவனே - நம்‌, 8.7 2 
௮ பாரணங்காளன்‌ வாரணம்‌ தொலைத்த 
நம்‌, 10, 5. 2 


. விள -- பரதாநமஹிஷிகள்‌ மூவரும இவ்வபதாநத்துக்கிறே 
தோற்றுககிடபபது ஸ்ரீகஜேந்த்ராழ்வானை ரக்ஷித்ததிலுஙகாட்டில்‌ 
இத்தை குணமாக **ஆனை காத்து ஓரானை கொனறு' எனறு 
அருளிசசெயதாரிறே (திருமழிசைபபிரான) , 


893 இ கண்ணபுர மொன்றுடை யானுக்கு அடியேன 
அல்லி 6, 9, 8 
அ தயரதறகு மகன -_ நம்‌, 8. 6, 6 
விள -- கணணபரம - ஸ்ரீவைகுண்ட நாதனாயிருக்குமிருப்புக்‌ 


கவவருகே ஒனறு போலே காணுமிது, அடியேன்‌-சேஷபூதனான 
நான. ஒருவர்ககுரியேனோ-வேறு சிலர்க்கு உரியேன்‌ அலலேன்‌, 


158 அருளிச்செயல்‌ 


இத்தால்‌ தம்‌ ஸ்வரூபம்‌ சொல்லுகிறார்‌, பிறர்க்குரியேனல்லென்‌ 
என்னுமிடம்‌ சொல்லுகிறார்‌. அஸாதாரண விபூ தியுக்தனானவனுக்கு 
என்னுமிடம்‌ சொல்லுகிறார்‌, “வானவர்‌ நாடு” என்னும்படியான பரம 
பதம்‌ அன்றிக்கே, நான்முகனார்‌ பெற்ற நாடான லீலாவிபூதியுமன்‌ 
றிக்கே தானுகந்சவூர்‌ திருப்பதிகன்‌ ஆகையாலே திருக்கண்ண 
புரமே அவனுக்கு அஸாதாரண விபூதியென்றபடி, இப்படிக்‌ 
கலியன்‌ தன்னைத்‌ திருக்கண்ணபுரத்தம்மானுக்கு அநந்யார்‌ ஹசேஷ 
பூதராய்‌ அநுஸந்தித்தபடி. இது சேஷனிருக்குமிருப்பு. 


தயரதற்கு: -- தயரதன்‌ மகன்‌ என்றாதே, தயரதற்கு மகன்‌ 
என்கிறது, ஒரு கால்‌ வெற்றிலைச்செருக்கிலே ““ராஜ்யத்தைத்‌ தந்‌ 
தேன்‌”? என்னா, புரிந்து ஸ்த்ரீ பரதந்த்ரனாய்‌ “நான்‌ தந்திலேன்‌, நீ 
காடேறப்போ”” என்னா, இப்படிச்‌ சொல்லலாம்படி அவனுக்கு 
இஷ்ட விநியோகார்ஹனான புத்ரன்‌, “'ததெள குசிகபுத்ராய”” 
என்று ஓர்‌ ஸம்ஸாரிக்கு இஷ்ட விநியோகார்ஹனானான பகவான்‌ 
என்றதாயிற்று. இது பரம சேஷியுடைய சேஷத்வம்‌. “கோதை 
பொருட்டு?” (நம்‌. 8-5-4) என்றுமுண்டிறே. 


இது சேஷியிருக்குமிருப்பூ. **பவாந்‌ நாராயண:”” என்று ஈச்வ 
ராபிமாநிகள்‌ தாங்கள்‌ வந்து சொன்னால்‌ ஆத்மாநம்‌...மந்யே-தசர 
தாத்மஜம்‌ என்னுமவனிறே. இப்படிக்‌ கவியனும்‌ நம்மாழ்வாரும்‌ 
சேஷ சேஷிகளை யனுபவித்தபடி. 


991 இ கண்ணபுரம்‌ ஒன்றுடையானுக்கடியேன்‌ 
லி, 8. 9. 8 
௮ எனக்கே ஆடசெய்‌ நரம்‌, 2.9, 4 


விள: _ கண்ணபுரம்‌ - “கண்ணபுரம்‌ ஒன்றுடையானுக்கு'* 
என்று சதுர்தீயந்தமான அகாரார்த்தத்தையும்‌, “அடியேன்‌?” என்று 
சேஷத்வாச்ரயவாசியான மகாரத்தில்‌ அர்த்தத்தையும்‌, '*ஒருவர்க்‌ 
குரியேனோ”” என்று அந்யசேஷத்வ நிவர்த்தகமான உகாரார்த்தத்‌ 
தையும்‌ சொல்லா நின்று கொண்டு ப்ரணவார்த்தத்தை அநுஸந்தித்‌ 
தார்‌ திருமங்கையாழ்வார்‌, ப்ரணவார்த்தமான பகவச்சேஷத்வம்‌ 
சேஷதர்மம்‌ ஜீவ நிஷ்டம்‌, 


எனக்கே: - முதலிலே ““ஆட்செய்‌'” என்ன வேணும்‌, ஆட்‌ 
செய்‌ என்று ஸ்வாதந்த்ர்யத்தை வ்யாவர்த்திக்கிறது. அதில்‌ 
“எனக்காட்‌ செய்‌'' என்ன வேணும்‌. எனக்காட்செய்‌ என்று அப்‌ 
ராப்த விஷயங்களை வ்யாவர்த்திக்கிறது, எனக்கேயாட்செய்‌” 


167 


என்று தனக்கும்‌ எனக்கும்‌ பொதுவான நிலையைத்‌ தவிர்த்து 
எனக்கே யாட்செய்‌ என்ன வேணும்‌. இத்தால்‌ பரார்த்த கைங்‌ 
கர்யம்‌ பரம புருஷார்த்தம்‌ என்று தேறியது. இது தான்‌ மூல மந்தி 
ரத்தில்‌ த்ருதீயபதமான மாராயணாய என்றவிடத்தில்‌ ஆய என்ற 
விபக்தியின்‌ அர்த்தமாகும்‌, ஆய என்கிற வித்தால்‌ “வழுவிலாவடிமை 
செய்ய வேண்டும்‌ நாம்‌” என்கிற ப்ரார்த்தனை காட்டப்பட்டத:, 
ப்ரணவத்தில்‌ சதுர்த்தி லுப்த சதுர்த்தி, இதில்‌ சதுர்த்தி வ்யக்த 
சதுர்த்தி, அது சேஷ தர்மமான சேஷத்வத்தைக்காட்டும்‌, இது 
சேஷ வ்ருத்தியான சேஷத்வத்தைக்‌ காட்டும்‌, “நாகிஞ்சித்குர்வத: 
சேஷத்வம்‌”” என்னாநின்றதிறே, சேஷவ்ருத்தியான சேஷத்வம்‌ 
இல்லையேல்‌ சேஷதர்மமான சேஷத்வம்‌ இல்லை. இந்த விருவகை 
சேஷத்வங்களுக்கும்‌ நிரூப்ய நிரூபகபாவம்‌ உண்டு, சேஷ வருத்‌ 
யேகநிரூபணீயம்‌ சேஷ தர்மமான சேஷத்வம்‌ என்றபடி. “குருஷ்வ 
மாம்‌ அதுசரம்‌”* என்றாரிறே இளைய பெருமாள்‌, மாம்‌-சேஷபூ தனன 
என்னை, அநுசரம்‌-சேஷத்வாநுகுண கைங்கர்ய யுக்தனாக-குருஷ்வஃ 
செய்தருள வேணும்‌ என்றார்‌. மாம்‌ என்று ப்ரணவார்த்தமும்‌, அநு 
சரம்‌ என்று நாராயணாய பதார்த்தமும்‌, குருஷ்வ என்ற ஆத்மநேபத 
ப்ரயோகத்தால்‌ ஸ்வார்த்தத்வ நிவ்ருத்திபோதகமான நம: பதார்தி 
தமும்‌ அருளிச்செய்தார்‌. இத்தால்‌ லுப்த வ்யக்த சதுர்த்த்யர்த்தங்‌ 
களான சேஷதர்ம-சேஷவ்ருத்திகளான சேஷத்வங்களின்‌ நிரூப்ய 
நிரூபக பாவம்‌ உக்தம்‌, இப்படி இவ்விரு ஆழ்வார்களின்‌ அநுபவம்‌, 


395 இ நின்னையல்லால்‌ வருதேவர்‌ மற்றுளர்‌ என்று 
கருதேன்‌ கலி. 8, 10, 2 

அ மற்றுமோர்‌ தெய்வமுள து என்‌ றிருப்பாரோ 
டுற்றிலேன்‌ கலி, 6, 10, 8 


விள: -- நின்னை-மற்று-ஸம்ஸார ப்ரளயத்தைப்‌ பரிஹரிக்கைக்‌ 
காக நீயிங்கே திருக்கண்ணபுரத்திலே வந்து நிற்க, வேறே சில 
தேவரையும்‌ ஆச்ரயிக்கும்படி யெங்ஙனே என்று கீழ்ப்பாசுரத்தில்‌ 
(8-10-2) தேவதாந்தர ஸம்பந்தம்‌ தீயாஜ்யம்‌ என்றவர்‌ இப்பாசுரத்‌ 
தில்‌ (8-10-3) தேவதாந்தர ஸம்பந்தமுடையாரும்‌ த்யாஜ்யர்‌ என்‌ 
கிருர்‌, தாமஸ புருஷர்களோடு ஸம்பர்க்கமுமில்லை. ஸாத்விகரை 
யொழியக்‌ காலம்‌ செலுத்தவும்‌ மாட்டேன்‌ என்கிறார்‌. எண்ணாத 
மானிடத்தை யெண்ணுமவனு மல்லேன்‌, பேராளன்‌ பேரோதும்‌ 
பெரியோரை யொருகாலும்‌ பிரிவேனுமல்லேன்‌ என்கிறார்‌, இப்படி 
யிறே கலியனுடைய அந்வய வ்யதிரேகோக்திகளிருக்கும்படி, 
இப்படி, தேவதாந்தரங்களும்‌ தத்ஸம்பந்திகளும்‌ த்யாஜ்யர்‌ 
என்றும்‌, பரதத்வமும்‌ தத்ஸம்பந்திகளும்‌ உத்தேச்யர்‌ என்றும்‌ 
விஷய சதுஷ்டயம்‌ உக்தம்‌, 


ஷ்‌ (800 ரர ச்‌ செ iJ ல்‌ 


158 


896 உற்றதும்‌ உன்னடியார்க்கடிமை கலி, 6, 10, 3 
அல்லிக்கமலக்கண்ணனை ஈம்‌, 0. 10, 11 


விள -- உற்றதும்‌ - உன்னளவில்‌ நின்றவனல்லேன்‌”” என்ற 
போது '₹அவன்‌ (செளரிபபெருமாள) திருவுள்ளம்‌ எனபடுகிறதோ?” 
எனறு நஞஜீயர்‌ அருளிசசெயய, பிள்ளை, “*அல்லிககமலக்கணணனா 
கிறான'? என்றருளிச செயதார்‌. **நீககமிலலாவடியார்‌ தம்மடியார்‌ 
அடியா அடியா எஙகோககள்‌'” என்று இவா பாகவத சேஷத்வத்‌ 
தளவிலே நின்றவாறே அவன அல்லிககமலக்கண்ணனானான. இவர்‌, 
தனனைப்‌ பற்றினாரைப பறறி விருமப விரும்ப, திருககண்களும்‌ 
சிவந்து புதுக்‌ கணித்தது ப்ரபந்நனுடைய லக்ஷ்ணத்தைக்‌ கலியன்‌ 
இப்பதிகத்திலே (8-10) முதலிட்டு மூன்று பாசுரங்களாலே நிர்கர்ஷிக்‌ 
கிரா. அதாவது சரிய பதியே உபாயோபேயங்களெனறிருக்கையும்‌ 
(8.10 1), தேவதாந்தர ஸபர்சமும தாமஸ ஸம்பர்க்கமும்‌ இன்றிக்‌ 
கேயிருககையும்‌ (8. 10 2, 8. 10 3) பாகவதரையொழியச்‌ செலலா 
மையுண்டாயிருககையும்‌ (8 10 3) என்றபடி, இப்படி இரு ஆழ்‌ 
வார்களின்‌ அநுபவம்‌ 


997 இ பெண்ணாளை கலி, 6, 10 4 
௮ பெண்ணாடு கலி. 2, 6. 1 


விள -- பெண்‌ - பேயாயிருந்து வைத்துப்‌ பெணணாஞள்‌, 
நிருபாதிக ஸ்த்ரீதவமுள்ளது யசோதைப்‌ பிராட்டிக்கிறே, அவ 
ளாகத தனனை பாவித்து வந்தாளாயிற்று ஜகத்ஸததாஹேதுவான 
பகவானை முடிக்க விவளுக்கு வந்த வந்தேறியான ஆகாரமிருக்கும்‌ 
படி. பெண - ஆசரித ரக்ஷணூ£ததமாக பகவான புருஷோத்தமன 
ஏறிட்டுக கொணட நாரீவேஷமிருக்கும்படி, இவவிஷயம 115ம்‌ 
பககத்திலும உகதமிறே, 


996. இ பாட்டினால்‌ உனனையென்‌ நெஞ்ச த்‌ தருந்தமை 
காட்டினாய்‌ கலி 6, 10,9 
௮ ஏத்தி உள்ளப்பெற்றேன நம்‌. 4.5 2 


விள -- பாட்டினால்‌ - நான பாடின கவியினுடைய மதிப்பிருந்த 
படியால்‌, இது நமமால வநததாகக்‌ கூடாது, உளளேயிருந்து 
பாடுவீககிறான்‌ ஒருத்தனுணடு எனறறிந்த விது கொணடே நீ என்‌ 
ஹருதயத்திலேயிருககிற விருபபை நிசசயிககலாம்படி பண்ணினாய்‌, 
கண்ணபுரம்‌, இவரைப்‌ பாடுவிதத மூக்கோட்டையிருந்தபடி, 


அனு பவம 189 


ஏத்தி - ம்ந பூர்வ* வாகுத்தர என்கிற நியதியிலலையாயிறறு 
இவர்‌ பக்கல்‌ நினைத்தன்று போலே காணும ஏத்திறறு அவன 
நினைவு மாருமையாலே இதுசேர விழுமிறே என முன சொலலும 
எனறாரி23ற நாமுதல வந்து புகுந்து நலலினகவி தூமுதல பததாக 
குத்‌ தான தனனைச்‌ சொன்னதாகையாலே சேர விழுமிறே முடியா 
னேயில கரணங்கள்‌ விடாயத்தாபபோலே இங்கும தனிததனியே 
யாயிறறு அநுபவிககிறது தாமும கரணங்களோபாதியந்வயிததாா, 
நாட்டினாய்‌ எனனை உனககு முன தொண்டாக-அடிமையில சுவடறி 
யாதவெனனை. இவன நம்முடையான்‌ என்று அங்கே நாடடு 
எனறு நிறுத்தி வைத்தாய்‌ உனனுடைய அங்கீகாரததைக 
கொணடு என ப்ராக்தனமான காமஙகளை வாஸனையோடே போக 
கினேன. பாட்டினால இத்யாதி-பாடின கவி வழியாலே ஸாவஜஞ 
னாய்‌ ஸாவசக்தியாயிருக்கிற நீ என ஹருதயத்திலேயிருந்தமையை 
பிரகாசிபபிததாய, கண்ணபுரததுறையம்மானே-பாடுவீதத ஊர 
திருக்கணணபுரம்‌. பாடுவித்த முக்கோட்டையிருக்கிறபடி. அப்‌ 
படியே இவா வாக்குக்‌ கவிபாட, இவா தாம்‌ நமமோபாதி அநு 
ஸந்தித்தாரித்தனை-இப்படி இருவருடையவ நுபவம்‌. 


899 இ நாகையழகியாரை கலி, 9, 2. 10 
௮ தாள்பரப்பி மண்தாவிய வீசனை -- நம்‌, 3 ௦, [1 


விள அ நாகை-இப்பதிகததில கலியன பசவததிவயவிகரஹ 
ஸெளந்தாயத்திலேயாழஙகாற்பட்டு ஊரின பேரையே மறந்து 
“அச்சோ ஒருவர்‌ அழகியவா”” என்று விஸமிதரானார்‌. அத்திவய 
தேசந்தன்னை வாய்வெருவும பாசுரம்‌ இஃது ஒன்றுமேயாயீறறு?” 
நாகையழகியார்‌ என்று திவ்யதேசத்திருநாமததை வெளீயிடடவாறு, 

தாள்பரப்பி - நம்மாழ்வார்‌ இத்திருவாய்மொழியில்‌ தீருவேங்‌. 
கடத்தையும்‌ திருவேங்கடத்தானையும்‌ பததுபபாசு ரங்களில வருணித்‌ 
தவர்‌ இந்த நிகமநப்பாசுரத்தில்‌ அது தனனை விட்டிட்டு அவனைத்‌ 
திரிவிக்கிரமனாகவே பாடியருளினா. மருக நபீம:குசர கிரிஷ்டா; 
எனறிறே வடமொழிமறையோதுகிறது வேதம தமிழ செய்‌ தவரிறே. 
மாறன 


400 இ ஏழுமிரண்டும்‌ ஒரொன்றும - கலி, 9. 2. 10 
௮ ஒன்‌ றினோடு நான்கும்‌ ஓரைந்தும்‌ -கலி 7.6 10 
அ ஓன்பதோடொனறும... . கவி, 4, 8, 10 
௮ ஒன்று நினற ஒன்பதும்‌ --கலி, 11. 2, 10 
௮ ஒன்று நின்ற ஒன்பதும்‌ -கலி 11 6, 10 


180 


விள -- ஏழும்‌--உயிர்த்தோழியும்‌ தானுமாய்‌ அநுபவிததது 
ஏழுபாடடும்‌, எல்லாரையும்‌ குறிதது இரணடு பாட்டும, பலச்ருதி 
யொருபாடடுமாய அமைந்தது இத்திருமொழியெனறபடி ஸவாநு 
பவம்‌ ஏழிலே பரோபதேசம இரண்டிலே பலசருதி ஒன்று எனற 
வாறு, 


ரு ச செ யல்‌ 


ஒனறினோடு -- அநநதாவதாரகந்தமான க்ரராணவசா 
யியை முதறபாட்டான ஒரு பாடடிலும்‌, அங்கு நினறும திரயக்காய்‌ 
அவதரிததபடியை, ““முனனிவவுலகு'' எனகிற இரணடாம்‌ பாடடி 
லும்‌, '*சிலமபு முதல”” எனகிற நாலாம பாட்டிலும்‌, ““சினமேவும”்‌ 
என்கிற அஞசாமபாட்டிலும்‌, “பன்‌ றியாய'” எனகிற பத்தாம பாடடி 
லும ஆக நாலு பாட்டிலும்‌ ஒரு ப்ரகாரமாகவும்‌, மறறைய அஞ்சு 
பாட்டிலும்‌ கஜேந்தரரக்ூஷணாத்தமாகவும வாமந ராம கருஷண 
ரூபேணவும வந்த அவறறுக்கு ஒரு சேர்த்தியும்‌ திருவுளளம பறறி 
னார்‌ இபபதிகததில ஆழ்வார்‌ எனறபடி 


ஒன்பதோடு ஒனறு - இப்பதிகததில முதறபாடடில போரு 
ளாளன எமபிரானை”” எனறு உபகரமித்து நிகமத்தில **வானவா 
கோனை”? யெனறு உபஸமஹரிசகையாலே, தேவராஜாபிதாந 
முடைய தேவபபெருமாளைத தான செமபொன்செய கோயிலில கண 
டாராகவருளிசசெய்தார்‌ போகமணடபத்தை '*நலமுடையவன”” 
எனறும, அருள்‌ கொடுககுமபடிக கேழிலலாப்‌ பெருமானை **அருளி 
னன்‌ எனறும்‌, கோயில திருமலைகளில எம்பெருமானையநுஸநதிதத 
வனந்தரம பெருமாள கோவிலில தேவராஜனை அயாவறும்‌ அமரா 
கள்‌ அதிபதி எனறருளிச செயதாரிறே ஆழ்வாரும, “வானவர்‌ 
கோனை” எனறு பரமபதநாதனைச்‌ சொலலிற்றுகவொண்ணாது. 
கண்டமையாய்த்து சொலலிற்று என்றாரிறே வயாக்யாதா - பரமபத 
நாதனைக்‌ கண்ணாலே காணவும இயலாது, தொழுது எனனவும 
கூடாதிறே தேச விப்ரக்ருஷ்டமிறே பரத்வம்‌, “உயந்தொழிநற் 
தேனே” “வாழ்ந்தொழிந்தேனே?” அல்லல்‌ தீர்ந்தேனே என்‌ 
கையால்‌ இஙஙனே நிர்வஹிக்க வடுக்கும்‌. இப்படி தம்முடைய 
ஆநந்தத்தை ஒன்பது பாட்டிலும்‌ அருளிச்செய்து பலசருதியாகப்‌ 
பத்தாம்‌ பாட்டு ஒரு பாட்டை அருளிசெயதார்‌ கலியன்‌ எனற்படி. 


ஒன்று நினற வொன்பதும (11-2-10) இத்திருமொழியில கீழ 
ஒன்பது பாட்டாலும்‌ பட்ட நலிவும்‌ இதொரு பாட்டில நலிவுமானால 
இதுவே மிககு வாசாம்‌ அகோசரமாயிருக்கும்‌ என்றபடி, 


கீழெலலாம்‌ அவனைத்தாம பெறாமையாலே பாதக பதார்த்தங்‌ 
கள்‌ கையிலை நோவுபட்ட வயஸநத்தைச்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டார்‌. 


அனுபவம்‌ 161 


கணணன மர்மஜஞனாகையாலே நபடினனைக்காகத்‌ தான்‌ கருமாரி 
பாய ஒருப்பட்டதை நினைவூட்ட, தீடுக்கிடடு, வாளேறு காணத்‌ 
தேளைறு மாயுமா போலே ஆழ்வார்‌ மிகவும்‌ வருந்துகிறா பததாம்‌ 
பாடடில எனறபடி கீழே தாம பட்ட வயஸநம தமககு மறம»ொன 
ரலை ஏறபடட ஆபததை நினைத்து இதிலே தாம படுகிற வயஸ 
தம ஜகதஸத்தாஹேதுவான பகவானுககு ஏற்பட்ட ஆபததை 
தினைதது- இதுவே அதிசயிதமான துஃகம அவனுககு என வருகிற 
தோ எனறு வயிறு பிடிக்கையிற ஸ்ரீவைஷணவத்வம அது 
உடையவரிலற கலியன. 


ஒனறு நினறவொனபதும 11-8-10 


ஒன்பது பாட்டாலும்‌ நோவுபடடவாக்கு ஒரு பாட்டாலே நோவு 
பசிஹரித்தபடி. ஒனபது பாடடிலும இவாககு ஓடின வயஸநமும 
வாஸனையோடே கழியும்படி “அஹம” என்று ரக்ஷ்கனான தல னைக 
காட்டினான்‌. அவனிறே குனறமெடுதது ஆநிரை காத்தவன, ஆங்கு 
ஜலவாஷம, இங்கு பஹாுதா ஸந்தத துக்கவர்ஷமிறே. இடபடிப 
பட்ட ஆபத்தை விலக்குமவனிறே ஆபதரக்ஷகன, அஹம சபதாாதத 
மான ஸர்வஜஞனான ஸாவசகதனான ப்ராப்தனுன பாணனன ஸ்ரீ 
கருஷணன்‌. 


401 இ தொழுதுமெழு கலி 9 8. 
அ தொழுதெழு ஈம்‌. 1 1. 1 


விள-நம்மாழவார தம்‌ நெஞ்சுக்குத்‌ **தொழுதெழு'' என்று ஒரு 
தடவை சொன்னவாறறை அததிருவாயமொழி முழுமையும அந 
வயித்துப பொருள கொண்டார்கள்‌ நம முன்னோ கலியன்‌ இத்திரு 
மொழியிலே “தொழுதும எழு” எனறு பாசுரந்தோறும்‌ அருளிச 
செய்தது அநுபவிககறபாலது. 


402 இ ஏது செய்தால்‌ மறக்‌ கன்‌-தொழுதுமெழு 
யுவி 9.23 
௮ என்னுடைய பந்து - நம்‌.6 2.1 


விள-ஏது:-- நினைக்க வொணணாமையன்றிககே மறகக 
வொணணாது எனகிறது. நாட்டார்‌ தந்தாமுடைய அபிமதரைப்‌ 
பிரிந்தால கூடினபோது மறகக மாட்டாராய்‌, பிரிந்த போது நீனைகக 
மாட்டாராயிருபபாகள்‌. இங்கு அஙஙனனறிககே பிரியில மறகக 
வொண்ணாதபடியா யிராநினறது. இலி அவர்கள்‌ படியன்றிககே 
அ-21 


162 அருளிச்செயல்‌ 


நம்மது விஸஜாதீயமாயிருந்த பின்பு, கிட்டினால்‌ தான்‌ மறககலா 
மாகில்‌ பார்பபோம்‌. போந்து காணாம்‌ என்கிறாள்‌. இவளபடி வ்யா 
வர ததமாயிறேயிருப்பது 


தொழுதும்‌ எழு-- மறககைக்கும்‌ தொழவேணும போலே 
காணும்‌ ஏதேனுமாக அபிமதலாபம தொழுகையாலலலது இலலை 
யாயிருந்தது நாம அவனை மறகக வேண்டிலும அங்கு போக 
வேணும வா எனகிறாள. “*மனமே தொழுதும்‌ எழு புலலாணியே”' 
“ஏது செய்தால்‌ மறககேன'' என்கிறாரிறே 


எனனுடைய பந்து.--பிறந்தவாறநிலே சரணாகதி செயத வாழ 
வார அபபெரிய ஆரததியோடே கூடத்‌ தூது விட்டார்‌ வீடட 
ஆள்‌ சென்று அததலைபபட்டு அவனுககறிவிகக, அவனும்‌ இழ 
வாளனாய ஆனைக்கருள்‌ செயய வந்து தோற்றினாப்‌ போலே பதறி 
நடநது வாரா நிற்க, அவவளவு பறருமே கிடந்து துடித்தலமந்து 
“இனி இவவளவில நாம செய்ய வடுப்பதென்‌ **எனறு பார்த்து, 
முடிந்து பிழைபபுககு மேற்பட்ட பரிஹாரமிலலை எனறு பார்த்து 
அறுதியிட்டு முடியப பார்ககிறாள்‌ அது இவள்‌ ஸங்கல்பிததபோதாக 
முடியலாயிராதிறே அங்ஙன செய்யலாமனறு, இவள ஏருளுமிறை 
யோனில “வேண்டா” எனற போதே போமிறே. இனி போகத 
துககு அவன்‌ வரவு வேணடினவோபாதி முடிவுக்கும்‌ அவன்‌ வரவு 
வேணடியிருந்தது அவன்‌ ஸந்நிதியிலே தான முடியப பராக்கிறாள்‌, 
என்னுடைய பந்து --முடியப பராக்கிறுள எனற விது இப்‌ பதத்‌ 
திலே தோறறுகிறது அவன ஸந்நிதியிலே “என்னது” என்று 
சொலலுகைககு மேற்படட முடிவில்லையிறே. ““த்வயக்ஷரஸது 
பவேத்‌ மருத்யு '” இறே. ஆகக்‌ கலியன்‌ பகவானை மறகக பகவத்‌ 
ஸந்நிதி செல்ல வேணும என்கிறார்‌-ஆழவார தாம முடியவும 
பகவத்‌ ஸந்நிதி வேணும எனகிறார்‌. மறதியும்‌ முடிகையும்‌ பர்யாய 
மிறே. இபபடி இருவர அநுபவழுமிருக்கும்படி. 


403 இ ஏது செய்தால்‌ மறக்கேன்‌ கலி, 9.3 3 
௮ உணரில்‌ உள்ளம்‌ சுநிம்‌ஆல்‌ கலி, 9, 9. ௦ 


விள-கீழே மறகக வொண்ணாதென்றதே, இங்கு நினைக்க 
வொண்ணாது எனகிறது. “ஸமா த்வாதச ததீராஹம”' என்று 
கோணடு வ்ருத்தமானது தன்னையே ஸமரித்து தரித்தார்கள்‌ கிடா 
சில பாக்யாதிகர்‌ நான்‌ நினைததவாறே 'நெஞ்சு சுடா நினறது, 
வந தவாரமானவை தானே பாதகமாம்படியான பாபததைப்‌ 
பண்ணினேன. “வினையேன்‌” என்கிறார்‌-ஆக இவர்க்கு பகவானை 
மறக்கவும்‌ ஒணணாது-நினைக்கவும ஒணணாது -என்‌ றபடி. 


அணுபவம்‌ 188 


404 இ ததிநாமம்‌ கலி, 9, 9.9 
௮ காம்‌ தொழுதேத்தினால்‌ கலி, 11.2.9 
அ ஆம்‌ கோணைகள்‌ செய்து ஈம்‌, 0, 9. 9 


வின: ஒதி-செய்யக்‌ கடவ தல்லா தனவெல்லாம்‌ செய்து பெறக்‌ 
கடவோம்‌. புருஷார்த்தம்‌ ஸ்வயத்நஸாத்யம்‌ என்றிருப்பார்‌ படும 
தெல்லாம்‌ படக்கடவோம்‌. ஆம்கோணைகன்‌ செய்து என்றாரிறே 
நம்மாழ்வாரும்‌. என்னான மிறுக்குக்களையெல்லாம்‌ பண்ணக்‌ 
எடவேன்‌. கோணை-மிறுக்கு. அதாவது-நான்‌ கையும்‌ மடலுமாய்ப்‌ 
பூற்ப்பட்டவாறே, தம்‌ குணநிஷ்டர்படியன்றோவிது'” என்று குணங்‌ 
கொண்டாடி அதிலே செலவெழுதக்‌ கடவன்‌, **அன்று, உன்னைப்‌ 
பெறுகைக்கு ஸாதநாநுஷ்டாநம்‌ பண்ணுகிறேன்‌” என்னக்கடவன்‌. 
நான்‌ கையும்‌ மடலுமாகச்‌ சென்றவாறே அஞ்சி எதிரே புறப்பட்டு 
இற்கக்‌ கடவன்‌. அப்போதாக அவன்‌ காலிலே குனி௰க்கடவேன்‌. 
ரணம்‌ ப்ரவ்ருத்தமிவ”” என்னும்படி தொட்டுவிடக்கட்வேன்‌. **சிர 
ஸா யாசசஸ்‌ தஸ்ய வசதம்‌ ந ச்றாதம்‌ மயர”” என்று புண்படும்படி 
பண்ணக்கடவேன்‌: **இது ஆதரகார்யமாகச்‌ செய்வதொன்‌ றன்று, 
நான்‌ ஸாதத்ர்நுஷ்டாநம்‌ பண்ணுகிறேன்‌?” என்னக்‌ கடவன்‌, 
ப்ராப்காம்‌ :என்றிறுக்கை தவிர்ந்து ப்ராபகத்வபுதீதி பண்ணக்கட 
வோம்‌. பேறு நம்மதானால்‌ அதுக்கீடான ஸாதநமும்‌ நம்‌ தலையிலே 
ஆசவேண்டானோ? ஆக இவ்வளலவால்‌, போக்யதாபுத்தி பண்ணாமல்‌ 
ப்ராபகதிவப்த்தி பண்ணானோம்‌ என்று ஸ்வசுதஸ்வீகாரரூப ப்ரபத்தி 
பரமாக இப்படி யோஜனை இப்பாசுரத்துக்குக்‌ கூறப்பட்டது. 
“பகவானை யோக்யமாக நினைத்து தத்ஸித்த்யர்த்தம்‌ கேவலம்‌ ஸாத 
ஈத்தசங்களைறே பண்ணுவோம்‌” என்று பக்தி பரமாகவும்‌ ஒர்‌ 
யோஜனை இப்பாசுரத்துக்குண்டு. இனி சாஸ்த்ரோக்தமான பக்த்‌ 
ன்ரத்யுபாமங்களைக்‌' கண்ணழிவற அதுஷ்டித்து அவனைப்‌. பெறக்‌ 
கடவோம்‌ என்கிறான்‌. **ஓதிதாமம்‌'” இத்யாதிஅவனுடைய 
அங்கீகாரத்தாலே பெறலாம்‌ என்னும்‌ விச்வாஸம்‌ கொண்டிருந்‌ 
தாம்‌. அது காரீயகரமாகாத பின்பு இனி ஏதேனுமொரு க்ரியா 
மாத்ரதீதைப்‌ பற்றுமித்தனையிறே. 


“தத்‌ தஸ்ய ஸத்ருசம்‌ பவேத்‌'” என்று இருத்து நாம்‌ ஜீவித்தது 
அமையும்‌. பகவத்‌ பக்திக்கு உபஙாகாரத்லம்‌ உண்டறே. அதில்‌ 
இப்போது ப்ரகரணத்துக்குச்‌ சேரும்‌ படியாக ஸாததத்திலே கொள்ள 
வமையும்‌. இது தன்னை “அன்றியும்‌ அன்பராய்‌”' என்கிறாள்‌. 


நாம்‌: தொழுதேத்தினால்‌:-- அவன்தானே வரும்படி யிகுக்கை 
யொழிய அவனிருந்த வீடத்தேற தாமே புறப்பட்டுப்‌ போசையா 


104 


கிறவிது நம்முடைய நாண்‌ மடம்‌ அச்சம்‌ துடக்கமான ஆத்மகுணங்‌ 
களுக்குப்‌ போராது, நமமுடைய ஸ்த்ரீத்வததுக்குப்‌ போராது, 
எனறு இவற்றை மறைத்துக்‌ கொண்டிராதே, நாமே செலவோம்‌. 
நம்‌ ஸ்வரூபததையழிததாகிலும பெறககடவோம. பரணயிநியான 
ஏற்றததோடேயிருந்து பெறுமது தவிந்தாலும்‌, பக்திமானகள்‌ 
பெறும்‌ பேறு பெறத்தட்டி௨லையே, முந்துற “*பக்தயா தவநந்யயா 
சக்ய *' எனறானே, 


சரமஹரமான வடிவையுடையவரைக்‌ காண வேணும எனறு 
விடாயத்துப்‌ படடினி விடுகிற கணகளாலே காணலாமாகில ஒரு 
முறை பாரத்திருககிறது தான ஏன? “தூமலர்‌ நீர கொடு தோழி 
நாம தொழுதேத்தினால்‌ கார்முகில்வண்ணரைக்‌ கண்களால காண 
லாம்‌ கொலோ?” எனகிரறோ. 


இப்படி ப்ராப்யலாப தவரையாலே ஆழ்வார்கள்‌ ஸ்வரூப விருத்‌ 
தமான கார்யங்களையும செய்யும்படி கூறப்பட்டது, இதெலலாம்‌ 
ஜஞாநவிபாக கார்யமான அஜ்ஞாநததாலே வருமவை, அடிக்‌ 
கழஞசு பெறும்‌. அநந்யோபாயத்வம குலையும்‌ படியான கராயமிறே, 
ஸ்வரூபாநுரூபம்‌ புருஷார்த்தம்‌ என்னுமதிற்‌ காட்டில்‌ ப்ராப்யாநு 
குணம ஸவரூபம்‌ என்றிறே ஸத்ஸமபரதாய நிஷ்கர்‌ஷமிருப்பது. 


405 இ திருமாமகளைப்‌ பெற்றும்‌ என்னெஞ்சகம்‌ 
கோயில்‌ கொண்ட -- கலி, 9.5. 70 
௮ நமக்கும்‌ பூவின்மிசை நங்கைககும்‌ இன்பனை 
_ நம்‌, 4, 5, 6 


௮ ஈசன்‌ வானவர்க்கு.. என்கண்‌ பாசம்‌அநம்‌. 8, 9, 4 
அ நங்கட்கும்‌ அமரர்க்கும்‌...இன்பன்‌-- நம்‌. 10. 1 6 


விள-திருமாமகள்‌ --ப்ரதாந மஹிஷியிருக்க ஓர்‌ சண்டாள 
ஸத்ரீ காற்கடையிலே ஒதுங்கும்‌ செருககனாயிருக்கும ராஜபுத்ரனைப்‌ 
போலே “*யஸ்ய ஸா ஜநகாதமஜா”' எனகிற படியே, தன ஸமபந்‌ 
தத்தையிட்டுச சொலலுவது மேன்மைக்கு உடலா ம்படியான அவளி 
ருக்க, என்னுடைய ஹ்ருதயத்தை விரும்பி ஒரு காலும்‌ போகானா 
யிரா நினறான்‌. இப்படி பகவான்‌ நிதயாசரிதையிற்‌ காட்டில்‌ 
கலியனை விரும்பியபடி. 

நமககும்‌ -இனறு தன்‌ திருவடிகளை ஆசரயித்த நமக்கும்‌, 
நித்ய ஸம்ஸாரிகளுக்கும்‌ இவ்வருகாயிருககிற நமக்கும, **நீசனேன்‌ 
நிறைவொனறுமிலேன்‌'' எனறாரிறே. 


பூவின்மிசை நங்கைக்கும்‌-நித்ய ஸூரிகளுக்கும்‌ அவ்வருகாய்‌, 
ரூபகுணத்தாலும்‌ ஆத்மகுணத்தாலும்‌ பூரணையாயிருக்கிறவளுக்கும. 
இததலை நிறைவின்‌ றியிலேமிருககிறாப்‌ போலேயாயிறறு, அத்தலை 
குறைவற்றிருககிறபடி. இனபனை - இன்பனாமிடத்தில முறபாடு 
இங்கேயாய்ப, பினபாயிற்று அவளுககு ஸ்நேஹிததீருபபது 'தவயி 
கிஞ்சித்‌ ஸமாபந்தே கிம கார்யம ஸீதயா மம” எளனுமவரிறே 
பெருமாள்‌. *இனபு முற்படுவது” என்று நாயனாரும அருளிசசெய்‌ 
தருளினாரிறே. 


ஈசன்‌ வானவர்க்கு. நிதய ஸூரிகளுக்கு நிவாஹகன்‌ எனறு 
சொனனேன. திருமலையிலே வந்து ஸுலபனாய்‌ நிறகிறவனுக்கு 
*அயாவறுமமரர்கள்‌ அதிபதி” எனறிருக்கிற இது ஓர்‌ ஏற்றமோ, 
“ஏன கண பாசம்‌ வைதத””--நீசதவத்தையும்‌ நிறைவிலலாமை 
யையும்‌ கூட்டி இங்ஙனே ஆழ்வாராகப்‌ பண்ணிற்று எனகிறாரா 
யிற்று நித்ய ஸுூரிகளுக்கு ஈசனாயிருந்தான்‌. என்பககலிலே 
ஸங்கததைப்‌ பண்ணினான்‌. அவர்கள்‌ ஸத்தையுண்டாகைக்காக 
அவாகளோடே கலந்தான- தன்‌ ஸத்தை பெறுகைக்காக என்னோடே 
வந்து கலந்தான்‌. ப்ராதம்யத்துக்கும்‌ பழிககும்‌ செங்கற்சீரைககும்‌ 
ஜீவநம வைப்பாரோபாதி அவர்கள்‌ பக்கல்‌, நெஞ்சும உடம்பும்‌ 
தந்தது எனக்கு என்கிறா 


நங்கட்கும்‌.-— இனறு ஆச்ரமிக்கிற நமக்கும்‌. “வைகுந்தத்த 
மரரும முனிவரும்‌?” என்கிற நித்யாசரிதர்ககும்‌ ஒகக இனிய 
னானவன்‌ 


இவ்வாறு ஸர்வேச்வரன்‌ நித்ய ஸம்ஸாரிகளையும்‌ நித்ய ஸரி 
களுக்கு அவவருகாக அபிமாநித்தமையை ஆழ்வார்கள்‌ அநுபவித்த 
படி “*அனறீனற கனறின்‌ பக்கல வாத்ஸல்யத்தாலே முனனணைக்‌ 
கனறையும புல்லிட வந்தாரையும்‌ கொம்பாலும்‌ குளம்பாலும்‌ 
குததித தள்ளும்‌ தேறு போலே”” என்னாநின்றதிறே *தன்‌ கன்றின்‌ 
உடமபின வழுவன்றோ காதலிப்பது அன்றதனை ஈன்றுகந்த ஆ” 
எனறு அருளாளப்பெருமாள்‌ எம்பெருமானார்‌ அருளிசசெய்தாரிறே. 


406 இ அரவில்‌ துயிலும்‌ புனிதர்‌ - கலி. 9, 6. 2 
௮ பாற்கடலுள்‌ பையத்துயின்ற பரமன்‌ திருப்‌ 
பாவை. 2 


விள-துயிலும்‌ புனிதா --திருவனந்தாழ்வான்‌ மேலே ஜகத்‌ 
ரக்ஷண சிந்தை பணணிக்‌ கண்‌ வளர்த்தருளுகிற. 


166 அருளிச்செயல்‌ 


இது தான்‌ ஸ்வ ப்ரயோஜநார்த்தமாக வன்றிக்கே ஆச்ரி 
தார்த்தமாகையாலே வந்த சுத்தியையுடையவன்‌ என்கிறது, 


துமின்ற பரமன்‌.--தகட்டில்‌ அழுத்தின மாணிக்கம்‌ போலே 
திருவநந்தாழவான்‌ மேலே சாய்ந்தருளின பின்பு வடிவிற்‌ பிறந்த 
புகரின்‌ பெருமையைச சொல்லுகிறது அன்றியே ஜகத்ரகூணார்த்த 
மாக வந்து கண்‌ வளர்ந்தரளுகையாலே குணத்தின ஏற்றத்தைச்‌ 
சொலலிற்றாகவுமாம்‌. “*கிடந்ததோர்‌ கிடக்கை”” என்றும *'கோலந் 
திகழக கிடந்தாய்‌?” என்றும்‌ சொலலலாம்படியிருக்கும்‌ அழகு. 
ஸர்வாதிகன்‌ என்று மேன்மை தோற்றக்‌ கண்‌ வளர்ந்தருளினபடி. 
இப்படி அவன்‌ உறங்கும்‌ போது, ஸர்வாதிகத்வமான மேன்மையும்‌ 
பாரார்த்த்யமான சுத்தியும்‌ ஸெளந்தர்யமும்‌ தோன்றும்‌ என்பதனை 
அடியார்கள்‌ அநுபவித்தபடி. 


40? இ வாழக்கண்டோம்‌ வந்து காண்மின்‌ தொண்டீர்‌ 
காள்‌ கலி, 9, 6, 8 
அ வாழாடபடடுநின்‌ நீர்‌ உள்ளீரேல்‌ வந்து 
மண்ணும்‌ மணமும்‌ கொண்மின்‌ தி, ப, 8 


விள --அக்கும்‌ பதிகத்தில்‌, **நின்ற பண்பர்‌'” என்று நின்ற 
நம்பியை முதற்பாட்டிலும்‌, “துயிலும்‌ டனிதர்‌'” என்று கிடந்த 
தமபியை இரண்டாம்‌ பாட்டிலும அநுபவித்த ஆழ்வார்‌, “வாழக்‌ 
கண்டோம வந்து காணமின தொண்டீர்காள்‌”” எனகிறார்‌ இப்‌ 
பாட்டில, அவவூரில்‌ உள்ளாரா கிடந்த நம்பியுடைய சயநத்‌ திருக 
கோலத்தீல்‌ ஆழங்காற்பட்டு மங்களாசாஸநம்‌ செயது வாழும 
படியைக்‌ கண்டு அவ்வோபாதி நாமும்‌ மங்களாசாஸநம்‌ செயது 
வாழ வேணும தொண்டீர்காள்‌ வாருஙகோள்‌ என்று அநுகூலரான 
ஸ்ரீ வைஷணைவர்களை அழைககிறா கலியன்‌ என்றபடி. 


“வாழாட்பட்டு நின நீர உள்ளீரேல வந்து மண்ணும்‌ மணமும்‌ 
கொணமின ”” எனறு பெரியாழவாரும்‌ அநுகூலரை அழைததா ரிறே. 
406 இ துன்னுமாமணிமுடிப்‌ பஞ்சவர்க்காகி முன தூது 

சென்ற கலி, 9. 7, 2 
௮ பின னார்‌ தூது ஆதி மன்னர்க்காகி கலி 2.2.8 
விள-ராஜயத்தை யிழந்த பாண்டவர்களைக்‌ கலியன்‌ “ஆதி 


மன்னா” என்றும்‌ **மாமணிமுடிப்‌ பஞசவர்‌”* என்றும்‌ அநுஸந்திக்‌ 
கிறார்‌. து£யோதநாதிகள்‌ ராஜ்யம பண்ணா நிற்கச்‌ செயதேயும்‌ 


பாண்டவாகளை ஆதி மன்னர்‌ எனகிறாராய்தது, ராஜயபராபதி 
இலாகளது. அவர்கள்‌ கிடந்தானை கணடேறினவித்தனை பஎளி 
களும களளரும க்ஷேத்ரமாளா நிற்க ப்ராஹ்மணர்‌ ப்ரமாணஙகனபைக 
காடடி வைக்குமாப்‌ போலே அவாகள ஆதி மனனா எனகிறு 
ராயிறறு இவா, ஈச்வராபிப்ராயத்தாலே 


409 இ விடங்கலந்தமர்க்த அரவணை கலி, 6 6 
௮ விடததேள்‌ எறிந்தாலே போல அநாச்‌, இ, 86 


வீள-விடம--அரவான போதே விடம கலந்திருகருமே 
விசேஷித்ததுககுக கருத்து-மதுகைடபாகன்‌ துடக்கமான உகவா 
தார்மேலே விஷத்தை உமிழாநிறபானாய, அவனுக்கு எபபோதும 
விடாதே மருவவேண்டும்படி திருமேனிககனுரூபமான ஸெளகுமாா 
யத்தையுடையனான திருவனந்தாழ்வான்‌. 


விடத்தேன்‌ --வீஷமிலலாத தேளும்‌ உண்டு போலே காணும்‌- 
கடற்கரையில்‌ தேளுக்கு வீஷமில்லை. இப்படி ஸவிசேஷண நித 
தேசங்களுக்கு அபிப்ராயத்தைப்‌ பூர்வர்கள்‌ வ்யாக்யாநம கணடு 
தெளிய வேணும்‌. 


410. இ நேசமிலாதவர்க்கும்‌ நினையாதவர்க்கும்‌ அரியான்‌ 
கலி, 9 9.6 

௮ கண்ணுள்ளே நிற்கும்‌ காதனமையால தொழில்‌ 
எண்ணிலும்‌ வரும்‌ நம்‌, 7, 10, 2 


விள-நேசமிலாதவர்‌--பரமபகதி யில்லாதார்க்குப, ஈசவரன 
இல்லையென்கைக்காகிலும்‌ நினை யாதவர்ககும்‌!அரியான. அரியன 
எளியனலன்‌ என்றபடி. 


நேசம அதிஸதேஹமாய்‌, அதிலலாதவர்‌ என்றபோதே நினை 
யாமை ஸித்தமனறோ, நினையாதவர்க்கும்‌ என்று சொலலுவான 
என்‌ என்னில்‌, ஈச்வர விஷயத்தில நிஷேதாரத்த ஸமருதியுமிலலை 
யென்கைககாக என்றபடி. சதுர்விமசதிதத்வாத்மிகையாயிருககும்‌ 
ப்ரக்ருதி, பஞ்சவிம்சசன ஆதமா. ஷட்விம்சகன்‌ ஈச்வரன்‌ எனறு 
பரிகணித்ததுமில்லையென்றபடி பரம பக்திக்கும்‌ அதவேஷத்துககும 
வாசிவையாதே தன்னைக்‌ கொடுப்பான ஒருவன என்கை, 


இது தனனையிறே ஆழ்வார்‌ ““கணணுள்ளே நிற்கும காதனமை 
யால தொழில எண்ணிலும்‌ வரும்‌ எனனினிவேண்டுவம”' எனற 
ரூளிச செயதார்‌. இப்படி இவ்விருவருடைய அத்வய வ்யதிரே 
கோகதிகளிருக்கும்படி. 


168 அருளிச்செயல்‌ 


411 இ நினையா தவர்க்கும்‌ கலி, 9 9. 6 
௮ இறைப்பொழுதும்‌ எண்ணோமே கலி & 6. 1 


விள-சிலா ஈச்வரனிஉ௨லையெனகைககாகிலும எசவரனை நினை 
யாதவா அவவோபாதி நாமும சிலரை யெணனணோம்‌ என்கிறார்‌ 
கலியன கடல்‌ மலலைத தலசயநத்துறைவாரை எணணாதே யிருப்‌ 
பாரை இறைப பொழுதும்‌ எணணோமே எனகிறா **நிதயஸுரிகள்‌ 
நடுவே இருககக கடவ வஸ்து இப்படி ஸம்ஸாரத்திலே புகுந்து 
தறைக்கிடை கிடப்பதே, இதொருநீரமையிருககும்‌ படியே”” எனறு 
அநவரதம பாவிததல சொலலுதல செய்கையாயதது சேதநர்க்குச்‌ 
செய்ய வடுப்பது, இது செய்யாதேயிருப்பாரை அவனிடையாட்டம்‌ 
கொணடு காரயமற்று கேவலதேஹபோஷணபரராயிருப்பாரை- 
இறைபபொழுதும்‌ எணணோமே-எணணப்‌ பெற்றிலோம என்னும்‌ 
அநுதாபமுமினறிக்கே யிருப்பாரை. அவஸதுக்களையெணணும்‌ 
போது ஓர காலவிசேஷமுண்டிறே வஸதுப்ரதியோகியாக எணணு 
மதுணடிறே அவ்வளவிலும்‌ எணணோம்‌ என்கிறார்‌ உத்வேஜ 
நார்தததயா ௪ பரிஹார்யதயா ச ஸமாததவய என்கிற ந்யாயத்‌ 
தாலே அவாகளைக சணடு நடுங்குகைககும பரிஹரிககைக்கும்‌ ஆக 
அஸத்துககளை நினைக்க வேண்டி வருமே அப்படியும நினைக்க 
கிலலேன எனகிறா. நாததிகர்‌ பகவானை நினையாமையும்‌, ஸ்ரீ 
வைஷணவர்கள்‌ நீசாகளை நினையாமையும அமைந்திருக்குமழகு 
கூறபபட்டபடி, 


412 இ அரிமாச்‌ செகுத்து கலி, 9. 10, 8 
௮ அரிமாத தொலைய ௯ கலி. 10. 6. 9 
அ அரிமாச்செகுத்து _ கலி. 11.2 8 
௮ கோளரிமாத்‌ தான்‌ சமந்த பெரிய திருமடல 20 


விள- அரிமா-இபபதத்தைக குதிரை சிங்கம்‌ என்ற இரு பொருள்‌ 
களிலும ஆழவார ப்ரயோகித்திருபபதை இவவிடஙகளில்‌ காண 
லாம, 


தமிழ்‌ மொழியிலே ““மா” எனற பதம்‌: பொதுவாக மிருகத்‌ 
தைக குறிககுமது, கைமமா என்று ஆனையையும, பரிமா எனறு 
குதிரையைய்ம;, அரிமா என்று சிங்கத்தையும்‌ குறிபபது வீசேஷம 
இவவிடததிலே. கலியன “*அரிமா”' என்று குதின்ரயான கேசியைக்‌ 
குறிபபிடுகிஞா. வேகமுள்ள குதிரை பசசைககுதிரை சதருவான 
குதிரை எனறு பொருள்‌. கோளரிமா-சிங்கம்‌. 


அனுபவம்‌ 189 


418 இ குடமாடுவார்‌...வீளங்குபுரிநூலர்‌ - 
கலி. 9, 10. 10 
௮ வண்ண மாடங்கள்‌ சூழ்திருக்கோட்டியூர்க்‌ 
கண்ணன்‌ - பெரியாழ்வார்‌ திருமொழி 1. 1 


வீள-குடமாடுவார்‌ -- இங்கே கூறப்படும்‌ குடக்கூத்து ப்ராஹ்‌ 
மணர்‌ செய்யும்‌ ஸஸம்ப்ரம தர்த்தநம்‌-விளங்குபுரிநூலர்‌ என்று மேல்‌ 
பதத்தைக்‌ காணுங்கால்‌ இஃது விளங்கும்‌-- 


மன்றமரக்‌ கூத்தாடி மகிழ்ந்தாய்‌ என்று இவர்‌ தாமே பலவிடங்‌ 
களிலும்‌ ஸ்ரீக்ருஷ்ணன்‌ குடக்‌ கூத்தாடியதாகவும்‌ அஃது இடையர்‌ 
சேஷ்டிதம்‌ என்றும்‌ அருளிச்‌ செய்கிறார்‌-குடக்கூத்தாடுகை தான்‌ 
ஈச்வரத்வ லக்ஷ்ணமோவென்னில்‌, ப்ராஹ்மணர்‌ ஐச்வர்யம்‌ மிக்கால்‌ 
யாகாதிகளைப்‌ பண்ணுமாப்‌ போலேயும்‌, விஷய ப்ரவணச்‌ ஐச்வர்யம்‌ 
மிக்கால்‌ அழித்தழித்து விவாஹம்‌ பண்ணுமாப்‌ போலேயும்‌, இடை 
யர்க்கு ஐச்வர்யம்‌ மிக்கால்‌ செருக்குக்குப்‌ போக்கு வீடாக ஆடுவ 
தாயிற்று குடக்கூத்தாகிறது. அத்த ஸஜாதீய பாவத்தில்‌ புரையறுதி 
தாலே குடக்கூத்தாடினபடியென்கை. '*கூத்தர்‌ குடமெடுத்தாடில்‌ 
கோவித்தனாம்‌ எனா ஓடும்‌”” என்றாமிறே ஆழ்வாரும்‌. “இடையர்‌ 
செருக்குக்குப்‌ போக்கு விட்டு ஆடுவது ஒரு கூத்தசயிற்று குடக்கூத்‌ 
தாகிறது"” என்று அவ்விடத்திய ஈடு... ஆக குடக்கூத்து இடையர்‌ 
வ்யாபாரம்‌.எனத்தெளிவாகி து. *விளங்கு புரிதூலர்‌..குடமாடுவார்‌” 
என்று (9-10-10) இப்பாசுரத்தில்‌ குடக்கூத்தினை ப்ராஹ்மண 
க்ருத்யமாகக்‌ கூறுவான்‌ என்‌ என்னில்‌, செருக்காலே திருவாய்ப்‌ 
பாடியில்படியாகக்‌ குடக்கூத்தையாடுவார்‌ என்றபடி. இதுதன்னை 
பக்திகாசிதமான நர்த்தந மாத்ரமாகக்‌ கொன்னவடுக்கும்‌. 


அன்றிக்கே ““வண்ணமாடங்கள்‌ சூழ்திருக்கேரட்டியூர்க்‌ 
கண்ணன்‌” என்கிறபடியே திருக்கோட்டியூரே திருவாய்ப்பாடி 
என்ற ஸமாதியிலை கூறிற்றுகவுமாம்‌, ““கனறு கொண்டு விளங்‌ 
கனியெஜிந்து, ஆதிரைக்கழிவென்று மாமழை நின்று காத்துகத்‌ 
தான்‌ திருக்கோட்டியூரானே”” என்று இவர்‌ தாமே திருக்கோட்டி 
யூரைத்‌ திருவாய்ப்பாடியாக அருளிச்‌ செய்தாரிறே. 


414 இ இன்தமிழ்‌ பாடுவார்‌ கலி. 9 10. 10 
௮ இங்கிருந்தமிழ்‌ நூல்‌ இவை மொழிந்து -- 
ஈம்‌, 10, 6. 4: 
௮-22 


170 அருளிச்செயல்‌ 


விள- -- **இனதமிழ்‌”” எனறு கலியன்‌, தரம்‌ பாடிய திருமொழி 
யையும்‌, “*“இருந்தமிழ நூல்‌” எனறு நம்மாழ்வார்‌, தாம்‌ பாடிய திரு 
வாய மொழியையும குறிபபிடுவது உய்த்துணரததக்கது. இருவரும்‌ 
தமமை பாடடுககு ஸவதந்த்ரகாததாககளாகக்‌ கூறிக்‌ கொள்ளாமல, 
தம்மை உபகரணமாகக கொணடு ஈசவரன கவிபாடினான எனறு 
அறுதியிடடுக்‌ கூறுகிறார்கள. ஆகையால்‌ அவனடியாக வந்த 
வற்றை *இன்தமிழ”? எனறும்‌, ““இருந்தமிழ்‌ நூல” என்றும்‌ 
கொணடாடுவது யுகதமேயாகும. 


தேவதாந்தர ப்ரஸாதமடியாக விளைந்த ஆாஷப்ரபந்தங்களில்‌ 
காடடில அருளிச்‌ செயலகளுககு இஃதிறே ஏறறம்‌. இது தனனை 
“சதுரமுகன சந்தஸ்ஸும, ஸஜாதீயா ப்ரஸாதமும்‌ ஆஷமூலம்‌”” 
எனறும்‌ **திருமாலருள்‌ கொணடு இவர்‌ பாடினார்‌” எனறும, 
““எனனைத தனனாக்கி எனநாமுதல்‌ வந்து புகுந்து தப்புதலறத்‌ 
தனனை வைகுந்தனாகத்‌ தன சொலலால தானே துதித்து, மலக்கு 
நாவியல மொய்ய சொல்லால்‌ சொலலவலலேனெனறு நானும்‌ 
சொலலி நாடும்‌ கை யெடுககுமபடி எனசொலலால்‌ யான சொனன 
இனகவியெனபிததான எனருரிறே”” எனறும்‌ ஆசார்ய ஹருதயத்‌ 
தில்‌ அழகிய மணவாளப பெருமாள நாயனார்‌ அருளிச செயதார்‌, 


415 இ எம்பிராக்கள்‌ கலி, 10, 6. 2 
௮ அரும்பெறல்‌ அடிகள்‌ - நம்‌. 1, 3. 1 
வீள-*“என்‌ பிராக்கள்‌” என்றும, “அடிகள்‌” என்றும கூறும்‌ 
பன்மை ஒருமைப்‌ பொருளிலே வந்தது-பூஜாயாம்‌ பஹு வசநம்‌ 
எனபர்‌. என ஸவாமியானவனே என்று பொருள்‌, 
416 இ நான்‌ அவல்‌ அப்பம்‌ தருவன்‌ கலி, 10 5 6 


௮ உண்ணக்கனிகள்‌ தருவன்‌ ஆபெரியாழ்வார்‌ 
8. 11 


௮ உண்ணக்கனிகள்‌ தருவன்‌ பெரியாழ்வார்‌ 
2. 4, 4 
அ பழனமீன்‌ கவரீநீதுண்ணச்‌ தருவன்‌ ௮ 
கலி. தி நெ, 27 


விள-ப்ரதமபாவமான பகவத்‌ விஷயத்திலும சரமபர்வமான 
ஆசாரய விஷயத்திலுழ்‌ திஞசித்கரிக்கும்‌ முறை கூறும்‌ பாசுரங்‌ 
கள்‌ இவையாகும்‌, " 


த்‌) 


“யூதந்த: புருஷோ பவதி ததந்நா: தஸ்ய தேவதா?!” என்கிற 
படியே தனனுடைய வர்ணாச்ரமங்களுக்கு அநுகுணமான போஜ்ய 
மானவற்றைத்‌ தன்‌ தெய்வததுககு ஸமாப்பிக்கலாம்‌ ஆயினும்‌ 
ஆசார்யனுக்கு ஸமர்ப்பிககுஙகால அவனுகந்ததையே இட 
வேணும்‌ ஸாந்தீபநனை தச்சிஷ்யனான கண்ணன்‌, தேவரீருக்கு அபி 
மதம்‌ எனனவெனறு கேட்க, அவனும்‌ **காதல்‌ என மகன்‌ புகலிடம்‌ 
காணேன கண்டு நீ தருவாய்‌” எனறிறே கேட்டது, கண்ணனும்‌ 
அவன்‌ சிறுவனைக்‌ கொடுததுக்‌ குறை முடித்தான்‌. கலியனும்‌ இது 
தனனை **பழனமீன கவாந்துண்ணத தருவன்‌?” என்று அறிவித்தார்‌, 
“யதந்நத புருஷ ததந்நா: தஸ்யதேவதா;”” என்கிறபடியே தனக்கு 
ஸித்தித்த அம்சத்தைக கொடுககலாவது அவனுக்கிறே. கடகர்க்கு 
அவாகளு கந்தது தேடிககொடுகக வேணும்‌ எனகை. ''சேர்பபாரைப்‌ 
பக்ஷிகளாககி'” எனகிறபடியே கடகரான ஆசார்யர்களையிறே பக்ஷி 
களாகக்‌ கூறியது. பக்ஷிககுப்‌ பக்ஷங்கள்‌ போலே ஆசார்யனுககு 
ஜ்ஞாநாநுஷ்டாநங்கள்‌ சிறகிறே. அஞ்சிறைப்‌ புள்ளிறே 


417 இ மாயவலவைப்பெண்‌ வந்துமுலைதர .. உயிரை 

உண்ட - கலி, 10, 3, 6 

இ சகடத்தைத்‌ தள்ளி - தாயாய்‌ வருவானை... 
உமீருண்ட - கலி, 10.5 9 
அ சினத்தினால்‌ தென்னிலங்கைக்‌ கோமானைச்செற்ற 
_தருப்பாவை. 12 
அ புள்ளின்‌ வாய்‌ ண்டானை . அரக்கனைக்‌ கிள்ளிக்‌ 
களைந்தானை திருப்பாவை 18 


விள -- மாய - கலியன்‌ இப்பாசுரததில்‌ (10-5-8) பூதநாவத 
மாததிரததை அநுபவிததார்‌ மேல பாசுரத்தில (10-5-9) பூதநா 
சகடபங்கங்களான இரு சரிததிரஙகளையும்‌ அநுபவித்தார்‌, பூதநா 
வதத்தைப்‌ பின்னே கூறுகிறபடியால மாருட்டமும்‌ காண்கிறது 


சினத்தினால-ஆண்டான்‌ இபபாசுரததில்‌ ஸ்ரீராம சரிதர மாத்தி 
ரத்தை அநுபவிததாள-மேல ப! சுரததில ஸ்ரீராமக்ருஷண சரித்ரங்‌ 
கள்‌ இரண்டையும்‌ அநுபவிக்கிறாள்‌. அதுதனனிலும்‌ ஸ்ரீராம சரித்‌ 
திரததைப பினனே கூறுகிறபடியால்‌ மாருட்டமும்‌ தெரிகிறது. 


ஸ்ரீராமகருஷ்ணாதயவதரரங்களை அடியார்‌ அநுபவிக்கும்‌ அநு 
பவபரிபாடீ இருக்கிறபடி. 


418 இ தனக்காக்கவல்ல பெருமான்‌ திருமால்‌ கலி. 
10. 6. 6 
௮ தனக்கேயாக எனைக்கொள்ளுமீதே ௩ம்‌, 2.9.4 
௮ மற்றைநங்காமங்கள்‌ மாற்று திருப்பாவை. 29 


விள: _ தனக்கு - அவர்கள தாங்களே ““தனக்கேயாக எனைக்‌ 
கொள்ளுமீதே”” என்னப்பண்ண வலல ஸாவேச்வரன்‌. அதுக்கு 
நிபந்தநம்‌ ச்ரிய பதியாகையாலே தனக்கேயாக: - ஸ்ரகசந்தநாதி 
களோபாதியாகக கொள்ள பேணும்‌. அது சூடுமவனு ககும பூசும 
வனுக்கும்‌ உறுபபாய மிகுதி கழித்துப்‌ பொகடுமித்தனையிற, ஒரு 
மிதுநமாயப பரிமாறா நின்றால பிறக்கும்‌ இனிமையும இரண்டு தலைக 
கும்‌ ஒத்திருககுமிறே அங்கன எனனுடைய ப்ரீதிக்கு நான அந்வ 
மித்தவனாகவொணணாது தத்விஷயபரீதி சைதந்யபலமிறே ““நிதய 
கிஙகர பரஹர்ஷயிஷ்யாமி”” எனகிறபடியே அத்தலையில உகப்‌ 
புககு உறுபபாகத்‌ தான்‌ பணணுகிற கைங்காயத்தாலே அத்யந்த 
ஹருஷ்டனாயிருககிற அந்த பரனை விஷயமாக உடைததான பரிதி 
இவனுடைய அசித்வயாவருத்தி ரூபமான சைதந்யத்துக்கு பரயோ 
ஜநம என்கை :*படியாயககிடந்து உனபவளவாய்‌ காணபேனே” 
எனனககடவதிறே. ஒரு நினைவற்று அசேதநவத்‌ கிடக்க வேணும்‌. 
உன பவளவாய காணபேனே-பாரதந்தர்யத்துககு அசேதந ஸமாதி 
யாகவும்‌ வேணும, அது புருஷார்ததமாகைக்குக காணவும வேணும, 
'ஜஷஞோ?தஏவ”” என்று சாரீரகததில அறிவாளியாக அறுதியிடப 
படட ஜீவனுடைய அறிவுககு இதிறே பரயோஜநம்‌-பரார்த்த கைங்‌ 
காயமே பரமபுருஷராத்தம என்றபடி - ““மறறைநம்‌ காமங்கள்‌ 
மாற்று?” எனறு ஆணடாளும்‌ ப்ராப்யநிஷகர்ஷம பணணினாளிறே. 
“ஈசவரன தனக்கேயாயிருககும்‌. அசித்து பிறர்க்கேயாயிருககும. 
ஆதமா தனககும பிறாககும பொதுவாயிருககும்‌ எனறு முறபட்ட 
நினைவு அஙஙனனறிககே அசிததைப்‌ போலே தனக்கேயாக 
எனைககொளள வேணும எனகிறது நமஸ்ஸால”” எனறு முமுக்ஷாப்‌ 
படியில பிளளை உலகாசிரியனும்‌ அறுதியிட்டருளினாரிறே 


419 இ மானமுடைத்து கலி. 10. 7 
௮ வெண்ணெய்‌ விழுங்கி பெரியா ழ்வார்‌ &. 9 
௮ ஆற்றிலிருந்து - பெரியாழ்வார்‌, 2. 10 


விள-இபபத்கங்களில ஆழ்வாரகள்‌ ஆய்சசியா பாவனையில்‌ ஸ்ரீ 


க்ருஷண லீலைகளை அநுபவிததிருக்குமழகு அடியார்ககுப பரமாநு 
பாவயமாகும 


அனுபவம்‌ 178 


420 இ மானமுடைத்து கைலி, 10, 7 
அ கேசவன் தமர்‌ - நம்‌, 2. 7 


வீள-கலியன்‌ பதிகந்தோறும்‌ பத்துப்‌ பாசுரம்‌ அருளிச்‌ செய்யு 
மவர்‌ “மானமுடைத்து”? பதிகத்தில்‌ நான்கு பாசுரங்கள்‌ அதிகமாகப்‌ 
பாடியருளினார்‌. ஆகையால்‌ அறிவு தரும்‌ பெரிய திருமொழி நலநீ 
திகழ்‌ ஆயிரத்தெண்பத்துநான்காயிற்று நம்மாழ்வார்‌ பதிகநீ 
தோறும்‌ பதினொரு பாசுரம்‌ அருளிச செய்யுமவர்‌ “கேசவனதமா”” 
பதிகத்தில்‌ இரண்டு பாசுரங்கள அதிகமாக வருளிச்செயத படியால 
இலகுதிருவாய்மொழி ஆயிரத்து ஒருநூற்று இரணடாயிற்று, 
இப்படி அங்காங்கிபாவங்கள்‌ கொண்ட பாசுரங்களின கரமமிருக 
கும்படி 


421 இ மேலையகத்துநங்காய்‌ வந்து காண்மீன்கள்‌. கலி. 
10 7, 8 
௮ ழையகத்துத்‌ தயிர்கடைய குல. 6 2 
அ வடக்கலகம்புக்‌இருந்து... கன்னியை வேற்று 
ருவம்‌ செய்து பெரியாழ்வார்‌ 8. 1. 8 


“கீழை மேலை வடக்கில்‌ அவை புறம்பாகத்‌ தனபற்று உளள 
சல்‌? எனபது ஆசார்ய ஹருதய வாக்யம-அதற்கு மூலமாயுள்ளவை 
இபபாசுரஙகள, அருளிச செயல்‌ சந்தைகளைக்‌ கொணடே விவக்ஷி 
தார்தத நிரூபணம செய்யு மவரிறே அழகிய மணாவாளப பெருமாள 
நாயனா. 


“கீழையகத்துத்‌ தயிர்‌ கடைய” எனறும்‌, “'மேலையகதது நங 
காய்‌ வந்து காண்‌ மின்கள்‌" என்றும்‌, வடககிலம புக்கிருந்து மின்‌ 
போல நுணணிடையாள்‌ ஒரு கனனியை வேறறுருவம செயது 
வைத்த” எனறும, கரியையும தாசநமும்‌ அநுபவமுமாகிற காம 
யோகமும்‌ ஜஞாநயோகமும்‌ பக்தியோகமும”” என்று அவவிடதது 
மாமுநிகள வயாக்யாநம ஸேவித்துத்‌ தெளிக. 


422 இ வெள்ளிமலையிருந்தாலொதத வெண்ணெயை 
வாரி விழுங்கி _ கலி. 10, 7 8 
அ விரலொடு வாய்‌ தோய்ந்த வெண்ணெய்‌ பொ. 
௦4 


விள-“வெண்ணெய்‌ விழுங்கி!” எனறும்‌ சொல்லா நினறது, 
'விரலொடு வாய்தோய்ந்த”” எனறும்‌ சொல்லா நின்றது. (திருடின 


174 அருளிச்செயல்‌ 


வெண்ணெயை புஜித்தான்‌ என்றும்‌, புஜிப்பதற்கு முன்னமேயே 
பிடிபட்டான்‌ என்றும்‌ சொல்லா நினறது என்றபடி)-இவை 
யெஙஙனே சேரும்படி என்று பிள்ளை திருநறையூர்‌ அறையர்‌ 
பட்டரைக கேட்க, இவனுககு எனறும்‌ திருப்பணி இதுவன்றோ. 
ஒருநாள்‌ அங்ஙனுமாகிறது ஒரு நாள்‌ இங்ஙனுமாகிறது”' என்ற 
ருளிச்‌ செய்தார்‌. வைகலும்‌ வெண்ணெய்‌ கை கலந்துண்டானிறே 
ஆகையால்‌ கால பேதத்தால்‌ வந்த செளர்ய பேதத்தால விரோத 
மில்லை என்றபடி , 


423 இ இந்ஈம்பி பிறந்த எழுதிங்களில்‌ - கலி, 10. 7. 9 
௮ நாள்களோர்‌ நாலைந்து இங்களளவி3ல -- 
பெரியாழ்வார்‌. 1, 2. 11 


விள: -- கலியன்‌, சகடாஸுரபங்கம்‌ செய்த போது கண்ண 
னுடைய பிராயம்‌ ஏழு மாதம எனறு ஸபஷ்டமாகவருளிச்‌ செய்‌ 
கிறார்‌, **மங்களாசாஸநத்தில மற்றுள்ள வாழ்வார்கள்‌ தங்களார்‌ 
வத்தளவு தானன்றிப்‌ பொங்கும்‌ பரிவாலே விலலிபுத்தூர்ப்‌ பட்டர்‌ 
பிரான பெற்றான பெரியாழ்வாா என்னும்‌ பெயர்‌'” என்கிறபடியே 
மங்களாசாஸநைகபரரான பெரியாழ்வார்‌, த்ருஷ்டி தோஷ பரி 
ஹாரார்த்தமாக, மாஸம்‌ நாலெனறும்‌ அஞ்செனறும்‌ ஒன்பதெனறும்‌ 
இருபதென்றும்‌ தெரியாதபடி “நாலைந்து திங்களளவிலே”' எனறு 
இபபடி மயக்கியருளிச செய்கிறார்‌. இதுபற்றியே இவர்‌ பெரியாழ்‌ 
வார்‌ எனறு குலாவப்படுகிறார்‌. 


424 இ மங்கைநல்லீர்‌ வந்து கொண்மின்‌ தலி, 10,7,11 
௮ கோழியமைப்பதன்‌ முன்னம்‌ - நாச்‌. இ, 8, 1 


விள: -- கலியனும ஆணடாளும்‌ கோபிகா வஸ்த்ராபஹரண 
வருத்தாந்தததையும்‌, ஆயசசியா செய்த அபசாரததையும்‌, அதற்கு 
ஸ்ரீக்ருஷ்ணன கூறிய பரிஹாரத்தையும்‌, அது செய்ய ஆய்ச்சியர்‌ 
இயலாமையையும அநுபவித்துள்ளார்கள்‌ 


கோபியரும்‌ கணணனும்‌ பேசுவதாக ஆண்டாளும்‌, யசோதை 
யும்‌ கண்ணனும்‌ பேசுவதாகக்‌ கலியனும்‌ அநுபவித்துள்ளனர்‌. 


425 இ ஆய்ச்சிவயிறடித்தஞ்ச...களிற்றாருயிர்வவ்விய 
மைந்தனை கலி 10. 7, 14 
அ வற்புடைய இ. நெ, 7 
அ வார்சடாவருவி அ ம்‌, தீ, 1 


175 


விள அ ஆய்ச்சி - கீழ்‌ ஸெளமுமார்யத்துக்கு அஞ்சினபடி 
சொல்லி, இலல வயிறு பிடிததபடி சொலலுகிறது. அந்த அச்சம்‌ 
தீரும்படிகதக ருவலயாபீடததைக கொன்ற பெருமிடுக்கை அவன்‌ 
ட தெளிநத வநதந்தரம இததிருமொழிககுப்‌ பலம்‌ சொலலு 
ரூர்‌ 


வற்புடைய - திருககோவலுரா ஆயனுடைய ஸெளகுமார்‌ 
யத்தையநுஸந்தித்து வயிறு பிடிதத கலியனுடைய அச்சம்தீரத தன 
னுடைய ஸ்ரீபரசுராம ராம க்ருஷணாுவதாரஙகளில்‌ வீர சரிதரஙகளை 
பகவான காட்டக்‌ கண்டு கலியன அசசம தீரந்தரா. 


வராகடாவருவீ - அங்குமிவகும பதிகத்தில்‌ ஈச்வர ஸெள 
குமாயாநுஸந்தாநத்தாலே ஆழவார்‌ அஞ்சின அச்சம்தீர திருச்‌ 
செங்குனறூ£த திருசசிற்றாற்றஙகரையான தனனுடைய வீரயபரா 
க்ரமங்களைக்‌ காட்ட ஆழ்வார்‌ அச்சம்‌ தெளிந்தார்‌. “வாராமல அசச 
மினி மால்‌ தனவலியினையும்‌.. பாருமெனததானுகந்த மாறன” 
என்‌ று மாமுநிகளும்‌ தெளியவருளிஜ ர்‌. 


426 இ ஈ3ரழும்‌ வல்லவர்‌ _ கலி. 10. 7. 14 
௮ ஐந்தும்‌ ஐந்தும்‌ கலி, 10, 4. 10 
௮ ஒன்றும்‌ ஒன்றும்‌ ஐந்தும்‌ மூன்றும்‌ --கலி, 10.2 10 
௮ நாலும்‌ ஆறும்‌ வல்லார்க்கிடம்‌ --கலி, 9. 10. 10 


விள-ஈரேழும்‌.-தீம்புகளைச சொலலிப பழியிடுகிற பாட்டுககள்‌ 
ஒரேழும்‌, சேவகத்தைப்‌ பேசுகை பராதாந்யேன தோற்றும்படியான 
தேரா ஏழுமாகப்‌ பிரித்து ஈரேழும்‌ எனகிறார்‌. 


ஒன்பது பாட்டுக்களிலே ஆய்ச்சியரைக்‌ குறித்து அசோதை 
கூறுவதாகவும்‌ நான்கு பாட்டுககளிலே கண்ணனைக்‌ குறிதது 
அசோதை கூறுவதாகவும்‌ விபாகம தோற்றுமேயாயினும ஆழ்வா£ 
திருவுள்ளம்‌ ஈரேழு எனபதேயாகும. 


ஐந்தும்‌ ஐந்தும்‌: - இரணடாம பாட்டும மூன்றாம்‌ பாடடும 
அஞ்சாம்‌ பாட்டும்‌ ஆறாம்‌ பாட்டும்‌ ஒனபதாம்‌ பாட்டுமாக ஐந்து 
பாட்டும்‌ முலைககடுப்பாலே அவஸாதம்‌ தோற்றச்‌ சொன்னவையு 
மாய்‌, மற்றவைந்தும்‌ அங்ஙனேயனறிக்கே சொன்னவையெனறு 
கொண்டு இரண்டு வகையாக வருளிச்‌ செய்தார்‌. 


ஒனறும்‌ ஒனறும்‌-இத்திருமொழிதான்‌ முதற்‌ பாட்டும ஆரும 
பாட்டும்‌ கேவலம்‌ மஹாராஜரைப்‌ பார்த்துச்‌ சொல்லுகிறதாயிருக்‌ 


176 அருளிச்செயல்‌ 


கையாலே அவற்றை ஒன்றும்‌ ஒன்றும்‌ எனறு கூட்டியும்‌, இரண 
டாம்‌ பாடடுத்‌ தொடங்கி ஒரு நாலும ஒனபதாம பாட்டும வாநர 
முதலிகளைக்‌ குறித்துச்‌ சொல்லுகையாலே ஐந்தும்‌ எனறு தொகுத்‌ 
தும்‌, மேல ஏழாம்‌ பாட்டும்‌ எட்டாம்‌ பாடடும்‌ பத்தாம பாடடும 
பரோபதேச ரூபமாகையாலே மூனறும என்று சேர்ததும ஆழவார்‌ 
அநுபவிததார்‌ எனறு கொள்க 


நாலும ஆறும -விபவாவதாரபரமாக நான்கு பாசுரஙகளையும்‌ 
அஙஙனனறிககே ஓரா ஆறு பாசுரங்களையும அருளிச செயதாராகை 
யாலே இங்ஙனே விபஜிக்கலாம்‌ எனறு தோனறுகிறது. 


““ஐந்தினோடு ஐந்தும்‌ வல்லா£”' எனறும “'ஒனபதோடு ஒனறுக 
கும'”எனறும்‌ நமமாழ்வாரும்‌ ஸாபிப்ராயமாக அருளிசசெயதாரிறே 


*ஐந்தினாடு ஒன்பதோடு ஒரு பத்து எனனுமவைபோலேநூறே 
சொன்ன பத்து நூறு ஓராயிரம்‌ என்றதும ஸாபிப்ராயம'” எனறு 
இது தனனை அழகிய மணவாளப்‌ பெருமான்‌ நாயனா ஆசா£ய 
ஹ்ருதயததில்‌ அருளிச்‌ செய்தா இங்ஙனே விபஜிககும விஷயம்‌ 
கீழே (பககம-160) உக்தம்‌ 


427 இ காதிற்கடிப்பிட்டு _ கலி. 10, 6 
௮ தெளளியா பலர்‌ _நாச்‌. தி, 4 


விள --காதில்‌-வெணணெயையும பெணகளையும்‌ ஒககககாணு 
மது தவிரநது அவர்களும்‌ கைபுகுந்து நினைத்தபடியே ஸமசலேஷ 
மும்‌ ப்ரவ்ருததமாய நினறது கீழ்‌ (10. 7) இனி இது ப்ரஸிததமாம 
படியானவாறே அகல நின்றான்‌. இவாகளுக்கு பரணய ரோஷம்‌ 
தலையெடுத்து ஸமசலேஷத்தினுடைய மத்யந்தினமாய, அறமுறுகு 
கொளுததியிருக்க, அவனும்‌ வருந்திக்‌ காலைககையைப பிடிதது ஸம்‌ 
ச்லேஷித்தபடியைப்‌ பேசுகிறதாயிருககிறது “காதில கடிபபு'' திரு 
மொழி, 


ஆக *““மானமுடைதது”” பதிகம்‌ முடிந்தவுடன்‌ ஆயச்சியரோடு 
கண்ணன கூடினான எனறும, பிறகு அவன பிரிந்தான எனறும்‌, 
பிறகு ஆயசசியர்‌ ஊடினார்கள்‌ எனறும்‌ அவனும வநது கூடினான 
எனறும்‌ தெரிகிறது இவவாறு கலியன்‌ அதுபவம 


தெள்ளியாா - இவனும்‌, பெண்களுடைய பரியட்டஙகளெல 
லாம்‌ வாரிககொண்டு போய்க்‌ குருந்தின மேலேயேறியிருகக, இவா 
களும்‌ அநுவர்த்தித்தும்‌ வைதும இப்படி பஹுபரகாரஙகளாலே 
அவனு£குக கொடுததல்லது நிற்கவொணணாதபடி சிலவறறைச 


அனுபவம்‌ 177 


செய்து, அவனும்‌ கொடுக்க இவர்களும்‌ பெற்றார்களாய்‌ தின்றது. 
(கோழியழைப்பதன்‌ முன்னம்‌ பதிகம்‌) 


இவனும்‌ இவை கொடுத்து அவர்களும அவை பெற்று ஸம்ச்‌ 
லேஷம்‌ வ்ருததமானாலும அது தானும்‌ விச்லேஷாத்தமாயல்ல 
திராதிறே. ஸமஸாரத்தில்‌ போகங்கள்‌ நிலை நில்லாதாகையாலே 
அவனும்‌ பேர நிற்க, இவர்களும இனனமுப ஒருக கால்‌ பரியட்டம்‌ 
உரிய வலலனே என்று அதுக்குக்‌ கூடலிழைககிறாகளித்தனை 
யி2ஐ. இங்குத்தைப்‌ பரிமாற்றம பேறும்‌ இழவுமாய்ச செல்லுமித்‌ 
தனையிறே. இதுதான இதர விஷய லாபததிற்‌ காட்டில நன்று 
விருக்குமிறே. பேறிழவுகள்‌ இவவிஷயத்திலேயாகப்‌ பெறுவதே 


ஆக **கோழியழைப்பதன முனனம்‌' பதிகம்‌ முடிந்தவுடன்‌ 
ஆய்ச்சியரோடு கண்ணன்‌ கூடினான எனறும, பிறகு அவன்‌ பிரித்‌ 
தான என்றும்‌ இவர்கள்‌ கூடலிழைக்கிறார்கன எனறும்‌ தெரிகிறது. 
இவவாறு ஆண்டான்‌ அநுபவம்‌. இவையிததனையும வ்யாக்யாதம்‌ 
கொண்டேயறியுமத்தனை போக்கி மூலமாத்ரத்தாலேயறியப்‌ 
போகாது. “பெரியவாசீசான்‌ பின்னை பின்புள்ளவற்றுக்கும்‌ தெரிய 
வியாக்கியைகள்‌ செய்வால்‌ அரிய அருளிச்செயல்‌ பொருளை ஆரியர்‌ 
கட்கிப்போது அருளிச்செயலாய்த்தறித்து?” எனனாதினறதிறே. 
ஊடலும்‌ கூடலும்‌” என்று உபத்யாஸத்துக்கு இஃது விஷயமாகும. 


428 இ தேடித்திருமாமகன்‌ மண்மகள்‌ நிற்ப கலி. 
10, 8.9 
௮ பெண்ணுலாம்‌ சடையீனானும்‌ ..வெள்கிநிற்ப 


திருமாலை, கக்‌ 


வின-தேடி- அகலகிலலேன இறையும்‌ என்று அவர்கள்‌ 
ஆசைபபட்டு நிற்க, இடக்கையும வலககையும அறியாத அறி 
வொன்றுமிலலாத ஆயப்பெண்களுடன குரனைக கூதுதாழணான 
என்கிறார்‌ கலியன. 


பெணணுலாம்‌-““'இருவாவா எனறு லேச கப்ரஸித்த மஹா 
புருஷர்களான ப்ரஹ்ம ருதரர்களும பகவானைக்‌ காண எண்ணிலா 
ஊழி ஊழிதவம்‌ செய்து திற்கு, திர்யக்ஜனமமான ஆனைக்கருளை 
ஈந்தான பகவான எனகிஞா தொணடரடிப்‌ பொடிகள-'"யமேவ 
ஏஷ வ்ருணுதே தேத லப்ய தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே ததும்‌ 
ஸ்வாம”” எனறிறே வேதாந்த நிஷ்கச்ஷமிருககுமபடி, '*பரியதம ஏவ 
ஹி வரணீயோ பவத்‌” என்றருவிச்‌ செய்தார்‌ ஸரீபு। ஷயகாரமும, 

௮௮-88 


178 அருளிச்செயல்‌ 


429 இ ஏடீ கைலி 10, 6,9 
௮ இணக்கி அரம்‌, 6. 2 6 


விள - ஏடீ- திருமாமகள்‌ மணமகள தேடிநிறப - **அகலகில்‌ 
லேன இறையும எனறு அவர்கள ஆசைப்பட்டு நிற்க, ஆய்மடவா 
ரோடு கூடி ஆடி அசைந்து குரவைபிணை கோமளபபிளளாய்‌”” எனற 
துககுக கருதது--ஒரு வார்ததை சொலலுவாகளாக நினைதது வய 
திரேகத்தால தரியாதவர்களிருகக, உன்னைக கொணடு கார்ய 
மின றிககேயிருபபராக்கன்றோ நீ உதவுவது என்று சொல்லப்புக்காள்‌, 
இவ்வாரத்தை சொல்லிததலைககட்டினல பினனை தனககு அவகாச 
மறும எனறு பாரதது அதுககு முனனே காலைபபிடித்தான. “ஏடீ்‌ 
எனறு தோழியைப்‌ பார்த்து ““நீயனறோ புகுரவிடடுக கொடுததாய்‌”” 
எனகிறாள்‌ **குரவைபிணைந்த கோமளப்‌ பிளளாய்‌ *” எனறு ஸமபோ 
திதது மேலொரு வார்ததையும சொல்லாதே தோழியை “ஏட?” 
எனறு ஸமபோதிக்கைக்கு அபிபராயம்‌ இதுவேயாகும, **கோமளப்‌ 
பிளளாய'” எனறு அவனை ஸமபோதித்து உடனே **ஏடீ'? எனறு 
தோழியை ஸமபோதிததமைககு நடுவே இததனையும்‌ விளைந்ததாகக 
கொணடு வயாகயாநிததராகள நம்‌ பூர்வர்‌ 


இணக்கி -- இசையும்படி வார்த்தை சொலலி - “அவ்விடம்‌ 
க்ருஷ்ணன வாராதவிடம்‌”” எனறு கிடீர்‌ சொலலிக்‌ கொணடு 
போந்தது. எமமை-உன்னோடடைககலவி அபாயம்‌ எனறறியாத 
எங்களை. எந்தோழிமா-உனனை வெறுககிறதென? உன்‌ பக்கல்‌ 
குற்றமுண்டோ? சேர்த்தாராலே வந்தது கிடீர்‌ அவாகள உனக்குப்‌ 
பெருநிலை நிற்பதறியப பெற்றிலோம்‌ சொலலுககு மேல அக 
வாய்‌ ஆராயப்‌ பெற்றிலோம, நீயுணடு என்றறிந்தோமாகில்‌ இவ்‌ 
விடமென்றும்‌ நினையோம்‌. “அவர்கள்‌ உனககுப பார்வை?” என்னு 
மிடம்‌ அறியப்‌ பெறறிலோம்‌. 


இப்படி நம்மாழ்வாரும்‌ கலியனும்‌ நாயிகாபாவமடைந்து 
ஊடும்‌ போது தந்தாம்‌ தோழிமார்களை வெறுத்துக்‌ கூறியபடி. 


480 இ அல்லிக்‌ கமலக்‌ கண்ணனை கலி, 10. 6, 10 
௮ அல்லிக்‌ கமலக்‌ கண்ணனை ஃநம்‌, 6, 10, 11 


விள - அலலிககமலக்கணணன-கலியன்‌ பெண்மையை 
யடைந்து ஊடும்‌ போது “'ஏதுக்கிதுவென”” ““இவரார்‌ இதுவென” 
எற்றுக்கிதுவென்‌'” ““எல்லேயிதுவென'” '*“எககே இதுவென” “ஏடி 
இதுவென” எனறு எவ்வளவு வெறுத்துப்‌ பேசினாலும்‌ அவையத்த 
னையும்‌ கேடட பகவான அல்லிக்கமலக்‌ கண்ணனாயிறே நின்றது. 


179 


ஒர்‌ ஆய்ச்சி: - கண்ணனை நூறு பட்டினி கொள்ளுமவளன்றோஃ 
ஆக அவள்‌ சொல்லுமத்தனையும பரேம கார்யமிறே-*1ப்ரணயாசச 
அபிமாநாசச பரிசிக்ஷேே ராகவம”” எனனாநின்றதிறே அவள்‌ 
வெறுத்துப பேசினாலும அவன்‌ அகவாயில ஓடும்‌ ப்ரேமததைக்‌ 
கண்டு அலலிக்கமலககணணனானானிறே கீழே ““ஏடீ”' எனறு 
தோழியை வெறுத்ததும்‌ ஸஹ்ருதயமன்று, பகவத்‌ விஷயத்தில்‌ 
வைலக்ஷ்ண்யம நெஞ்சிலே பட்டால உபகாரகரைககொணடாடும்‌ 
என்னும அர்ததமிறே உள்ளோடுகிறது என்று (6-2-8) ஈட்டில 
உள்ளது காணக, 


நம்மாழ்வார்‌ நெடுமாற்கடிமைப்‌ பதிகத்தில்‌ பாகவத வைபவத்‌ 
தைப்‌ பரக்கப பேசினார்‌ இது தன்னைககேட்டு பகவான்‌ அல்லிக்‌ 
கமலககணணனானான்‌ ஸ்ரீபரகாலநாயகி வெறுத்துப பேசிய வாரத்‌ 
தையைககேட்ட பகவான அலலிககமலக கணணனானால பாகவத 
வைபவத்தை நமமாழ்வார கூறககேட்ட பகவான்‌ அலலிக்கமலக்‌ 
கண்ணனாகச சொலல்‌ வேணுமோ? 


பகவத்‌ ப்ராவண்ய கார்யமான ஏசசு அது. பாகவதப்ராவண்ய 
கார்யமான பேச்சு இது-இரண்டிலும்‌ பகவான்‌ அல்லிக்கமலக்‌ 
கண்ணனிறே-இவ்விஷயம்‌ கீழேயும்‌ (பக்கம்‌ 158) உக்தமிறே, 


421 இ புள்‌ ..இலங்கை ஓள்ளெரி மண்டியுண்ணப்‌ 
பணித்த ஊக்கமதனை நினைந்தோ கலி, 10 9.1 
அ அருளார்‌ செங்கோல்‌ நடாவுகர்‌ ஈங்கோர்‌ பெண்‌ 
பால்‌ பொருளோ என்னுமிக ழ்வோ--நம,.தி வி. 88 


விள - கலியன்‌ பாசுரத்தில திருத்தாயார்‌ அழகிய மணவாளனை 
வெறுப்பதாகவும திருவிருத்தப்‌ பாசுரத்தில்‌ தோழி பகவானை 
வெறுத்துக்‌ கூறுவதாகவும்‌ அமைந்துளது-பிரானே! உமமுடைய 
பெருமையையே நினைந்து இப்பெண்ணை இகழவது உசிதமா எனறு 
கேடபது ஈரிடங்களிலும துல்யம்‌. 


482 இ மாவாய்‌ ண்ட --கலி. 10, 10, 8 
௮ கொக்கின்‌ பழம்‌ _ கலி, 5. 2. 6. 
விள. - மா-பகாசுரனுடைய வாயைக்‌ கிழித்த மா என்ற சொல்‌ 
கொக்குக்கு வாசகமாயிருக்கிறபடி. 
கொககினபழம-மாமபழம எனறபடி, மா என்றும்‌ கொக்கு 
என்றும்‌ பர்யாயம எனறு தோனறுகிறது, மா எனற சொல்‌ 
நாநாாத்தகமுமாகலாம, 


180 அருளிச்செயல்‌ 


493 இ காமற்கென்‌ கடவேன்‌ கலி, 10. 10. 7 
அ யான்‌ வளர்த்த நீயலையே நம்‌, 1.5.7 


விள --காமற்கு - வயிற்றில பிறந்த காமனுக்கு என்‌ கடவேன்‌, 
கருமாமுகில வணணனான நமது நாயகனாலே நமக்கு நேரககூடிய 
நலிவைப்‌ பொறுககலாம, வயிற்றில பிறந்தவனும இபபடி நலிய 
வேணுமோ எனறுபடி, 


யான வளர்த்த - ச்ரிய பதியாய்த்‌ தான்தோன்றியாமிருப்பார்‌ 
செய்வதை வயிறறில பிறந்தாரும்‌ செய்வரோ! கலந்து பிரிந்தா£ 
செயவதை வளாததவர்களும செயவாகளோ? அவன்‌ தான இபபடி 
செய்ய வேணடிச்‌ செயதானோ? என்னோட்டை ஸம்பந்தமன்றோே 
அவன்‌ இபபடிச செய்தது அப்படி எனனோட்டை ஸம்பந்தம்‌ 
உனக்கும்‌ உணடான பினபு, நீ நலியசசொலல வேணுமோ? 


இபபடி ஸ்ரீ பராங்குச நாயகியும்‌ ஸ்ரீபரகால நாயகியும தஙகள 
வயிற்றில்‌ பிறந்தவாகளாலும தாஙகள்‌ வளர்ததவாகளாலேயும்‌ 
நலிவு பட்டபடி, 


494 இ இனனாரென றறியேன்‌ கலி, 10. 10,9 
இ அன்னே இவரையறிவன்‌ கலி. 11.38, 8 
௮ பணடிவலரைக்‌ கண்டறிவது எவ்வூரில்‌ யாம்‌ 
லி, 0 1,9 
அ பண்டிவர்‌ தம்மையும கண்ட றியோம்‌ 


குலி, 9.2.7 


விள -- இனனார்‌ - அடையாளம்‌ சொல்லா நிற்கச்செய்தே 
“அறியேன்‌” எணணப்பண்ணுகிறதிறே அவன்‌ வைல௯்ஷணயம 


அன்னே - தெருங்கக கலந்த போதாக “இன்னாரென்‌ றறியேன்‌" 
என்னிலும எனனும காதாசிததமாக ஸமசலேஷித்த போது ஸவா 
பாவிக சேஷிதவததாலும்‌ முகத்தில தணணளியாலும அறிவேன்‌ 
எனனிலும என்னும, 


பண்டு - முதல்‌ நாள்‌ கண்டால்‌ ஸவாபாவிக ஸ்வாமித்வத்தா 
லும முகத்தில தணணளியாலுமாக முன்பே கண்டறியும முகமா 
யிருநததீ எவவூரில தான கணடது”' எனனும்படியிருக்கும. சிரபரி 
சயம பிறந்தால “முனபோரிடத்திலும கணடறியோம்‌'' என்னுமபடி 
யாயிருககும்‌-நிதயாபூூவமான விஷயமெனறபடி பணடிவர்‌ தம்மை 
யும கணடறியோம்‌ எனகிறாரிறே அபரிசசினனன எனறபடி, 


181 


435 இ குன்றமொன்றெடுத்து ஏந்தி கலி. 11, 1 
௮ புள்ளுருவாகி நள்ளிருள்‌ வந்த லி. 10, 9 


விள -- இவ்விரு திருமொழிகளிலும்‌ கூறப்படும விஷயம்‌ 
ஒன்றே. ஆற்றாமையின்‌ கனமிறே கூறப்படுகிறது. புள்‌ பதிகம்‌ 
தாய்பபாசுரம்‌, குன்றம்‌ பதிகம்‌ மகள்‌ பாசுரம்‌ என்ற வாசியுணடு. 


436 இ புள்ளின்மேல்‌ வரஃநான்‌ கண்ட தண்டமே 
றலி, 11 1,7 

௮ கண்ணபுரம்‌ தொழு தாள்‌ இவள்‌ கள்வீயோ 
அமலி, 6 2, 1 


விள -- புள்‌ - திருவடி திருத்தோளிலே வர, சிதீலையாகாதே 
நினறு நான்‌ கண்டதுக்கு தண்டமோ? என்கிறாள்‌ தலைமகள்‌ 


கண்ணபுரம்‌. - பரராவஸ்த்தையைத்‌ தொழுதாளோ? வயூஹங்‌ 
களைத்‌ தொழுதாளோ? அவதாரங்களைத்‌ தொழுதாளோ? அரசசாவ 
தாரத்தில நீர்‌ நின்ற ஊரையன்றோ இவள்‌ தொழுதது. தொழுகை 
ஆத்மாபஹாரி க்ருத்யமோ? இவன்‌ கைவளை கொளவது தக்கதே 
என்று வெறுக்கிறாள திருத்தாயாா. இவவிஷயம கீழேயும (பககம்‌ 
191) உக்தம. 


437 இ மாலினந்தழாய்‌ - மாலின துழாய்‌ - அலி. 11 1.6 
௮ வைகுந்தம்‌.வைதந்தம்‌ அரம்‌, பெ, இ, 58 


வீள --மாலினந்துழாம்‌-இப்பாட்டில முற்பாதங்களிரணடிலும்‌ 
““மாலினந்துழாய”” எனற சபதம்‌ ஒனறு போலாயினும “மால 
இனம துழாய” எனறும்‌, “மாலின அம துழாய”' எனறும கொணடு 
பொருள கூறபபடுகிறது. என்னுடைய தெஞ்சானத எனக்கு அவன்‌ 
பககவூணடான மாலுக்கு இனமாக (அநுரூபமாக)த நுழாவி வாரா 
தின்றது எனறும்‌, ஸர்வேச்வரனுடைய திருமேனியின ஸ்பர்சத்தை 
யுடைய திருத்துழாயானது எனறும்‌ பொருள்‌ கூறுவர்‌ நம்‌ 
பெரியோ 


வைகுந்தம்‌-இப்பாட்டில மேலிரண்டு பாதங்களிலும்‌ வைகுந்தம்‌ 
என்ற பதம ஒனறு போலாயினும “'வைகும தம சிந்தை?” எனறும்‌ 
“வைகுநதம'” எனறும கொணடு பொருள கூறப்படுகிறது உன்‌ 
புகழிலே தஙகுகிற சிந்தையிற காடடிலினிதோ நீ போரபயொலியச 
சொல்லிக்‌ கொடுககிற பரமபதம்‌ எனறருளிச்‌ செயகிரா வயாகயாந 
சக்ரவாத்தியான பெரியவாசசான பிளை, 


182 அருளிச்செயல்‌ 


488 இ என்‌ நிறம்‌ கலி, 11. 1, 9 
௮ என்‌ செய்யவாயும்‌ அநம்‌, 5.8, 2, 


விள: -- என்‌ நிறம்‌ - அவன வாய்‌ புலற்றும்‌ நிறம்‌. 


என செய்ய வாயும: - இபபோது தன்னுடைய அவயவங்களைத்‌ 
தானே ப்ரசம்ஸிக்கிருள்‌ அலலள, அவன வந்து கிட்டின போது 
அவனுடைய ஸ்ரீஸஹஸ்ரநாமததுக்கு விஷயம்‌ இவையேயாயிற்று. 
அத்தைச செவியாலே கேடடிருககுமே. அத்தாலே சொல்லுகிறாள்‌. 
ஸ்ரீவிஷ்ணுஸஹஸ்ரநாமம்‌ தான இருவகைப்பட்டிருக்கும்‌. விஷ்ணு 
காமக ஸஹஸரநாமம எனறும விஷ்ணுகர்த்ருக ஸஹஸரநாம 
மெனறுமவை விஷ்ணு காமக ஸஹஸ்ரநாமம விஷ்ணு விஷயகம்‌ 
“விசவம விஷ்ணு?” எனறும்‌ தொடங்கும்‌ மஹாபாரத ஸாரமான 
திறே. விஷ்ணு கர்தருக ஸஹஸ்ர நாமமாவது ஸ்ரீ பரா ஙகுச நாயகி 
யினுடைய திருக்கணகளையும்‌ திருமேனி நிறத்தையும திருச்செயய 
வாயையும்‌ விஷயமாககி ஸ்ரீவிஷ்ணுவே சோதிவாய திறந்து அருளி 
செய்யும ஆயிர நாமமாகும்‌. இவையித்தனையும்‌ அவனே சொலலக்‌ 
கேட்டிறே ஸ்ரீபரகால நாயகியும ஸ்ரீபராங்குச நாயகியும்‌ “என்‌ 
நிறம்‌?” “என செய்யவாய்‌'” எனறு கூறுகிறார்கள்‌. அவன்‌ தனக்கு 
இத்தை ஸர்வஸவமுமாக நினைத்திருந்தபடியாலே என்னது என்‌ 
கிறார்கள இவர்களும ஸ்வஸவருூபமும்‌ ப்ராப்யாந்தாகதமாயிறே 
உத்தேசயமாவது. ப்ராப்ய பூதனான ஈச்வரனுடைய “மதியம்‌?” 
எனகிற அபிமாநாந்தாபூதமான வழியாலேயனர ஆத்மஸவரூபம்‌ 
தானும **ஸவேநரூபேண”'” இத்யாதிப்படியே ப்ராப்யமாகிறது. 
ஆகையாலே ஆத்மதாமமான ஜஞாநபக்த்யாதிகளும்‌ அவனுககு 
உறுபபான வழியாலேயன்றோ ஆதரிக்க ப்ராப்தம்‌ இஙஙனன்றாகில்‌ 
“்‌ த்வயக்ஷ்ரஸ்து பவேத்‌ ம்ருதயு ?” என்கிற வழியாலே பற்றுகிறா 
ளன்றே, 

இபபடி ஆழவார்கள்‌ அவயவங்களில்‌ ஈச்வரனுடைய ஈடுபாடு 
அமைந்திருக்கும்படி இப்பாசுரங்களால அறியலாயிற்று **திருமா 
லிருஞ்சோலைமலையே திருபபாறகடலே என்தலையே திருமால்‌ 
வைகுந்தமே தணதிருவேஙகடமே எனதுடலே”” “பொய்‌ கலவாது 
என்‌ மெய்‌ கலந்தானே”” எனனாநின்றதிறே. 


489 இ அவ்வாயன்‌ நிற்க இவ்வாயன்‌ கலி, 11. & 8 
௮ அம்மானைப்‌ஃ பின்‌ தொடர்ந்து அம்மான 
ரம்‌, பெ, இ, 82 


விள: -- அவவாயன்‌-பேயமுலை வாங்கியுண்ட அவவாயனிறே, 
பூதனை முலையினினறும விடபபாலை வாங்கியருந்தி அவளை முடித்த 


அனுபவம்‌ 183 


அப்படிப்பட்ட வாயையுடையவன-வாயன-வாயையுடைய ஸ்ரீ 
கருஷ்ணன எனறபடி. இவவாயன - இந்த இடையன எனறபடி. 
ஆயன்‌ என்று பதச்சேதம இது நம்பிமூததபிரானைக்‌ குறிபபதாக 
தெரிகிறது. 


அம்மானை - வடிவைக்‌ கரந்து வாததிககிற அமமான அநத 
மாயமான - விலகஷஷணமான காஞ்ச ம்ருகம எனறபடி 


அம்மான - ஸர்வேசவரனான சகரவர்ததி திருமகன எனற 
வாறு. இபபடி ஆழ்வார்கள பாசுரஙகளில ப்ராஸங்கள்‌ அமைந்‌ 
திருக்கும அழகு அநுபாவயம. 


440 இ மாமரம்‌ ஏழு மெய்த புனிதனார்‌ கலி, 11. 2. 4 
௮ வள்ளுகிரால்‌ போழ்ந்த புனிதன்‌ -- கலி, 1, 7. 1 


விள” -- மராமரங்களேழையும்‌ எய்து, ஆச்ரித விஷயத்தில்‌ 
தமக்குண்டான ஓரம்‌ தரை காண வொணணுதபடி இருககிறவன்‌. 
ஆசரித விஷயத்தில்‌ பக்ஷ்பாதமில்லாமை அபாவதத்வமாய்‌ அதில்‌ 
லாதவா ஆசரித பக்ஷபாதீ புனிதா என்றபடி. **தீவத்ஸ்தநேஹ 
விகலவதியம்‌ தமிமம்‌ கபீத்தரம்‌ விஸரமபயந்‌ ஸபதி ஸாலகிரிந்‌ 
அவித்ய.”” எனபதுவும்‌ ஓர்‌ அநுபவ ப்ரகாரமிறே. 


போழந்த புனிதன்‌ - ஜகத்‌ ஸ்ருஷ்ட்யாதிகளில்‌ வந்தால பரஹ 
மாதிகளை யேவித்‌ தான்‌ கடக்கவிருககும, அங்ஙனனறியே தானே 
கை தொட்டு வயாபரிககையாலே பிறந்த சுத்தியைச்‌ சொலலு 
கிறது. ஆக அவனுடைய ஆச்ரிதபக்ஷபாதமும்‌ ஆச்ரித விரோதி 
நிரஸநத்வரையும்‌ அவனுடைய சுததியாகக கூறப்பட்டது எனற 
படி. சுத்தியைப்‌ பற்றி கீழேயும்‌ (பக்கம்‌ 42) கூறப்பட்டது, 


441 இ மறை நான்கும்‌ முன்‌ 3ன உரைத்த கலி. 11 3,3 
௮ மறை நான்கும்‌ முன்‌ ஐதிய லி, 7. 9. 6 


விள - ப்ரளய காலத்தில சபதராசியுமகப்பட அழிய ஒரு 
பதார்த்தமும இன்‌ றிக்கேயிருக்கிற ஸமயததிலே இவ்வா நுபூர்லியை 
ஸ்மரித்துக கொணடிருந்து பின்னை அத்தை உபதேசித்தவன எனற 
படி. இதாயிற்று இதினுடைய நித்யதவ அபெளருஷேயத்வஙகள்‌, 
உபாதயாயன உறங்கா நின்றாலும்‌ ஸம்ஸகாராத்மாவாய்க்‌ கிடக்கு 
மிறே உரைத்த முனிவன-முனிவனாய உரைத்தான்‌ என்றபடி, 
இவனதான்‌ மறை நான்கும்‌ முனனோதியது ஸாந்தீபநன பக்கலிலே 
யி$ற. இது விபவாவதார ஸெளலப்யம்‌, 


184 அருளிச்செயல்‌ 


412 இ நிலையிடம்‌ எங்குமின்றி கலி 11, 4 
அ வானோரளவும்‌... - கலி 6 6 


விள. - இவவிருபதிகங்களிலும்‌ கவியன தசாவதாரா நுபவம்‌ 
செய்கிறார்‌ எனினும்‌ அப்பதிகததிலே பலராமனை யடககியும இப 
பதிகத்திலே ஹம்ஸாவதாரத்தை யடக்கியும்‌ அநுபவிக்கிறாா எனற 
வாசி உள்ளது இரு பதிகங்களிலும்‌ அனுபவிக்கபபட்ட அவதாரங்‌ 
கள்‌ ஒன்பதே, அபபதிகத்தில்‌ முடிவில கற்கியை நிர்தேசிததுளளாா. 
இப்பதிகத்தின முடிவில ஸ்ரீராமக்ருஷ்ணா நுபவமே நடக்கிறது 


443 இ ம னமநமென்னோக்கி வைதேவி லலி. 11, த 
அ படடிமேய்ந்தோர்‌ காரேறு நாச. இ. 14 


விள. - மானமரும்‌ - இத்திருமொழியில்‌ ஆழ்வார்‌ இரண்டு 
பிராட்டிமாா பேச்சாகப பாடியருளுகிறார்‌ ஒருததி மேனமையை 
யநுஸந்திகக, ஒருத்தி ஸெளலப்யத்தை அநுஸந்தித்து இவனுடைய 
தாழ்வுகளைச சொலல, அப்படித்‌ தாழ்வுகளைச செய்தானாகிலும நித்ய 
ஸுூரிகளுககு மேலானவன்‌ கிடாய்‌ இப்படிச செயகிரான எனறு 


இருவா பேசசாலுமாக அவனுடைய மேன்மையையும்‌ ஸெளலப்‌ 
யத்தையும பேசுகிறா. 


“இரண்டு பிராட்டிமார்‌ தசை ஏக காலததிலே கூடுமபடி என? 
என்று ஜீயர்‌ பட்டரைக்‌ கேட்க, தேச விசேஷத்திலே அநேக சரீர 
பரிகரஹம ஏக காலத்திலே கூடும்படியெங்கனே? அப்படியே 
இவரையும்‌ பார்த்தருளினால்‌ கூடும 


ஸாவேசவரன தன ஸீவரூப ரூபகுணங்களெலலாம்‌ ஆச்ரி 
தரிட்ட வழககாக்கினத்தாலுணடான பரிதி பரகாஷம இபபடி 
இரணடு வடிவை எடுககப்‌ பண்ணிற்றென்கை. இபபடியிற 
அவனுடைய ப்ரணதபாரதந்தாயம்‌. ஸாவேசவரனுககு நிரஙகுச 
ஸ்வாதந்தாயம்‌ ஸ்வரூபம்‌ - ப்ரணத பாரதந்தர்யம அவனுடைய 
ஸ்வரூப யாதாத்ம்யமிறே. “'பராதிநம தவாம்‌ து பரணத பர 
தந்த்ரம்‌ மநுமஹே”” என்று ஆழ்வான அருளிச செயதருளினாரிறே 
அவனுககு இப்படி ஆசரித பாரதந்த்ர்யம்‌ வடிவானாபபோலே 
இவருக்கு இப்படி அநுபவபரீவாஹ மிருககிறபடி. 


அந்த புர பரிகரமாயத தங்களில தோழமையாயிருபபா£ 
ஒருவர்ககொருவர்‌ பரதவாவதாரங்களிரண்டிலேயும தனிததனியே 
யூனறி அநுபவித்துக்‌ களித்துப்‌ பேசும திருமொழியாயிறறு இது 

ஆண்டாளும்‌ நாச்சியா திருமொழி ““பட்டிமேய்நது?” பதிகத 
தில இங்ங ன இருவர்‌ பாசுரமாக அருளிச செயதுளளாள்‌. 


அனுபவம்‌ 185 


444 இ மனம ுமென்பறுச்‌ வி, 11,௦ 
அ எங்கானுட்‌ அலி, 10, 6 


விள. - இவவிரு பதிகஙகளிலும்‌ ஆழவார பகவானுடைய 
பரதவ ஸெளலப்‌.பங்களையநுபளிததா ளா எனினும்‌, ஆங்கு பரத்‌ 
வம்‌ முனனாக ஸெளலபயதறைபும இங்கு ஸெளலபயம முனனாகப 
பரத்வத்தையும அதுபவித்துளனாா எனற வாசியுணடு, 


445 இ மன்றில்‌ மரக்கால்‌ கூத்தாடினை கலி, 11. 2. 6 
௮ மன்றாரக்‌ குட மாடி. தலி, 6.9. 4 


விள. அ மரக்கால்‌ கூத்து - மரத்தைக்‌ காலிலே கடடி ஆடும்‌ 
ஆட்டம்‌, குடககூத்து - இடையர்‌ தநம்‌ விஞ்சினால்‌ ஆடுவதொரு 
ஆட்டம. குடங்களைத தோளகளிலும தலையிலும வைத்துக்‌ கைகளி 
லும்‌ கொணடு ஆடுவதொரு ஆட்டம. இதெலலாம்‌ ஸ்ரீ கருஷ்ண 
லீலைகளிருககுடபடி. 


446 இ தேரூர்ந்தான்‌- தார்‌ மன்னர்‌ தங்கள்‌ தலை3மலான்‌ 
கலி, 11, 2. 6 
௮ கண்ணன்‌ கழல்கள்‌ அம்‌. 4, 1.8 
பனைத்தாள்‌ மதகளிறட்டவன்‌ கம்‌ 4,1 ச 


விள: -- கீதா சரமச்லோகத்தில பூர்வார்த்தத்தில்‌ மாம்‌ 
என்றும உததராரததததில அஹம என்றும பகவான தனனுடைய 
ஸெளலபய பரதவங்களை முறையே கூறினான. கீதை நானகாமத்‌ 
யாயம்‌ அவதார ஸெளலப்யததையும பதினைந்தாம்‌ அத்யாயம்‌ அவ 
னுடைய புருஷோத்தமத்வமாகிற பரத்வததையும்‌ கூறும்‌. இங்கு 
“மாம்‌” “அஹம” எனகிற பதஙகளுக்கு அடைவே அவதார 
ரஹஸ்யத்திலும புருஷோத்தமதவ பரதிபாதந ப்ரகரணத்திலும 
சொலலுகிறபடியே ஸெளலபயத்திலும்‌ ஸவாதநதர்யத்திலும பரா 
தாந்யேத தோககு” எனறு தேசிகன ரஹஸயதரய ஸுரம சரம 
சலோகாதிகாரத்தில அருளிசசெயதுளனாா ஸெளலப்யம ஆச்ரயண 
ஸெளகர்யாபாதக குணம, பரதவம ஆசரித கார்யாபாதக குணம்‌ 
இதுதனனையே கலியன “3தரூரத்தான?” என்றும்‌ **தார்மனனா 
தங்கள்‌ தலைமேலான”” எனறும அருளிச்‌ செயதருளினார்‌ இது 
தனனை அருளிச்செயல ரஹஸயததிலே அழகிய மணவாளப்‌ பெரு 
மாள்‌ நாயனார்‌ “மாம்‌ எனறால கோல கையிற்‌ கொணடு, தேவாரம்‌ 


௮24 


106 அருளிச்செயல்‌ 


கட்டியவிழககிற அர்ச்சுனன காலபொடி தன முடியிலேயுதிர, ரதயங 
களை விடுவிததுக கொணடு சொலவுககுச்‌ சேராதபடி நிற்கிற 
ஸெளலப்யம்‌ தோன்றும 


அஹம எனமால, திருசசககரமேந்து கையனாய தாரமனனா 
தங்கள்‌ தலையிலும சிவனமுடியிலுமான தன காலில உதறிவிழ, 
யாபங்களையறுககிறேன எனறு கொண்டு செயலுககுச சேருமபடி 
யான பரத்வம தோனறும கீதையிலே பகவான தனனுடைய மேன 
மைகளைப பலபடிகளாகக கூறினான. அநத சொலலுககு விபரீத 
மிறே அவன காட்டும ஸெளலபயம, இது மாம சபதாாததம, 
ஈதிறே **தேர்மன்னாககாய்த்‌ தேரூந்தான”” எனறு கலியனால 
கூறப்பட்டது, அவனுடைய பரதவம்‌, நித்ய ஸம்ஸாரியான ஒருவனை 
“சரணம?? எனற சொலலே ஹேதுவாகக்‌ கொண்டு நிதயஸுரி 
கோஷ்டிககு ஆளாககுகிறதிறே. “பரணத இதி தயாளு” எனற 
௫ளிச்‌ செயதாரிறே பரமாசார்யரும. இந்த பரத்வம்‌ அவன செய 
யும்‌ மோக்ஷப்ரதாநமான செயலுககுச்‌ சேர்ந்ததிறே ஈதிறே அஹம 
சப்தார்த்தம்‌. இதுதன்னைக்‌ கலியன்‌ “£தாரமனனா தங்கள்‌ தலை 
மேலான?” என்றருளிச்‌ செய்தாரா நமமாழவாரும்‌ ““தீரததன்‌ உல 
களந்த சேவடி மேல பூத்தாமம சோததி அவையே சிவன முடி மேல 
தான கண்டு பார்த்தன தெளிநதொழிநத பைநதுழாயான பெருமை” 
என்று “சிவன்‌ முடிமேல்‌ நாரணன பாதததுழாய்‌'” என்று பார்த்தன 
பரத்யக்ஷத்தைக்‌ காட்டி பகவத பரத்வத்தை மூதலிககிறார்‌ இதிறே 
அஹம்‌ சபதார்த்தம்‌. நம்மாழவார்‌ ஒரு நாயகம பதிகத்தில 
““கணணன்‌'” எனறு அவனுடைய ஸெளலபயததையும, பனைததாள 
மதகளிறட்டவன எனறு விரோதி நிவாததந ஸாமாதயமான பரத 
வத்தையும்‌ அருளிச்செய்தாரிறே. “அது மாமின்‌ அாததம இது 
அஹமின அரததம”” எனற ஈட்டு திவய ஸூகதி நிதயாநுஸநதே 
யம. இங்ஙனே ஆழ்வாரகள்‌ பகவானுடைய பரதவ ஸெளலபயங 
களை யனுபவிததபடி. 


447 இ பெற்றதாயிருகக மணை வெந்நீர்‌ ஆட்டுதிரோ 
கலி. 17, 6, 6 


௮ எனமேோள்‌ இருக்க மணைநீராட்டி அ நம்‌ 
திருவாசிரியம்‌. 6 


விள:--பூதுத்தெயவம கொணடாடும தேவதாந்தர பக்தாகளைக 
குறித்து இங்ஙனே ஆழ்வாகள்‌ வருந்திக கூறும்‌ பாசுரங்களிவை. 
நம்மாழ்வார்‌ சுருக்கமாகக கூறிய விஷயததை விவரித்தருளினாரிறே 
கலியன. 


அனுபவம்‌ னப்‌ 
Ye இதி 7. | 


அ புனல்‌ மை நின்ற வரை கம்‌, 10,6. 8 


448 இ மையார்‌ கடலும்‌ மணிவரையும்‌ அக 


விள. -- மையார்‌ கடலும்‌ - பகவானுடைய திருமேனியை நீர்‌ 
தேசிக்கும்‌ ஆழ்வார்‌ பல உபமாநங்களைக்‌ கூறி நிர்தேசிப்பானென்‌? 
உபமேயநீதனனையே கூறலாகாதோ? உபமாநங்களுக்கு விசேஷண 
மிடுவானென்‌? இப்படி வருந்தியாகிலும்‌ திருமேனியைச்‌ சொலலுவா 
னென்‌ என்று சங்காசதுஷ்டயம்‌ ஏற்படும்‌ அவற்றுக்கு ஸமாதாநம்‌ 
அருளிச்செய்து பாசுரத்துக்கு பாவ வர்ணநம்‌ பண்ணியருளுகிறார்‌ 
பெரியவாச்சான்‌ பிள்ளை, ஒனறைச்‌ சொல்லி இன்னது உபமாநம்‌ 
என்னவொண்ணாத வடிவு சொலலுமிடத்தில்‌ உபமாநம்‌ கொண் 
டிழிய வேணும்‌. அவை தான்‌ இதுக்குப்‌ போராவாயிருக்கும்‌. 
காமிநிக்குக்‌ காந்தனுடைய தேஹமும்‌ தேஹகுணமுமேயாய்‌ வாய்‌ 
வெருவுமாபோலே ஆழ்வார்களெல்லார்க்கும்‌ படி. கடலை மையார்‌ 
கடல்‌ என்கிறது நிஸ்தரங்க ஜலதி என்று தோற்றவிறே. அதிறே 
கறுத்திருப்பது. தரங்கித ப்ரதேசம்‌ வெளுத்திறே காணபபடும்‌. 


புனல்‌... புனல்‌ போலவும்‌ மை போலவும்‌ நின்றவரை போலவும்‌ 
இருக்கிற திருவுருவம்‌ என்றபடி மை மாறாத வரை போனற திரு 
வுருவம்‌ இப்படி அவன்திருமேணியில ஆழ்வார்களீபாடு-ஏனனவு 
மாம்‌. 


449 இ கள்ளார்துழாயும்‌ கணவலரும்‌ கலி 11.7 6. 
அ போதான இடடிறைஞ்‌ நான, இ, 84, 
அ புரிவதுவும்‌ புகை பூவே ௩ம்‌, 1 8. 1, 


விள-கள்‌-விஸஜாதீய புஷ்பங்களைக்‌ கூட எண்ணிற்று என்‌ என்‌ 
னில? இவனது தரவய ப்ராதாந்யமன்று ஸ்நேஹ ப்ராதாந்யம்‌ 
ஸ்நேஹமிலலாதவன்‌ இடில திருத்துழாயுமாகாது, ஸ்நேஹத்‌ 
தோடே இடில அலரியும்‌ ஆம்‌ ப்ராக்ருதமன்றே அப்ராக்ருத வஸ்து 
வுக்கு ஸத்ருசம்‌, 


யோதான-இனனபுஷ்பமெனறு நியதிலலை, பூவாணதெல்லா 
வற்றையும்‌ கொண்டு திருவடிகளிலே ஸமாப்பித்து என்றபடி 


புகை பூவே:-அகிறபுகை கருமுகைப்பூ எனறு விசேஷியாமை 
யாலே ஏதேனும புகையும ஏதேனும்‌ பூவும்‌ அமையும, **செதுகை 
மிட்டுப புகைக்க வமையும்‌, கணடகாலி யிடவும அமையும” எனறு 


168 அருளிச்செயல்‌ 


பட்டர்‌ அருளிச்‌ செய்யும்படி, கள்ளார்துழாயும்‌ கணவலரும்‌ என்று 
வீஸஜாதீயங்களைச்‌ சேரவெடுத்தபடி கணடீரே, த்ரவ்யதாரதம்யம்‌ 
பாரபபதிலலையெனகைக்காக எனறு ஜீயருககு பட்டர்‌ அருளிச செய்‌ 
தாா-இப்படி ஆழ்வார்கள்‌ ஸ்நேஹ பராதாந்யவாதிகள்‌ என்று 
கண்டோம்‌, 


450 இ மக்கள்‌ தோற்றக்குழி தோற்றுவிப்பாய்கொல்‌ 
கலி, 11, 6, 2 


அ என்னைப்‌ போரவைத்தாய்‌ புறமே ௩ம்‌, 5.1 5 
௮ தருதுயரம்‌ தடாயேல்‌ குல்‌, 9 1 


விள-மககள்‌:-தன்னால வந்ததுக்கும அவனால்‌ வந்ததுக்கும்‌ 
அவனையின்னாதாகலாம்‌ படியிறே ப்ராப்தீயிருப்பது, பிரஜை 
கிணறறிலே விழாநினறால வாங்காத தாயைத்‌ தானே தள்ளினாள்‌ 
எனனக சகடவதிறே, இது உனள்னையகனறு நோவுபட வேணடு 
கிறது நீ கை விடுகையன்றோ எனனலாயிருககுமிறே. 


எனனை-போரவைததாய்‌ எனறு அவன செய்தானாகச்‌ சொலலு 
கிறாரிறே தமமுடைய ஸ்வரூபததோயாதி **காமமும அவனைக 
குறித்துப பரதந்த்ரம”” என நிருககும பரம வைதிகரால கமாலே, 


தருதுயரம்‌:- தன்னாலே தனக்கு விரோதி வந்ததெனறும்‌' 
தானே ஸாதநாநுஷ்டாநத்தாலே அது போககிக்‌ கொள்வானென்‌ 
றும்‌ சாஸ்த்ரங்கள்‌ சொல்லிக கிடககச்‌ செயதே, இவா அவனே 
துயர்‌ தந்தான்‌ என்பான்‌ என எனனிவ; பராப்தாபராப்த விவேகம்‌ 
பண்ணியிருப்பாரொருவராகையாலே சொல்லுகிறார்‌ **தானே 
காமம்‌ பணணினவன தானே ஸாதநாநஷ்டாநம்‌ பண்ணித்‌ 
தவிர்த்துக்‌ கொள்ளுகிறான””என று நமமைப்‌ டழியிட்டுததளள நினைத்‌ 
தானாகிலும்‌, நானும்‌ தனனைக குறிததுப்‌ பரதநதரன, நான செய்த 
கர்மமும தன்னைக்‌ குறிததுப்‌ பரதநத்ரம, நான பண்ணும ஸாதநா 
நுஷ்டாநத்துககுப்‌ பலப்ரதன்‌ தானாகையாலே அதவும தனனைக 
குறித்துப்‌ பரதந்தரமாகையாலே “*சருதுயரம”” எனகிறார்‌-.- “கர்ப 
பூதா-தபோதநா:”” என்னாநினறதீறே. ஜநநி தானே கைச்சதும்‌ 
புளித்ததும்‌ தவிரந்து நோக்குமிததனையனறரோ இவவாதமாவின்‌ 
ஸ்வரூபத்தையுணர்ந்தாலும்‌ உமமைக குறிதது நிதய ஸ்தநந்தய 
மாய்க்‌ காணும்‌ இருப்பது இப்படிச்‌ சொனன வார்ததைககு ஒரு 
மறுமாற்றமிலலாமையிறே ““ப்ரஸீதந்து”” எனறது. 


அனுபவம்‌ 169 


இப்படி ஆழ்வார்கள்‌ ஸத்ஸம்ப்ராதாயார்த்த நிஷ்கர்ஷம்‌ 
பண்ணியருளினார்கள்‌. பின்னை உலகாசியனும்‌ ஸ்ரீ வசத பூஷணத்தில்‌ 
““ப்ரஜை தெருவிலையிடறித்‌ தாய்‌ முதுகிலே குத்துமா போல திருபா 
திக பந்துவாய்‌ சக்தனாய்‌ இருக்கிறவன்‌ விலக்காதொழிந்தால்‌ 
அப்படிச்‌ சொல்லலாமிற, ப்ரஜையைக்‌ கிணற்றின்‌ கரையினின்றும்‌ 
வாங்காதொழிந்தால்‌ தாயே தன்ளினாள்‌ என்னக்‌ கடவதிறே” 
என்று அருளிச்‌ செய்தருளினார்‌. 


421 இ வேம்பின்புழு வேம்பன்றி உண்ணாத - கலி, 11.6.7 
௮ ஆடலும்‌ கொடிய வென்னெஞ்சம்‌ அவனென்றே 
கடக்கும்‌ நம்‌ 2, 9.8 


விள-வேம்பு-அநஸயை பிராட்டியைப்‌ பார்த்து, “ஸ்த்ரீ 
களுக்கு தைவம்‌ பர்த்தாவே காணும்‌”? என்ன, அதந்தரம்‌ பிராட்டி 
லஜ்ஜித்துக்‌ கவிழ்தலையிட்டிருந்தான்‌. **தான்‌ இவர்‌ பக்கல்‌ 
ப்ரவணையாயிருக்கிற இருப்புக்கடி பெருமான்‌ பக்கலுண்டான 
குணத்தாலே என்றிறே நாட்டார்‌ நினைத்திருப்பது. தைவயோகத்‌ 
தாலே அவருக்குக்‌ குணம்‌ உண்டானதித்தனை போக்கி, குணஹீதரு 
மாய்‌ விரூபருமானாலும்‌ நான்‌ அவரை விடமாட்டாதேயிருக்குமிருப்‌ 
பைக்‌ காட்டலாயிற்றிறே அவரைக்‌ குணங்களோடு வ்யதிரேகித்து 
வைக்கப்‌ பெற்றதாகில்‌”” என்றாளி$ற. ஒரு விஷயத்திலே பாவ 
பந்தம்‌ உறைத்திருப்பார்‌ வாச்த்தையாயிற்று இது. “வேம்பின்‌ 
புழு வேம்பன்றியுண்ணாது”” குணாதிக விஷயத்தில்‌ சொல்லுகிற 
வார்த்தையாகில்‌ **கரும்பின்‌ புழு கரும்பன்றியுண்ணாது”” என்ன 
வேண்டா வோஃ-கடல்மல்லைக்‌ கிடந்த கரும்பி2ற என்னில்‌- அவனுக்கு 
இந்த தன்மைகள்‌ இல்லை யேயாகிலும்‌ நான்‌ அவனை விடமாட்டேன்‌ 
என்கிற பாவபந்தத்தில்‌ உறைப்புத்‌ தோற்றும்படி வ்யதிரேகித்துச்‌ 
சொல்லு ிறதல்லது குணுநிக விஷயத்தில்‌ இது உண்டாயிட்டன்‌ 
இறை. என ஸ்வரூபத்தைப்‌ பார்த்தால்‌ நான்‌ உன்னை விடமாட்‌ 
டேன்‌. தீ நீயன்றிககேயிருந்தாலும்‌ என்னால்‌ விடப்போகாது, இது 
தன்னையி2ற ஆழ்வார்‌ **கடியன்‌ கொடியன்‌...ஆகிலும்‌ அவனென்‌ 
றே கிடக்கும்‌ கொடிய என்னெஜ்சம்‌”” என்‌ றருவிச்‌ செய்தார்‌. 
இதிறே ஸ்வரூப க்ருத தாஸ்யம்‌ என்றப்படுகிறது 


“£ குணக்ருத தாஸ்யத்திலுங்காட்டில்‌ ஸ்வரூபப்ரயுக்தமான 
தாஸ்யமிறே ப்ரதாதம்‌. அதஸூயைக்குப்‌ பிராட்டி யருளிச்‌ செய்த 
வார்த்தையை ஸ்மரிப்பது”” என்றிறே ஸ்ரீவசநபூஷண நிஷ்கர்ஷம்‌. 


இ, | 4 
இதன்‌ அணி அனர ம கர்‌ க றவிகி 
190 பகர்‌ இந்து Gi * டே மய 

ட்‌ 


452. இ பாம்பின்‌ படவ வ வவ, கொண்டாய்‌ கலி. 


ம்‌ 


அ அரவணை மேல்‌ பள்ளி கொண்ட. முகில்‌ 
வண்ணன்‌.நம்‌, தி, வி. 68 


விள: -- மேற்பாசுரத்தில்‌ அரங்கநகரப்பா என்று விளிக்கிறார்‌ 
ஆகையாலே, பாம்பின்‌ அணைப்பள்ளி கொண்டாய்‌ என்று இப்பாசு 
ரத்தில்‌ விளியும்‌ திரு அரங்கனுக்கே என்று: கொளல்‌:தகும்‌, தேம்‌. 
பல்‌ இளந்திங்கள்‌ சிறை விடுவித்தார்‌ சந்த்ரபுஷ்கரிணீ தீரஸ்த 
ரான பெரிய பெருமாளிறே, அவரிறே அரவணை மேல்‌ பள்ளி 
கொண்ட ' முகில்‌ வண்ணன்‌-முகில்‌ வண்ணனடி மேல்‌ சொன்ன 
சொல்மாலை ஆயிரம்‌ திருவாய்‌ மொழியும்‌ திருமொழியமாம்‌, 
“அரங்கமே என்பது இவள்‌ தனக்கு ஆசையே”? என்னக்கடவதிறே, 


திருக்குறுந்தாண்டகம்‌ 
இங்கும்‌ அங்கும்‌ 


458 இ நிதியினை கலி. நி. கு. தா. 1 
௮ மணீவண்ணா திருப்பாவை, 26 


விள: -- நிதி-எய்ப்பினில்‌ வைப்பாய்‌, இற்நிதியுடையவனுக்கு 
மிடிபட வேண்டாதிருக்கையும்‌, உடையவன்‌ காலிலே எல்லாரும்‌ 
வந்து விழுகையும்‌, உண்டென்ன உயிர்‌ நிற்கையும்‌, ஆபத்துக்கு 
உ.தவுகையும்‌, உடையவன்‌ பெருமதிப்பனாகையும்‌, விற்றும்‌ ஒற்றி 
வைத்தும்‌ ஜீவிக்கலாய்‌ இருக்கையும்‌, இப்படிச்‌ செய்ததென்று 
ஏசாதிருக்கையும்‌ ஏவமாதி குணங்களைப்‌ பற்ற “'திதியினை”' என்‌ 
கிறார்‌. வைத்த மாநிதியிறே “குஹாயாம்‌ நிஹிதம்‌”” என்று பேசப்‌ 
படுகிற வஸ்து. திதியினை-நாட்டிற்காண்கிற திதி போலல்ல. எல்‌ 
லாவற்றுக்கும்‌ மேலான திதியாயிற்று இந்நிதி. இத்திதி புதைத்து - 
வைத்தான வேண்டா, நெஞ்சிலே வைத்தாளலாம்‌-ஒரிடத்திலே 
புதைத்து வைத்து தேசாந்தரத்திலே திற்கச்செய்தே விநியோகம்‌ 
கொள்ள வேண்டினால்‌ உதவாது அந்நிதி. இத்திதி நினைத்த 
விடத்தே விதியோகம்‌ கொள்ளலாம்‌. பறித்துக்‌ கொள்வாரில்லை, 
பறிக்கவும்தான்‌ ஒண்ணாது. அத்திதியுடையவனை அவஸரம்‌ பார்த்‌ 
துக்‌ கொன்று பறித்துக்‌ கொண்டு போவார்கள்‌. இந்திதியுடைய 
வனுக்கு அப்படிப்பட்ட ப்ரமாத ஸம்பாவனைகளில்லை. 


மணிவண்ணா:-மணியினுடைய ஸ்வபாவத்தைச்‌ சொல்லுகிறது. 
அதாவது - உண்டு என்ன உயிர்‌ நிற்கையும்‌, உடையவன்‌ காலிலே 
ஸர்வரும்‌ விழும்படியிருக்கையும்‌, இழந்தார்‌ பிழையாதொழிகையும்‌, 
கைப்பட்டார்க்குப்‌ பூணலாயிருக்கையும்‌, பூணாதார்க்கு அழித்து 
உண்ணலாயிருக்கையும்‌, கிழிச்சீரையிலேயடக்கலாமிருக்கையும்‌ 
பிறர்க்கேயாயிருக்கையும்‌, அனவ படாமல்‌ உபகரிக்கையும்‌, 
கொடுத்தோம்‌ என்று தினையாதொழிகையும்‌, வேறொன்றில்‌ கண்‌ ' 
வைக்கவொட்டாதொழிகையும்‌ தொடக்கமான ஸ்வபாவங்கள்‌. 


454 இ நிதியினை-கதியினை-நினையவல்லார்‌ தி. கு, தா. 3 
அ பொன்னானாய்‌... கலி. இ. நெ, 10 
அ மார்கழித்‌ தங்கள்‌ திருப்பாவை, 1 
௮ கண்ணே உன்னைக்காண எண்ணே கொண்ட 
நம்‌. 9, 4, 8 


192 அருளிச்செயல்‌ 


வின --- நிதியினை-நிதியினை எனறு பராப்யம சொலவிறறு 
கதியினை எனறு பராபஃம்‌ சொல்லிற்று நினையவலலாம்‌ எனகை 
யாலே அதிகாரி விசேஷம சொல்லிற்று 


பொனனானாய-எனககு ப்ராபயமானவனே! ருகமாபம ஸவபநதீ 
கமயம்‌ எனறும்‌, *“அவயயோ நிதி *” எனறும ““வைபபாம”” எனறும 
ச்ருதி ஸமடுதீதிஹ;:ஸ புராணங்களிலை நிதி சபதததாலே பராபயத 
தைசசெொலலக கடவத்றே தநமாவது ஆபதஸகமாய, உணடெனன 
உயிர நிற்கும படியாய ஸாவாநுபாவயமாயி3றயிருபபது. உனனை 
யொழிய வேறொரு பராபயமுணடெனறறியிலனறோ உனனையொழிய 
வேறொரு பராபஃம உணடு எனறறிவது எனறபடி, பொனனானாய 
எனறு இப்பாசுரததிலே முதற்கண அவனை பராபயமாகச்‌ சொலலி 
முடிவில “'முதலானாய”' எனறு அவனை பராபகமாகக கூறுகிறாரிறே. 
ப்ராபயப்ராபகங்களிஃற பகவான. “‘உபாயோபேயத்வை ததிஹ தவ 
தத்வம நது குணெள”” எனனாநினறதிறே. இகழவாய தொண்ட 
னேன எனறு பராபயப்ராபகங்களை பராபிககவுரிய அதிகாரி ஸவரூ 
பததைச சொலலுகிறது. 

மார்கழிததிய்கன-இப்பாசுரத்தில ““நாராயணனே தருவான?? 
என்று உபாயஸிவரூபததையும “பறை” எனறு உபேய ஸவரூபத்‌ 
தையும *“நமக23௧'' எனறு அதிகாரி ஸவரூபததையும ஆணடாள 
ஸஙகரஹிததருளினாளி2ற. ஆழவாரும “கணண?” எனற பாசுரத 
திலே பராபய பராபகாதிகாரி ஸவரூபஙகளைக கூறியருளினா, இவ 
விஷயம கீழே (பககம 14) உகதம. 


455 இ கஞ்சனமாளக்கண்டு .. மதியினை அதி. கு. 1 
அ கஞ்சன வயிற றில்‌ நெருப்‌ பென்ன நின்ற 
நெடுமாலே -திருப்பாவை-22 


விள. அ மதியினை - கஞ்சனைக்கொன்று நாட்டுக்குக்‌ களை பிடுங 
கின பினபும்‌ ஆய்ச்சியும்‌ ஐயரும்‌ என்‌ செயதாரகள எனறு ““ருணம்‌ 
பரவ்ருத்தமிவ”?” எனறு படுக்றபடி 

நெடுமாலே - கஞ்சனைக்கொனறு கணணன திருவுளளம்‌ அப 
போது ஸ்ரீவசுதேவா பக்கலிலும ஸ்ரீதேவகியார்‌ பககலிலும 
மண்டினபடி. 
456 இ விதியினை கலி இ.கு, 1 

அ விதிவாய்க்கனறு கரப்பாரார்‌ அதம்‌, 2. 1 1, 

அ விதிசூழ்ந்ததால்‌ நம்‌, 2. 7. 6 

அ நன்று சூட்டும்‌ விதியெய்தினம்‌ நம்‌, 4, 5, 7. 


அனுபவம்‌ 193 


விள-விதியினை-அவன்‌ ஸ்வாதந்த்ர்யத்தாலும்‌ என்‌ கர்மத்தா 
லும்‌ தவிர்க்கவொண்ணாத க்ருபை, இவ்வளவான பேற்றுக்‌ கடி 
யான தம்முடைய ஸாக்ருதத்தைச்‌ சொல்லுகிறார்‌. 


விதிவாய்க்கின்று-விதியென்கிறநு பகவத்‌ க்ருபையை-கேசவன்‌ 
தமர்க்கு இப்பாலெல்லாம்‌ இவர்‌ விதியென்கிறது பகவத்க்ருபையை, 
அதுக்கடி- அவனால்‌ தப்பவொண்ணாதபடி யிருககையாலே. பகவத்‌ 
க்ருபை கரைபுரளப்‌ பெருகா நின்றால்‌ நம்மால்‌ செய்யலாவ 
துண்டோ? நாம்‌ நினைத்தவை தலைக்கட்ட வொட்டாத கர்மம்போலே 
ஈச்வரன்‌ நினைத்த கார்யங்களும்‌ க்ருபா பரதந்த்ரனாய்த்‌ தலைககட்ட 
மாட்டான்‌. “*வதார்ஹபி காகுத்ஸ்தத: க்ருபயா பர்யபாலயத்‌'”- 
காகுத்ஸ்த்த:-தங்கவிலும்‌ க்ருபையே விஞ்சி ரக்ஷித்துக்‌ கொணடு 
போரும்‌ குடியிலே பிறந்தவர்‌. வதார்ஹயான காகத்துக்குவிட்ட 
அம்புக்குட்படக்‌ கண்ணழிவு பண்ணுமவரிஃற. 


தன்று:-சொல்மாலைகன்‌ தன்று சூட்டும்படியான பாக்யத்தை 
ப்ராபிக்கப்‌ பெற்றோம்‌-இவர்‌ இப்போது வித்யென்கிறது பகவத்‌ 
க்ருபயை-தமக்கு பலிக்கையாலும்‌, அவனுக்குத்‌ தவிர வொண்ணா 
தாகையாலும்‌, விதி என்கிகுர்‌. “தக்ஷமாமி''க்கு இலக்காகாதே க்ரு 
பைக்கு விஷயமான நமக்கு ஒரு குறையுண் டோ. தமக்கு ஒரு 
குறையுண்டாகையாவது க்ருபையைப்‌ பசிச்சிந்தமாக்குகையி3ற. 
காகுத்ஸ்த்த: க்ருபையா பர்யபாலயத்‌-காகுத்ஸ்த்த:- குடிப்பிறப்பு, 
அவன்‌ க்ருபை விளையும்‌ பூகசனானான்‌. அதுககு3ம3ல க்ருபை 
விளைந்தது. இனி அவர்‌ எவ்வழியாலே தண்டிப்பர்‌? 


427 இ இன்பவாற்றினை இ, கு. தா. 2, 
அ மதுரவாறே --இருமாலை, 96, 


வின-இன்பவாற்றினை - **ஆநந்தம்‌ ப்ரஹ்மண:"” என்கிற 
ஆநந்த ப்ரவாஹம்‌. ஆறு என்கையாலே விடாய்த்தார்க்குப்‌ புக்கு 
முழுகலாயிருக்கையும்‌, வேண்டின விடத்தே திறந்து பாய்ச்சி விளை 
வித்துக்‌ கொள்ளலாயிருக்கையும்‌, இவ்வாறு விளைவிப்பது பேரமர்‌ 
காதல்‌ கடல்புரைய வினையவிறே. 


மதுரவாறே:-ஸமுத்ரம்‌ என்னாதே ஆறு என்பானென்‌ என்னில்‌? 

கடலானால்‌ விநியோக யோக்யமன்றிக்கேயிருக்கும்‌, இது விடாய்த்‌ 

தார்க்குக்‌ குளித்தல்‌ முகத்திலே யிறட்டிக்‌ கொள்ளுதல்‌ பாதம்‌ 
௮-௦ 


194 அருளிச்செயல்‌ 


பண்ணுதல்‌ செய்யலாயிருக்கும்‌ - விடாய்‌ இல்லாத போதும்‌ 
அழுககைக்‌ கழற்றிக கொள்ளலாயீருக்கும்‌. கடலானால்‌ இவனிருந்த 
விடததில எட்டாது. இனி இவனிருநதவிடததே வருகையாலும, 
கிணணகமெடுத்தால்‌ நடுவுளள அணைகளை முறித்துக கொணடு 
வருமா போலே யிவ்வாறும அயோகயதாநுஸநதாநத்தால்‌ இட்ட 
அணைகளையும முறிததுக கொணடு வருமாய்தது - நினறார்‌ நினற 
விடங்களிலே உபஜீவிககலாமபடியி3ற யிருப்பது. 


408 இ அப்பனை கலி. இ, ௫. தா, 8 
அ மைந்தனை கலி, இ, கு. தா, 8 


விள- அப்பனை மைந்தனை என்கிறாரி3ற கலியன்‌. அப்பனை என்று 
கீழேயொரு முதுமை சொலலி இபபோது மைநதனை எனகிறாரிறே, 
மைந்தன - தமமையடிமை கொணட பருவம. இவரையடிமை 
கொளவதாகத திருமலையிலே எழுநதருளி நினற பினபு வடிவு 
இளகிப பதிததபடி, அப்பன - உபகாரகன, ப்ரயோஜநாந்தர 
பரரான அநதர ஜாதிகளுககாகத தனனையழிய மாறி அநேகம்‌ 
வடிவு கொணடு உபகரிககுமவன, மைந்தன - யுவா எனறபடி. 


459 இ அடிமை பூண்டு கலி, இ.கு, தா. 5 
௮ தொண்டு பூண்டு - திருமாலைத்‌ 


விள: அ அடிமை ஃ (*தொணடு பூண்டு”? என்னுமா போலே 
இவ்வாத்மாவுக்கு ஆபரணமி$ற பகவத்‌ தாஸ்யம்‌. ஆகையாலே 
பூண்டு எனகிறார்‌. 


தொண்டு பூண்டு-அடிமை பூண்டு, தனக்கு வகுத்த சேஷ 
வ்றுத்தியையேறிட்டுக கொண்டு. “உறும” என்று ஏறிட்டுக 
கொள்ளுகையனறிககே உகந்து ஏறிடடுககொண்டு. 


பூண்டு - இவ்வாத்மாவுக்கு தாஸ்யமி$ற ஆபரணம்‌. :*த்ரும 
சீரை: அலஙக்ருத*”' எனறது ஆபரணமானாபபோலே, தநமபெருமா 
ளூக்கு சேரசுந்தரபாணடியனதமபிரான பதக்கம்‌ போலே இவ 
னுக்கு தாஸ்யமாகிற ஆபரணம. அவனுக்கும்‌ அது நெஞ்சிலே 
கிடபபதொனறு. இவனுககும்‌ இது நெஞ்சிலே கிடபப 
தொனறிறே. **இடும்பை பூண்டு? என்கிறது போலன்றேயிது, 
இடும்பை பூணடு-மஹா துககஙகளை ஏறிட்டுக்‌ கொண்டு - பூணடு 


என்றது கழுத்தில்‌ புக்க வாயோடு போலை தன்னால்‌ கழற்றவொண் 
ணாுத்ருககை- அது போலன்றி3ற இது என்றபடி. 


460 இ இரும்பனன்று உண்ட நீர்‌ போல்‌ கலி, இ, ஞூ 5 
அ இர இரும்புண்ட நீரது போல நம்‌, 10, 10,8 
அ இரும்பனன்றுண்ட நீரும்‌ போதரும்‌ கொள்க 


விள: ௯ இரும்பு - இரும்பானது அக்நியாலே தப்தமாய்‌ அக்‌ 
காய்ச்சல்‌ அடங்கப பானம பண்ணப்பட்ட ஜலம்‌ போலே எம்பெரு 
மானுக்கு என்தன்‌ அரும்பெறலனபு 


தீர. அக்நி ஸந்தப்தமான இரும்பு காய்ச்சல்‌ தீர நீரை நிச்சே 
ஷமாக புஜிககுமாபோலே என்னாதம வஸ்துவைச சமைய புஜிககைக்‌ 
காக எனககு உனனுடைய போக்யதையைக்‌ காட்டி எனனையகப்‌ 
படுத்தினாய்‌. எனனாருயிரையாரப்‌ பருக - எனவிடாயதீரக கலந்தாய்‌ 
எனறிருந்தேன்‌-உன்‌ விடாய்‌ தீரவாய இருந்ததிறே உனக்காகவா 
காதே உன்னைக்காட்டிற்று. அனறிககே விபகதி வயதயயம என்‌ 
ஆருயிரானது உன்னையாரப்பருக எனனவுமாம்‌. அபபோது காய்ந்த 
விருமபு அககாய்ச்சல்‌ தீருமபடி நீரைபபருகுமாபோலே எனனாருயி 
ரானது என ஸந்தாபம எலலாம தீரும்படி உனனை புஜிக்க எனககுப்‌ 
பணடு நிரதிசய போக்யனானவனே எனறுமாம்‌ 


ஆக ஜீவபரர்கள்‌ பரஸ்பரம்‌ போக்யமானபடி கூறிற்றாயிற்று, 
இருவரும்‌ சேதநர்களிறே. “அஹமந்தம்‌ அஹமந்தாத:'” இறே. 


இரும்பு - திருக்குறுந்தாண்டகம்‌ பதின்மூன்றாம்‌ பாசுரத்தில்‌ 
₹*இருமபு அனனறு உணட. நீரும”” என்று கூறியது விஷயாந்தரம. 
இங்கு ஜீ வேச்வரர்களுடைய அநுபவம கூறபபடவிலலை ““நிரத 
ஹேதபி பாவகம்‌” என்னுமாபோலே தனனைவிடடுத்‌ தனனுடைய 
பாவங்களெல்லாம்‌ ஒழிந்தமைககு த்ருஷ்டாந்தம கூறுகிறா ஆழ்‌ 
வார்‌. நடவாததும்‌ நடக்குமபோலுளளது இருமபு அனன்று 
உண்ட நீர்‌ வெளி வராது இனி அதுவும்‌ வரும எனறு கொளக, 
ஏன்‌ எனனில்‌ ஒரு நாளும்‌ என்னைவிட்டு அகலாத பாப ராசியானது 
என்னை விடடொழிந்ததே, இரும்பு அனனறு உண்ட நீரும்‌ வெளி 
வரும்‌ என்று பகவத்‌ கருபா வைபவத்தை ஆழ்வார்‌ அநுபவித்துக்‌ 
கூறியபடி, 


196 அருளிச்செயல்‌ 


461 இ மூவரில்‌ முதல்வனாய கலி. தி. கு. தா, 6 
௮ மூவரில்‌ முன்‌ முதல்வன்‌ கலி. 9. 9. 1 


ளிள: அ மூவரில்‌ - இந்த்ரனைக்‌ கூட்டுதல்‌, தன்னைக்‌ கூட்டுதல்‌, 
ஸ்‌ ஸம்ஜ்ஞாம்‌ யாதி பகவான்‌ ஏக ஏவ ஜநார்தந ” என்னும்படியே 
மூவருககும்‌ காரணமாகையாலே “முதல்வன்‌” என்கிறார்‌. 


மூவரில - இந்தீரனையும்‌ கூட்டி மூவர்க்கு ப்ரதாநன்‌ எனறுதல்‌, 
அன்‌ றிககே மூவரில வைத்துக்கொணடு தான்‌ ப்ரதாநன எனறுதல்‌ 


462 இ ஒருவனை கலி, தி,கு, தா 6 
அ ஒன்றாம்‌ சோதிகைலி, இ, நெ. தா. 2 


விள: ஒருவனை - “மூவுருவும்‌ கண்ட போது ஒன்றாம்‌ சோதி” 
என்கிறபடியே மூவரையும தனித்தனியே கணடால இவனே காரண 
பூதன இவனே காரணபூதன என்னலாய்‌, மூவரையும்‌ சேரக்கண்‌ 
டால, இருவர்‌ கார்யகோடி நிவிஷ்டராய்‌, இவனே இருவர்க்கும்‌ 
காரணம எனனுமபடி பரஞ்ஜயோதி:சப்த வாச்யன இவனேயா 
யிருககையாலே **ஆம சோதி ஒனறு”' எனகிறார்‌. 


463 இ இன்பப்பாவினைஃகலிஅதி, கு, தா, 6 
௮ இன்பப்பாவினை-குல_][ 4 


விள:--இனபப்‌ பாவினை - செவிககுத்‌ தம்முடைய கவிபோலே 
திததிததிருககிறபடி பாவெனபது-இயலஃபாடடு-இனகவி பாடும்‌ 
பரமகவிகளான முதலாழவாரகள கவிபோலேயினியனாய உளளவனை 
எனனவுமாம, 


இனபபபாவினை-**இருளிசியச சுடர்மணிகளிமைக்கும்‌ நெற்றி?” 
போலே இனியவனை, 


இப்படி ஆழ்வார்கள்‌ பகவானுடைய போக்யதையைத்‌ தீங்‌ 
களுடைய பாசுரஙகளின இனிமையையிட்டு நிரூபிககிறாகள்‌. 


403 இ புகழும்‌ தொண்டர்‌ என்‌ சொல்லிப்‌ புகழ்வர்‌ 
தி.க. தா, 6 


அ அறிந்தன வேதம்‌... அரும்பொருள்‌ ஆ தல-நம்‌ 
9. 2. 9, 


அனுபவம்‌ 197 


விள புகழும்‌ தொண்டர்‌-இவ்விஷயதீதைப்‌ புசழ்ந்தார்களாகக்‌ 
கொண்டோம்‌, இதுக்குப்‌ பாசுரம்‌ எங்கே தேடிச்‌ சொன்னார்கள்‌, 
கிண்ணகத்தீலே புக்கு முழுகு வாரைப்‌ போலே குமிழி நீருண்டு 
போமித்தனை போக்கி என்‌ சொல்லிப்‌ புகழ்வர்‌ தாமே ?” “அரும்‌ 
பொருளாதல்‌ அறிந்தன”? எனறு அறியாவொண்ணாதென்று புகழும 
தொழியப்‌ பாசுரமிட்டும்‌ புகழப்‌ போகாது, 


405 இ உம்மையல்லால்‌ எழுமையும்‌ தணையிலோமே. 


தி. கு.9 
அ அரங்கத்‌ துறையும்‌ இன்‌ நணைஃகலிஃ3ி. 7, 6 


விள. -உம்மை-எங்களுக்கு நாங்களும்‌ தஞ்சமல்ல-பிறரும்‌ தஞ்ச 
மல்ல-உம்மையே தஞ்சமாசவுடையோம கோல்‌ தணையாயிருப்பார்‌ 
சிலரனறே. அலஸ்த்தாந்தரத்தை ப்ராபித்தாலும்‌ “அரங்கத்‌ 
துறையும்‌ இனதணை'' வனையே தணையாகப்‌ போமவரிறே 


466 இ பத்திமைக்கள்புடையேனாவ3 ச பணியாய்‌- 
கலி, திகு. 10 
அ என்தனளவல்லால்‌ யானுடையவன்‌ டபூ- 100. 


விளஃ பத்திமை - **என்தனளவன்றால்‌ யானுடைய வனபு”” 
என்னும்‌ படியே நூறபிடிதத பக்தியை யளவரகக பஃவணும்‌. 
எந்தாய-பகத்யையுணடாகக்ன நீயே அளவு டடுதத வேணும 


467 இ என்‌ சண்ணுளே தோன்றினாரே  தி,ச.தா. 12 
௮ ருக்கமலபாதும்‌ வந்து என்‌ கண்ணினுஎ ளன 
அம்லன அ] 


விள: என கண. இவவடிவை நம்‌ கண்ணாலே நோக்கி 
ககவொணணாதெனறு கணணைச்‌ செம்பளிததேன, கணணுக்‌ 
குள$ள தோனறீனா. இவா கண செமபளிததுப பாாககிறதெப்‌ 
பேோர்தோவென ரு பாததிருந்தான போலே காணும அவனும. 


என கண்ணினுளளன - ஹதாதர்சநம்‌ பண்ணுகிறவர்கள்‌ கண்‌ 
ணுககிலககானக பிர என கணணுககிலககாகிறது. வலலதனை 
நாளும வீரோதம பணணனைன போககறறவாறே என்‌ கணணைச்‌ 
செமடளிததேன, தொடாநது வந்து செட்பளிதத கணணையுறுதது 
உள்ளே புகுந்து நிறகையாலை **என கணணினுளளன?” எனகிரார. 
அன்றியே தன கணணாலே பார்ககை அவதயமெனறு கணணைச்‌ 
செமடவித்தார கண்ணினுள்ளே ப்ரகாசிககத தொடங்கிறறு. 


198 அருளிச்செயல்‌ 


468 இ அன்பினால்‌ அனுமன்‌ வந்து “சலி, தி. கு. 13 
௮ வீஃ்லால்‌ ஓங்கு முந்நீர்‌ அடைத்து - திருமாலை 11 


விள? -- அன்பினால்‌ - காலால்‌ அன்று போலே, அநசநம்‌ 
தீக்ஷித்தும்‌, சடல்‌ கடந்தும்‌, யுத்தம்‌ பண்ணியும்‌, இளைத்தீருக்கச்‌ 
செய்தேயும்‌ பிராட்டியைத்‌ திருவடி தொழுது :*த்ருஷ்டா ஸீதா”? 
எனறு பெரிய ப்ரிதியோடேயிறே வந்தது, 


வில்லால்‌ - நாலிரண்டு அம்பு விட்டவாறே வந்து முகம்‌ காட்டி, 
முதுகெடுத்துக்‌ கொடுத்தவாறே அதின்‌ மேலேயாயிற்று அணை 
கட்டிற்று ஆகையாலே கல்லாலன்று அடைத்தது வில்லால்‌ என்கை. 
இங்ஙனன்றாகில்‌ இட்ட இட்ட மலைகளெல்லாம்‌ ஆழ்ந்து போய்‌ 
அடைத்ததாய்த்‌ தலைக்கட்டாது. 


ஆக அனுமன்‌ வந்தது அன்பினால்‌ என்றதுவும விலலால்‌ ஓங்கு 
முந்நீர்‌ அடைத்தது எனறதுவும்‌ ஸாபிப்ராயம எனறபடி. 


489 இ வானவர்‌ தங்கள்‌ கோனும்‌,. செங்கண்‌ மாலை -- 
இ, கு.தா, 20 
அ இந்திரனோடு...வெள்ளறை நின்றாய்‌ - 
பெரியாழ்வார்‌ 2. 6, 1 


விள இந்திரனும்‌ பிரமனும்‌ சிவனும்‌ ஸமாராதந உபகரணங்‌ 
களைக்‌ கொணடு வநது திருவெள்ளறைப்‌ புணடரீகாக்ஷனை ஆர்ச்‌ 
சித்துப பலலாணடு பாடுவர்‌ எனறு அறியலாகிறது. பெரியாழ்வார்‌ 
அவன திருவெளளறையான எனறருளிச செய தாரா, கலியன அவன 
புணடரீகாக்ஷன - செஙகண்மால எனறருளிச செயதார்‌, ஒருவர்‌ 
ஊரின பேரையும்‌ மற்றொருவர்‌ அவன பேரையும்‌ சொனைபடி, 
விஷயம்‌ ஒனறேற, 


199 


திருநேடுந்தாண்டகம்‌ 
இங்கும்‌ அங்கும்‌ 


470 இ வேத நான்காய்‌ த, நெ, 1 
அ வீழி முதல முழுதுமாய்‌. நம 2. 2. / 


விள-வேத நான்கு ஆய்‌:--வேத தான்கு என்கிற ஸாமாநாதி 
கரண்யம்‌ “வேதை: ச ஸாவை: அஹமேவ வேதம:'” எனறு பரத்‌ 
பாதய பரதிபாதசுபாவ ஸம்பநத நிபதததம று, “மா நம பரதீபமிவ 
காருணிகோ ததாத்‌”” எகிற படியே பரதாதரு பரதேய பாவ 
ஸமபநத நிபநதநம. வேத நானகு சபதரூபமா ம்றுகக அத தவனை 
யம பரமசேததனான ஸாவேசவரனையும ஒனறுபமுததி வேத நான 
காய்‌ எனறு கூறுவது எஙஙனையெனனில-3வத பரதீபாதயனும்‌ 
அவனே, வேத பரதனும அவனே அதாவது வேதங்கனாலே பர 
ததவமாகக கூறபபடடவனும அவனே, வேதஙகளைத தநதருளி 
யவனுமவனே யமெனகை, ஆயினும இபபாசுரதத்ல ஆழவார 
பகவானுடைய மஹோபகாரகதவததைக கூறுகிறா. ஆகையயலே 
இங்கு கூறபபடும ஸாமாதாதிகரணயம பரத்பாதய பரத்பாதக 
பாவ திபநததமனறு-பரதாதருபரதேயபாவ கிபத்ததம எனறபடி, 
காருணிகனான ஸாஃவச்வரன பரதீபமான கலைஃளை தீரமையினால 
அருள செயதான எனறபடி. வேத பரதாதா சக்ஷ£;பரதன பரமா 
தாரன எனறவாறு இகஙன ஸாமாநாதிகரணய நிரவாஹம்‌, 


வீடு -வீடு முதல்‌ முழுதும்‌-ஐச்வர்ய கைவல்ய பகவல்லாபங்‌ 
களான புருஷாரததங்கள-ஆய்‌ எனற ஸாமாநாதீகரண்யம நிச்‌ 
வாஹ்ய நிரவாஹக பாவ நிபந்தநம்‌-ஐச்வாயாதி ஸகல பல நிர்‌ 
வாஹகள்‌ பகவான எனறபடி, மோக்ஷா தஸகலபல பரதன அவனே 
யென றபடி, “பலமத உ.பபததே:”” எனறாரிறே சரரீரகததில ஸ்ரீவேத 
வ்யாஸ பகவான. இஙஙனே தத்தத பரதேசாநுகுணமாக ஸாம 
நாதிகரண்யத்தை நம பூர்வர்கள்‌ நிரவஹிதத கடடளை. 


471 இ பிறப்பிலியாய்‌ அதி, நெ, 1 
அ பிறப்பிலிதன்னை நம்‌, 8, 5. 6, 
அ பேரில்‌ பிறப்பிலியை பெரிய திருமடல்‌, 116 


200 


விள-கலியன்‌ ஜீவாத்மாவைப்‌ பிறப்பிலியாகவும்‌, நம்மாழ்வார்‌ 
பகவானைப்‌ பிறப்பிலியாகவும கூறியுளளனர்‌, இஙஙனே கூறு 
வதற்கு அபிபராயததை நாமறிதல வேண்டும, ஜீவபராகள்‌ இரு 
வருமே பிறபபிலிகளே. ஆதமஸவரூபததுககு ஜநநமரணஙகளில்‌ 
லாதபடி நிதயதவம உள்ளதீறே, இருவரும பிறககுமவர்களிறே- 
கர்மாதீநமான பிறவி ஜீவனுககும, காருணயாதீநமான பிறவி 
பரனுககும உளளதொனறே. ““அஜாயமாந;”” எனறு அவனைப்‌ 
பிறவாதவனாகக்‌ கூறி “பஹுதா விஜாயதே”' எனறு பிறபபவனாக 
ச்ருதி கூறிறறிறே. ““ஸமபவாமி ஆதமமாயயா”” எனருனி3ற கீதா 
சாாயன., **பல பிறபபாய்‌ ஒளிவரும”£” எனனாநின றதிஜறே-“சஸய 
தீரா: பரிஜாநந்தி யோறிம”” எனறு அவனபிறவியை விலக்ஷண 
மாகக கூறக காரணம அது காருணயாதீநம ஆகையாலே எனறறுதி 
யிட்டனா நம்‌ பெரியோர்‌. ஜீவபராகளிருவரும ஸவரூபததாலே 
பிறவாதவாகளே-இருவரையும இதுபறறிப பிறபபிலியெனறு கூற 
வியலும. ஆயினும்‌ இபபடிக கூறுஙகால ஜீவபராகளுககு ஸா மயமே 
தேறும - ஜீவவைலக்ஷண்யம பரனுககுததேரறாது - ஆகையால பிறப்‌ 
பிலிகளான ஜீவபராகளுககுள்‌ காமாதீநமான ஜநமததை (3தஹ 
ஸம்பந்தததை) ஜீவாகளுககுக கூறி அவர்கள்‌ அபகாஷததையும, 
காருண்யாதீநமான ஜந்மததை (தேஹஸமபநதததை) பரனுககுக 
கூறி அவனுடைய உதகாஷத்தையும சருதி மூதலிதததிறே, “அப 
ஹதபாப்மா நாராயண.” இறே. இபபடிக காருணயாதீநமாக 
அவன பலபிறப்பும்‌ பிறந்திருகக௪ச செயதேயும அது பலபாயந்த 
மனறிககே யொழிந்தாலும “நாம்‌ வருந்தச்‌ செயதேயும இது பலித்‌ 
ததிலலையே' எனறு கை வாஙகுகை யனறிககே, இவாகளுககு 
ஒனறும்‌ செய்யப்‌ பெற்றிலோம்‌ எனறு பிறந்திலனாய்ப்‌ பிறககைககு 
ஒருப்பட்டானாயிருககும்‌. ஆக நமமாழவார்‌ இபபாசுரததில பக 
வானை *:பிறபபிலி'” யெனறு கூறியது பகவதபிப்ராயத்தாலே 
யெனறபடி, கலியனும்‌ “பேரில்‌ பிறபபிலியை”” எனறு அருளிச்‌ 
செய்தார்‌. இப்படி நம்‌ பூர்வர்கள்‌ பிறப்பிலியென்ற சொல்லுககு 
தத்தத்ப்ரதேசாநுகுணமாக அர்தத விவரணம பண்ணும அழகு 
அனுபவிககததககதாகும்‌, 


472 இ இறப்பதற்கேயெண்ணாது அத, நெ. 1 
௮ பின்‌ பிறக்க வைத்தனன்‌ கொல்‌ அத, ௪. வி, 64 


விள: -- இறப்பதற்கே - இறக்கையாகிறது மரிக்கை, மரணத்‌ 
தையெணணாதே. கீழ்‌ ஷட்பாவ விகாரங்களில தேஹாநுபந்தியான 
மரணத்தைச்‌ சொல்லிற்று, இங்கு ஸ்வரூபாநுபந்தியான மரணத்‌ 
தைச்‌ சொலலுகிறது, அதாகிறது கைவலயம, ஸவதஸ்ஸாுதியான 


207 


ஆத்மாவினுடைய அநுபவரூபமாயத தனியே ஒரு புருஷாரத்தமாய 
புநராவருத்தியில்லாத கைவலயத்தை மரணமென்னக்‌ கடவதோ 
வென்னில்‌ - மரணமாகிறது-ஆதமவியோகமாக லோகத்திலே ப்ரத்‌ 
யக்ஷியா நினறதிறே, இதுவும்‌ அப்படியே ஸாக்ஷாத்‌ ஆத்மபூதனான 
பரமாத்மவியோகத்தாலே மரணமாகக்கடவது. ப்ரத்யக்ஷ்மாக மருத 
மான சரீரம்‌ நஷ்டமாகிறாப்போலே இது நசியாமையாலே இத்தை 
மரணமென்னலாமோ எனனில-ஸவரூபாநுரூபமான போகமில்லா 
மையாலே பரஹருதயத்தாலே மரணமாகக கடவது. ““ம்ருதோ 
தரித்ர புருஷ என்று போகதாவானவன்‌ தரிதரனை மருதன என்‌ 
னுமாபோலே இந்தக்‌ கைவலயம்‌ அந்நாதனுககு மரணமாய்த்‌ 
தோற்றுகையாலே மரணம்‌ என்கிறது ஆகககலியன இறப்பு எனறு 
கைவல்யமாகிற மரணத்தைக்‌ கூறியவாறு 


பின பிறகக - பின பிறக்க என்றபடி, இந்த சரீராவஸாநத்‌ 
துக்கு மேலே இனனமும சில சரீர பரிகரஹம பணணும்படியாக 
என்னை நினைததிருக்கிறானோ? அன்றிக்கே “பின்பு இறகக”” என்னவு 
மாம்‌. தன பக்கலிலே ஜஞாநம்‌ பிறந்த பினபும்‌ தன்னை விஸமரிப 
பித்து நசிபபிக்க நினைத்திருககிரானோ என்றபடி, நித்யமான ஆதமா 
வுக்கு பகவத்ஜஞாந லாபா லாபங்களேயிறே ஸதஸத்பாவஹேதுக 
கள்‌ “அஸத்‌ ப்ரஹமேதிவேதசேத்‌ அஸந்நேவ ஸபவதி, அஸ்தி 
ப்ரஹமேதி சேத வேத ஸந்தமேநம்‌ ததோ விது ?” என்னககடவ 
திறே-ஆகத்‌ திருமழிசைபபிரான்‌ ப்ரஹமஜஞாந வைதாயததை 
மரணமாகத்‌ திருவுள்ளம பற்றினா எனறபடி. 


473 இ ஒருருவம்‌ பொரன்னும£வம்‌... இ, நெ. ௨ 


இ மூவுருவும்‌ கண்ட பாது... இ, நெ. உ 
௮ மேனை நன பாலை. நம்‌ 8, 4, 11 
௮ திருந்துலகுண்ட நம்‌ 6, 4. 11 


விள --ஓருருவம-முவா பக்கலிலே மூனறு ஸவபாவமும்‌ கிடக 
கையாலே மூவரையும்‌ ஜகத்‌ காரணதயா பரமீக்கலாயிருககை, 
மூனறு முணடானவிடததேயிற ஜகத காரணதவமுள்ளது. இத 
தால ப்ரமஹேது கூறப்பட்டது. மேலே பரம நிவருததியை௪ 
சொலலுகிறது “*மூவுருவும'” இத்யாதி --மூனறு ததவத்தையும 
ப்ரமாணத்தாலே கண்ட போது **ஒனரும்‌ சோதி””-- அவறறில 
வைத்துக கொணடு ஒனறேயாம்‌ சோதி உத்பாதகமாயும சரீரி 
யாயும்‌ சேஷியாயும்‌ இருககும்‌ தேஜஸ்ஸு ஒனறே. அல்லாதவை 
யிரணடும உத்பாதயமாயும சமீரமாயும்‌ சேஷமாயும்‌ இருககும்‌, 

௮0 


202 அருளிச்செயல்‌ 


எங்கே கணடோம எனனில, “ஏகோ ஹ வை நாராயண ஆஸீத்‌” 
என்று ஜகத்‌ காரண வஸ்துவைச்‌ சொல்லி, ““நபரஹ்மா நேசாந 
நேமே த்யாவா பருதிவீ”” என்று அசேதநமான ப்ருதிவ்யாதிகளோ 
பாதி ப்ரஹம ருத்ரர்களையும்‌ ஸம்ஹாரத்திலே காமீபவிககச்‌ சொலலு 
கையாலே. இத்தால்‌ ப்ரஹமாதி தேவதாந்தரங்களுககு பகவத 
ஸாம்யம்‌ இலலை-ப்ருதிவயாதி அசேதந ஸாம்யமுண்டு என்றபடி, 
இப்படி இப்பாசுரத்தில பரமஹேதுவையும்‌ கூறி தந்நிவருத்தி 
யையும்‌ செய்தருளினார்‌ கலியன்‌. 


தேனை:--இவருடைய பய சஙகாஹேதுக்கள சொல்லுகிறது, 
அவனுடைய ரஸ்யதையிறே இவரை யஞ்சப பணணுகிறது 
“தேனை நன்பாலைக்‌ கன்னலை யமுதை”' என்று அவனுடைய ஸாவ 
விதபோக்யத்வம்‌ கூறப்பட்டது. இது ஆழ்வார்‌ பயப்படக்‌ காரண 
மாயுள்ளது, இது “*அங்குமிங்கும£? (8. 3) பதிகத்தின்‌ ப்ரமேய 
மாகும்‌. 


திருந்துலகுணடஃமேல பய நிவ்ருத்திஹேதுககளைச்‌ சொல்லு 
கிறது கட்டளைபபட்ட ஜகத்தை பரளயத்திலே யழியாதபடி திரு 
வயிற்றிலே வைத்துப்‌ பரிஹரிதத பெரியோனை-இப்படிபபட்ட 
பெரியோனுக்கு எவவகையான ஆபததும அணுகாது எனறு ஆழ 
வார பயம தெளிநதபடி இது இப்பதிகததின (8. 4) ஸாரமாகும- 
இங்ஙனே ஆழ்வார்‌ பயஹேதுவையும கூறி பய நிவருத்தியையும 
கூறினாரிறே. இங்ஙனே இனப மாரியையும்‌ அருள்‌ மாரியையும 
பற்றி ஒர்‌ அநுபவம்‌ அமைந்தபடி. 


474 இ பெரு வடிவு அதி. நெ. 8 
௮ பெருமாயன்‌ ௧, நு தா. 1 


விள -- பெரு வடிவு - பெரிய வடிவு எனனுதல்‌ - பல வடிவு 
கள்‌ என்னுதல்‌. பதினாலு நூருயிரக்காதமாறு பரப்பையுடைத்தா 
யிறே க்ஷ்ராபதியிருப்பது. இபபரப்படங்கலும்‌ விம்மும்படியிறே 
“தாளும்‌ தோளும்‌ முடிகளும சமனிலாத பல பரபபி'' என்கிறபடியே 
கண்‌ வளர்ந்தருளுவது. அவவடிவோடேயெழுந்திருந்து கடைகிற 
போது ஒரு கடல செவவே நினறு ஒரு கடலைககடைந்தாற்‌ போலே 
யிருக்கையாலே யருளிச்செய்கிறா, பெருவடிவு - பெரிய வடிவு 
என்றபடி, 

அதவா ““பெருவடிவு”' எனறு அஸங்க்யாதமான வடிவாலே 
எனனவுமாம்‌, மந்தரம்‌ அழுந்தாமைக்குக்‌ கூர்ம ரூபியாயும்‌, மேலே 
கொந்தளியாமைக்கு பருஹத்ரூபியாயும்‌, தேவதைகளோடு அந்யத 


609 


மமான வடிவைக்‌ கொண்டும்‌, அசுரர்களோடு அந்யதமமான 
வடிவைக கொண்டும்‌, அவர்களுடைய மத்யே நின்று வலித்தும்‌, 
வாசுகிக்கு பலகரனாய்ப்‌ புகுந்து நினறும்‌, **யந்‌ ந த்ருஷ்டம்‌ ஸுரா 
ஸுரை ” என்று மலைகளோடு தேவதைகளோடு அசுரர்களோடு 
வாசியற வயாபித்து பலாதாநம்‌ பண்ணுவதாயும்‌ இப்படி யநேகம்‌ 
வடிவைக கொண்டபடி பெருவடிவு-பலவடிவு என்றபடி, 


பெருமாயன --இவருடைய எத்திறமிருக்கிறபடி அப்ராக்ருத 
திவ்ய ஸம்ஸ்த்தாநத்தை இதர ஸஜாதீயமாக்குகையும்‌, அவனுக்கு 
க்ஷாத்து நலிகையும்‌, நவநீதததிலே ச்ரத்தையுண்டாகையும்‌, 
அத்தையிடுவாரிலலாத போது களவு காணகையும்‌, அத்தைத்‌ தலைக்‌ 
கட்டமாட்டாதே வாயது கையதாக அகப்படுகையும்‌, ஸ்ருஜ்யர்‌ 
கையிலே கடடுண்கையும்‌, ஸமஸார பந்தத்தைத்‌ தவிர்ககவலல 
தான்‌ இத்தை விட்டுக்‌ கொள்ள மாட்டா தொழிகையும்‌, இதென்ன 
ஆச்சர்யமோ என்கிறார்‌, 


பெருமாயன்‌-—அநேக ஆசசர்யங்களையுடைவன்‌ என்றபடி. 
இப்படி அவன்‌ வடிவுகளின்‌ பெருமையையும்‌ மாயங்களின்‌ 
பெருமையையும்‌ ஆழ்வாச்களதுபவித்தபடி, கண்ணனைக்காற்கடைக 
கொண்டு ஆசார்யகுணைக சிஷ்டரான மதுரகவிகள்‌ கண்ணனுடைய 
பல மாயங்களையநுபவித்தபடியே மராயமிறே 


475 இ க நவடிவில்‌ செங்கண்ண வண்ணன்‌ --இ, நெ, 8 
அ கார்‌ மனி ரெங்கண்‌ அப்பாவை, 1 


விள --கருவடிவு:-- தமக்குக்‌ காட்டிய வடிவையருளிச்‌ செய்‌ 
கிரா. தமககு ருசியுண்டாகிலிறே ருச்யநுகுணமான வடிவைக்‌ 
கொண்டு காட்டுவது. நாம்‌ பகவத்‌ விமுகராய்‌ விஷய ப்ரவணரா 
யிருககத தனனுடைய ருசியாலே ஸவாபாவிகமான வடிவு தன்னை 
யேயாயிற்றுக காட்டிற்று காளமேகநிபச்யாமமான வடிவையும்‌ 
அதுககுப்‌ பரபாகமாய்‌ உள்வாயிலே கிடக்கிற வாத்ஸல்யாம்ருத 
வர்ஷியான திருக்கணகளையுமுடையவன இவையுமச்ரிய. பதித்வத்‌ 
தோபாதி தனித்தனியே ஸர்வாதிகத்வ லக்ஷணமாயிறேயிருப்பது. 


காாமேனி --தாயும்‌ தமபபனும்‌ ஒளிதது வைத்தாலும்‌ விட 
வொண்ணாத வடிவழகு இவாகள்‌ விடாய்‌ தீருமபடியான வடிவு, 
“தூநீர்‌ முகில்‌ போல்‌ தோன்றாய”' எனறு ப்ரார்த்தித்த வஸ்துவிறே 
இவர்களுக்கு ப்ரத்யக்ஷித்து நிற்கிறது மேகச்யாமம்‌ என்னக்கடவ 
திறே. செங்கண்‌:--வாத்ஸல்யத்தைத்‌ தெரிவிக்கிற கண்கள்‌, ஐச 


204 அருளிச்செயல்‌ 


வர்யத்தாலும்‌ குதறியிருககுமிறே. ஒரு மேகத்திலே இரண்டு 
தாமரை பூத்தாப போலேயிருக்கை, இவாகளிலும இழவு தனன 
தெனனுமிடம கணணிலே தோற்றவிருககும்‌-இப்படி அவனுடைய 
திருமேனியையும திருமேனியிலே பாதியான திருக்கண்களையும 
ஜ்ஞாநிகள்‌ அநுபவித்தபடி. 
476 இ அந்தணனை -.-இ, நெ, 4 

அ அந்தணனை ஃஃநம்‌, 1. 7. 1 

௮ இந்தூர்‌ அந்தணனை அபெரிய திருமடல்‌ 125 


விள. அந்தணனை-சுத்தனை-ஆழவாாகளெலலாரும்‌ இசசபதத்‌ 
தாலே சுத்தியைச்‌ சொலலக்‌ கடவதாயிருப்பதொரு ஏற்றமுணடு 
அறவனை ஆழிப்படையந்தணனை (நம்‌-1,7 1 ) என்றாரிறே நமமாழ 
வார்‌. கையும்‌ திருவாழியுமாய இருப்பானொரு பராஹ்மணன இலலை 
யிறே. கேவலனுக்கு சுபாச்ரயமாக வருளிச்‌ செய்கிராராகையாலே 
அங்ஙனருளிச்‌ செய்கிறது. பகவத ப்ராப்தி காமன்‌ குண விசிஷட 
மாக உபாஸிக்கக்‌ கடவன. குணங்கள்‌ ப்ராப்யமாகையாலே, ஆதம 
ப்ராப்திகாமன சுத்தி விசிஷ்டனாக உபாஸிககக்‌ கடவன்‌ ஜராமரண 
மோக்ஷ்மே புருஷார்த்தமாகையாலே, ஆகில இவாககு சுததி 
அபேக்ஷிதமோ எனனில, கீழ ஸருஷடியைச சொலலி, ஸருஷட 
மான ஸகல பதாரத்தஙகளிலும வ்யாபித்து நிற்கும்‌ எனகையாலே 
தத்கததோஷை: அஸம்ஸபருஷ்டன எனகை யபேக்ஷிதம்‌ அததைப்‌ 
பற்றச்சொல்லுகிறது அந்தரததில்‌ அநதணனிறே. “ஏஷ ஸாவ 
பூதாந்தராத்மா அபஹதபாபமா”” என்று வயாப்தியைச சொனன 
ப்ரதேசங்களிலே தத்தததோஷை அஸமஸப்ருஷ்டத்வங்களையும 
சொலலக கடவதிறே. இதிறே இவர்‌ திருவுள்ளததிதே கிடப்பது 
நம்மாழ்வாரும்‌ **யாவையும யவரும தானாய அவரவா சமயந்‌ 
தோறும தோயவிலன”' எனறு வயாபயதோஷா ஸம்ஸபர்சத்தை 
யருளிச்‌ செய்தாரிறே நமமாழவார்‌ முனனமேயே விவரித்தருளி 
யுள்ள விஷயத்தைக்‌ கலியன ““அந்தணன”” எனற ஒரு சொலலாலே 
சுருக்கியருளினாரிறே பரம வைதிகாகளிறே ஆழ்வார்களாகிறா. 
ஆகக்‌ கலியனும்‌ நம்மாழவாரும பகவான சுத்தன எனகிற 
திருவுள்ளத்தாலே அந்தணன எனறருளிச செய்தா£கள்‌ இந்தளூர்‌ 
அந்தணனை-கலியன இபபாசுரத்தில திருவிந்தளூர்‌ எமபெருமானு 
டைய காருண்யத்தைத்‌ திருவுள்ளம பற்றி “அந்தணனை”? 
என்‌ றருளிச்‌ செயதுள்ளா இதுவும்‌ ஜா பொருளாகிறது. 


477 இ அந்தரத்தில்‌ அந்தணனை கலி. இ, நெ, 4 
௮ யாவையும்‌ யவரும்‌ தானாய்‌,.. தோய்விலன்‌ அநம்‌ 


9, 4. 10 


202 


விள.--அந்தரததில்‌-அதந்தரனாமிடத்தில-அ.த்தணனை-சுததனை. 
“ஏஷ ஸாவபூதாந்தராத்மாாபஹதபாப்மா”” என று வயாதியைச 
சொன்ன பரதேநகளிலே தத்தத தோஷை, அஸம்ஸப்ருஷ்டத்வங்‌ 
களையும்‌ சொலலக்‌ கடவதிறே. இதிறே இவர திருவுளளத்தில 
கிடப்பது பரமவைதிரகளிறே ஆழ்வார்களாகிறா. 


யாவையும்‌!-சேதநாசேதநங்கள்‌ **தான்‌'” என்ற சொலலுக்‌ 
குள்ளே அடங்கும்படி அவற்றோடே கலந்து நிற்கச செய்தே, அவற்‌ 
றினுடைய தோஷங்கள தன பக்கலதட்டாதபடி நிற்கும சேதநாககு 
அசித்கதமான பரிணாமாதிகளிலலையே யாகிலும, அந்த அசிதஸம 
ஸர்ககத்தாலே ஸுகித்வ துஃககித்வங்கள்‌ உணடாகா நின்றதிறே. 
அப்படியே இச்சேதநாசேதநங்கள்‌ எங்குமபுககு வயாபித்து 
நினருல்‌, தத்கத தோஷம்‌ இவனை ஸ்பாசியாதோ எனறால, அவற்‌ 
ரல அஸ்பருஷ்டனாயிருக்கும எலலாம்‌ செய்தாலும்‌, இவற்றுககு 
ஸுகித்வதுஃக்கித்வகளின நியிலேயிருக்க இவவசித்தோட்டைச்‌ 
சேர்ததியாலேயனறோ உண்டாகிறது அபபடி இவனுக்குக்‌ கூடா 
தோ எனனில?-கூடாது அதுக்கு அடி பரவேசஹேதுவிசேஷத்‌ 
தாலே இவனைப போலே காமமடியாகவன்றிக்கே அனுகரஹமடி 
யாகவிறே அவனுககு இவறறோட்டை பரவேசம்‌ இருப்பது சிறைக்‌ 
கூடத்திலே சிறையனும கிடந்தான, ராஜ குமாரனும்‌ இருந்தான்‌. 
சிறையன கர்மமடியாகப பரவேசிககையாலே துககஹேதுவாயிற்று, 
ராஜகுமாரன இச்சையாலே பரவேசிககையாலே போகரூபமா 
யிருந்தது. “ஸமாநம வருக்ஷம பரிஷஸ்வஜாதே-அநசநந அந்ய”? 
எனனாநினறதிறே, 


இப்படி ஆழ்வார்கள்‌ பகவானுடைய வயாபகத்வததையும்‌ 
வயாப்யதோஷ ஸ்பாசமில்லாமையும அருளிச செய்துளளராகள்‌. 
இப்படியிவாகள அருளிச செய்ய ஹேது வேதாந்த வாக்யங்களிறே 
“செய்ய மறை தனனுடனே சேர்ந்து அருளிச்‌ செயலவாழி”” என்று 
அருளிச்‌ செய்தருளினா மணவாள மாழுனிகள்‌ 


476 இ அந்தணர்‌ மாடு கலி இ, நெ. 4 
அ அருமறையின்‌ பொருள்‌ ௧ நு. தா. 8 


விள--அநதணாமாடு-அந்தணர்மாடு என்கிறார்காணும்‌, தாம்‌ 
அதுககு அயோக்யா எனனுமிடம தோற்ற ஸர்வமும்‌ திருவுள்ளத 
திலே ப்ரகாசியா நிற்க வாய்‌ விடுகை மாயாதாஹாநியெனநிருக்‌ 
கிராரிறே தாம பரம வைதிகராயிருககச்‌ செயதே பிறர்தநம என 
பாரைப்‌ போலே அத்தோடு ஸமபந்தமற வார்த்தை சொலலு 
கிறாரிறே மர்யாதா ஸததாபனாத்தமாக. 


206 அருளிச்செயல்‌ 


பொருளையருளினான்‌:--தாம்‌ வாக்யோச்சாரணம்‌ பண்ண மாட்‌ 
டாமையாலே பொருளையருளினார்‌. 


திருமழிசைப்‌ பிரானும்‌ “'க்ருஷ்ணாநாம வரீஹீணாம்‌ நகநிர்பிந்‌ 
நம”” எனகிற ச்ருதி வாகயத்தைத்‌ தம்‌ வாயாலே சொல்லாமல்‌ 
ஹஸ்த சேஷ்டிதத்தாலே காடடியருளினா என்று குருபரம்பராப்ர 
பாவத்தில உக்தமிறே. 


479 இ அந்தணர்‌ மாடு கலி. தி, நெ, 4 
௮ மாவலி மாடு நம்‌. தி. வி. 91 


விள:--அந்தணர்மாடு-ப்ராஹ்மணர்‌ தநம்‌ வேதம்‌. 
மாவலி மாடு--மாவலி பக்கல்‌ என்றபடி-மாடு என்கிற சொல்‌ 
நாநார்த்தகம்‌ 


480 இ அந்தரததில்‌ தேவர்க்கும்‌ அறியலாகா தி, நெ, 4 
௮ விண்ணோர்‌ தாள்‌ நிலம்‌ தோய்ந்து தொழுவர்‌ -- 
திருவிருத்தம்‌ 94 

விள-அந்தரத்தில'தேவர்ககும்‌ தூஜஜேயன்‌ எனறபடி 
ஆனால “தேவர்க்கும்‌”” எனறு விசேஷித்து இவர்களை எடுப்பான்‌ 
என எனனில , ஜ்ஞாந சகதிகளால அதிகரானவாகளுக்கும அறிய 
வொண்ணாது என்கைககாக வருளிச்‌ செய்கிறார்‌ அந்தரத்தில 
தேவரிறே-விணணோர்‌ மண்ணை வெறுக்குமவரிறே அப்படிப்பட்ட 

பெரியோர்ககும்‌ பகவான தூஜஜேயன எனறபடி. 


விண்ணோ.--பரணிலேயிருப்பாரைப்‌ போலே சுவர்ககததிலே 
யிருககுமவர்களிறே-தாள்‌ நிலம்‌ தோயந்து-நிலத்திலே காலதோயக்‌ 
கடவரன்றிககேயிருககிற நிலையழிந்து பூமியிலே வந்து கிட்டித்‌ 
தொழுவா எனறபடி, 


இபபடி ஸருஜயரான தேவர்களுடைய, மண்ணினை வெறுககும 
பெருமையும்‌, அவாகளாலும அறிய முடியாத பகவத வைபவமும, 
பகவத்‌ விஷயத்தை அவாகளும்‌ ஸவப்ரயோஜநலாபத்துககாகத்‌ 
தங்கள்‌ நிலையழிந்து வந்து தொழுவா எனபதுவும ஆழ்வார்கள்‌ 
பாசுரங்களிலே வ்யகதம. 


401 இ மறவாது கலி. தி நெ, 4 
அ மற்றை ஈம்‌ காமங்கள்‌ --இருப்பாவை. 29 
அ வாட்டாற்றான்‌ அடி வணங்கே நம்‌ 10, 6. 1 


அனுபவம்‌ 207 


விள -மறவாது-விஸமரியாதே பகவதநுபவததுககு விஸ்மருதி 
ஹேது விஷயாந்தர ஸபர்சமாகையாலே விஷயாந்தரம கலசாதபடி 
அநுபவ்‌ எனகிறாரோ என்னில்‌, அது இவாககுச்‌ சேராது. சரம 
தசையிலே ஸாக்ஷாதகரித்து அநுபவிககிறவராகையாலே இனி 
இவர்க்கு விஸ்ம்ருதிஹேது என என்னில்‌, தாபத்ரயாச்ரயமான 
தேஹ ஸமபந்தத்தோடேயிருககையாலே தேஹத்தைப பாரா, 
பூர்வ வருத்தத்தைப்பாரா, விஷய வைலக்ஷணயத்தைப்‌ பாரா, தந்‌ 
நிவ்ருத்திக்குமு அபிமத ஸித்திககும உறுப்பாக ஈச்வரனை உபாய 
மாக அநுஸந்திப்பதொரு அநுஸந்தாநமுணடு, அது பகவதநு 
பவத்துக்கு விஸம்ருதிஹேதுவாகக்கடவது. ஆகையாலே பூர்வார்த்‌ 
தத்தில்‌ இழியாதே அநுபவிக்கப்பார்‌., இவர்தாம்‌ த்வய நிஷ்ட 
ரன்றோ. இஙஙனே சொல்லுவான என்‌ எனனில, அடியிலே ஒரு 
கால ஈசவரன கையிலே நம காயத்தை ஸமர்ப்பிததுவிட்டோமா 
கில்‌, இனி ஸ்வோஜ்ஜீவநத்தைச சிந்திககையாவது-பிறர்‌ கார்யத்‌ 
திலே யிழிகையிறே. ஸவரக்ஷணத்தோடு ஜகத வயாபாரததோடு 
வாசியில்லையிறே ப்ராப்தியிலலாமைக்கு. **தத தஸய ஸத்ருசம 
பவேத்‌” எனறிறேயிருககவடுப்பது ஸமஸார வயாதிக்ரஸ்தன 
ஈச்வரனை ஒருகால மருந்தெனப்‌ பற்றவும அடுத்த கணம்‌ தொடங்கி 
அவனை விருந்தாக நினைபபதிறே யுக்தம்‌. மறுபடியும பகவானை 
மருந்தாக அநுஸந்திபபது விஸ்மருதியிறே. சரணாகதி ஸக்ருத்‌ 
திறே. ஆக இஙகு கூறப்படட மறதி புந.பரபத்தி எனறபடி. 
இது கலியனுடைய ப்ரகருதிக்குச்‌ சேரககூறப்பட்ட விஸமருதி., 


மற்றை நம்‌ காமங்கள்‌ - வேறொரு காமமுணடாய்ச சொலலு 
கிறதலலவிறே “*தேறேல்‌ எனனை” என்றிருக்குமவர்களாகையாலே, 


இருவர்‌ கூடபபறிமாரு நினறால அததால பிறககும்‌ இனிமை 
இரண்டு தலைக்கும ஒத்திருக்குமிறே. விஷயவைலக்ஷண்யத்தா 
லும்‌, ஆச்ரயத்தின்‌ இனிமையாலும்‌, மிகவும்‌ பரீதி ரூபமாயிறே பரி 
மாற்றம இருப்பது. அதில்‌ ஸவரூபத்துக்கு விரோதியான அஹங 
கார கரபபமான அடிமையும்‌ அபுருஷார்த்தமிறே நாங்கள்‌ செய்‌ 
கிறவடிமை கண்டு நீயுகந்தால அவ்வுகப்புக கண்டு வரும உகப்‌ 
பொழிய போக்த்ருத்வப்ரதிபத்தியும்‌ மதீயத்வப்ரதிபத்தியும்‌, போஜ 
நத்துக்கு க்ருமிகேசஙகள்‌ போலே பொகட வேண்டும்படி விரோத 
மாயிறேயிருப்பது. அந்த விரோதிகளையும்‌ போக்கித தந்தருள 
வேணும்‌ எனகிறார்கள்‌. இப்படி ஆணடாள்‌ ப்ரக்ருதிககுச்‌ சேர 
காமசப்தார்த்தம நிரூபிதம்‌ காமமாவது-கைங்காயத்தில்‌ ஸ்வபோக்‌ 
தீருத்வ புத்தியிறே, 


2090 அருளிச்செயல்‌ 


வாடடாற்றான அடி வணங்கு -நமககு ஹித காமனாய வந்திருக 
கிறவன வழியே போய்‌ அவனையநுபவிககப்‌ பாராய்‌ உகந்தருளின 
நிலங்களிலே வநது நிறகிறது நம்மை அவவருகே கொடுபோகைக 
காயிருக்கும்‌ நீயும்‌ அவன நினைவிலே போகபபாராய, அடி வணங 


கே-அடிவணங்குகையாவது-ஈரரசு தவிருகையிறே. அவன்கருத 
திலேபோகை இபபடி ஆழ்வாருடைய பரகருதிககுச்சேர வணககம 
கூறப்பட்டது 


ஆக இவவிடங்களிலே, மறுதி-காமமஃவணககம்‌ எனற சபதங 
களுக்கு ப்ரகரணாநுகுணமாகவும்‌ கர்த்தரபிப்ராயாநுகுணமாகவும, 
ஸமபரதாயாநுகுணமாகவும்‌ விலக்ஷணவயாக்யாநம்‌ செயயபு 
பட்டிருப்பது ரஸிகஜநமனோஜஞம. 


498 இ மந்திரத்தை மந்திரத்தால்‌ அதி. நெ, 4 
௮ அந்தணனை. அந்தணர்‌ இ, நெ, 4 
௮ அந்தணனை அந்தணர்‌ தி, நெ, 14 


விள --இப்பாட்டுககளிலேயுள்ள வேறறுமையுருபுகளைக்‌ குறிக 
கொள்க. மந்திரத்தை-பகவானை-மந்திரததால திருவெட்டெழுத்‌ 
தால எனறபடி அநீ்தணனை-சுத்தனான பகவானை - அந்தணர்‌- 
வைதிகர்கள எனறபடி-அடியார்கள்‌ எனறும பொருள்படும்‌. ச்ருதி 
யும **யகஞோந யகஞம”” என்னாநினறதிறே 


408 இ ஒருகால்‌ நிற்ப அதி. நெ, 8 
அ வில்லாண்டான்‌ --இ., ப, 12 


விள --நிறப-திருவடிகள்‌ பூமியையளகக என்று உதயோகிதத 
உத்யோகத்தே குசை தாங்கின அருமையெல்லாம்‌ தோற்றுகிறதா 
யிற்று. இதினுடைய உத்யோகத்தைக குசை தாங்கினான எனறிறே 
அவன்‌ தனக்கு ஏற்றம்‌. ஆக அளந்த திருவடியை யவன்‌ வருந்தி 
நிறுத்தியபடி. 


விலலாண்டான.-மத்தகஜததை ஆளுபவன்‌ எனனுமா போலே, 
அத்தை ஆளுபவன என்றாய்த்து இவனுக்கு ஏற்றம ““ஆலிகந்தம 
இவாகாசம்‌ அவஷடப்ய மஹத்தநு *” என்னக்கடவதிறே இப்படி 
ஸ்ரீசார்ங்கத்தை ஸர்வேசவரன குசை தாங்கி நிறுத்தியபடி, 


இப்படி ஆழவார்கள அவன திருவடி வேகத்தைக்‌ குறைத்த 
படியையும்‌ திருக்கைவில்லின வேகத்தைக குறைத்தபடியையும்‌ 
அநுபவித்தபடி. 


அனுபவம்‌ 209 


404 இ அவுணன்‌ உள்ளம்‌ அதி. நெ 9 
அ அவுணர்க்கு தி, நெ, 6 
இ அந்தணனை ௮௮, நெ, 4 
அ அந்தணர்‌ மாட்டந்து இ. நெ, ச 
இ அந்தணனை தி. நெ, 14 
௮ அந்தணர்‌ தம்‌ சிந்தையானை தி. நெ, 14 


விள:--ஆழ்வார்‌ சில சொற்களை ஜாதிபரமாகவும்‌ அப்படி 
யன்றியும்‌ ப்ரயோகித்‌ தருளுகிறார்‌ எனபது இப்பாட்டுகளிலே 
வ்யக்தம்‌. 

“அவுணன்‌ உள்ளத்து எண்மதியும்‌ கடந்து” என்ற விடத்தில்‌ 
அவுணன்‌ எனற சொல்‌ ஜாதிபரம்‌-அஸாரஜாதீயனா।ன மஹாபலி 
யைக்குறிக்குமது-' அவுணர்க்கென்றும்‌ சலம்‌ புரித்து”என்‌ ஐவிடத்‌ தில்‌, 
“அவுணன்‌? என்ற சொல்‌ அஸுர ஜா திபரமனறு. அவுணர்‌-இத்‌ 
தால்‌ அஸுரஜாதியைச்‌ சொல்லுகிறதன்று. அஹங்காரமமகாரயுக்த 
ராய்‌ '*தநமேயம்‌'” என்றிருக்குமவர்களைச்‌ சொலலுகிறது. ஸ்ரீப்ஹ்‌ 
லாதனை ஜன்மம்‌ அதுவாயிருககச்‌ செய்‌ 8த '*உபமா நம3சஷாணாம்‌ 
ஸாதூநாம்‌ ''என்கையாலும்‌, ராக்ஷ்ஸஜன்மமாயிருக்கச்‌ செய்த 
ஸ்ரீவிபீஷணாழ்வானை”” ““விபீஷணஸ்து தர்மாத்மா'” என்கையாலும்‌, 
தேவயோ நியாயிருக்கச்‌ செய்தே ஜயந்தன்‌ ப்ரஹ்மாஸ்த்ரத்துக்கு 
இலக்காகையாலும்‌ ஜாதிபரமன்று - ஸ்வபாவபரம்‌ - ஸர பிந்தர்‌ 
அஸார்‌ என்‌ றபடி-விஷ்ணுபக்திப ரோ தேவ: விபரீத: ததா அஸுர:: 
என்னக்‌ கடவதிறே-இவ்வளவால்‌ **அவுணன'” என்ற சொல்லைப்‌ 
பலபடிகளிலே ஆழ்வார்‌ ப்ரயோகித்தருளினார்‌ என்று தேறியது, 


அத்தணன்‌:--அறியலாகா வந்தணனை”” என்ற விடத்திலும்‌ 
*அரங்கமேய வத்தணனை?” என்ற விடத்திலும்‌ பகவத்‌ பரமான 
“அந்தணன்‌?” என்ற சொல்லுக்கு சுத்தி பரத்வம்‌ வ்யாக்யாதம்‌,. 
“அந்தணர்‌ மாட்டந்தி” என்ற விடத்தும்‌, “அந்தணர்‌ தம்‌ 
சிந்தை?” என்ற விடத்தும்‌ ஜ்ஞாநிபரமான “*அந்தணா?' என்ற 
சொல்லுக்கு ஜாதிபரமாக ஓரிடத்திலும்‌ சுத்தி பரமாக மற்றோரிடத்‌ 
திலும்‌ வ்யாக்யாநம்‌ அமைத்துள்ளது, ராகாதி தூஷிதனன நீயே 
சுத்தனாயிருப்பான்‌ ஓர்‌ அந்தணன்‌ என்‌ றருவிச்‌ செய்தார்‌ பெரியவாச்‌ 
கான்‌ பின்ளை-- 
்‌ இப்படி சப்தப்ரயோக வைசித்ர்யம்‌ இருக்கும்படி. 
485 இ வற்புடைய கலி, தி. நெ. 7 


௮ தென்னிலங்கை அகலி, இ. நெ, 80 
அ? 


210 அருளிச்செயல 


விள ௯ இவ்விருயா சுர்ககளிலும அவதாரத்ரயம்‌ அதுபவிக்கப்‌ 
பட்டது. வற்புடைய பாசுரத்தில்‌ பரசுராம ஸ்ரீராம கருஷணாவதர 
ரஙகளையும, தெனனிலஙகை பாசுரத்தில்‌ ஸ்ரீராம தரிவிக்ரம 
கருஷ்ணாவதாரஙகளையும ஆழலவார அநுபவிகக்றா. கீழே திருக 
கோவலுூா ஆயனுடைய ஸெளகுமாயததைய நுஸந்திதது பயநத 
ஆழ்வாருடைய பயமதெனியத்‌ தனனுடைய வீரசரிதரஙகளைக 
காட்டிககொடுததான. ஆழவாருடைய பயததுககு சாமகமாகக 
காட்டிததந்த பரசுராம ராம கருஷண சேஷ்டிதங்களை**வறபுடைய'* 
பாசுரததில அநுஸந்திததார்‌ தெனனிலககை பாசுரததில அநு 
பவம்‌ வேறு-**வரையுருவின மாகளிறு”' எனறு பகவானை ஓர யானை 
யாக வருணிதது, அவனிடததில பரணய ரோமை தலையெடுத்துத்‌ 
தோழியிடம ஊடிப்பேசும வாரத்தையது. ஆங்கே களிறு செய்யும 
அத்புத வ்யாபாரங்களைச சொலலும பாசுரம அது-ஸ்ரீரா மனும ஸ்ரீ 
தரிவிகரமனும ஸ்ரீகருஷணனும செய்த செயலகளெலலாம ஆனைத 
தொழிலகளலலவா? அபபடியநுபவிககும பாசுரம அது, ஆகப்‌ 
பாசுரங்களில்‌ ஆழ்வாரா பகவதவதாரஙகளைப்‌ பலபடிகளிலே யநு 
பவிககிரா எனததேறுகிறது. 


4006 இ உலகமாண்டு --கலி தி.நெ 7 
அ உலகாண்டு கலி 8. 4. 10 


விள -- உலகமாண்டுஃவடிவா யமழுவேந்தி என்று ஸ்ரீ பரசுரா 
மாவதாரம்‌ அநுபூதம. ஸ்ரீ பரசுராமாழவான ஆணடதொரு ராஜ்ய 
மிலலாமையாலே **உலகமாணடு”” எனறு ராமாவதாரததை நினைக்‌ 
கிறது. தன பிதாவை நலிந்தாகள்‌ எனனும கோபததாலே ராஜாக 
கள தலையையறுத்து, அவாகளுடைய ரக்தததாலே தடாகததை 
நிரபபி, உதககரியை பண்ணிப போந்தானித தனையிறே-ஸ்நாத்வா 
புஷ்ஜீத'” எனறுமாபோலே “ஏந்தி?” எனகிற வயப்பு ஏககர்த்ருக 
மாகவனமறோ இருககிறதெனனில, வஸ்தவைகயத்தாலே ஏககர்த்ருக 
மாகவும்‌ கட்டிலல்‌, ஆக இபபாசுரததிலே ''உலகமாணடு”” எனறு 
ராஜ்ய பரிபாலதம கூறப்பட்டது. அது ஸ்ரீதாசரதி கர்த்ருகமாகவும்‌ 
அபிப்ரேதம்‌. 


உல்காண்டு - இபபாகரத்திலலே “உலகாணடு” எனறது பூலோ 
கத்தில்‌ ஸ்ரீமந்மந்திரமான கோயிலிலே (திருவரயஙகத்திலே) 
வாஸத்தை நினதது எனறு ஆழ்வாரா திருவுளளத்தைப பினசெனறு 
வியாகயாநிககும்‌ வயாகயாந சக்ரவாததியான பெரியவாச்சான்‌ 
பிளளையருளிச செயதார்‌, ஆக - உலகமா ளவது கோயில்‌ வாஸ 
மெனறும அது திவயப்ரபந்த ரதுஸந்தா தரு காதருகமாகவும்‌ அபி 
ப்ரதம, 


அனுபவம்‌ 211 


457 இ வற்புடைய கலி, இ நெ, 7? 
௮ பூங்கொள்‌ ஃ.சங்கொலியும்‌ —நாச்‌, தி, 9. 9. 


விள-வ ற்புடைய-திருக்கோவலூர்‌ ஆயன்‌ வரையாதே எல்லார்‌ 
தலைகளிலும்‌ திருவடிகளை வைத்து தூளிதானத்தோடே வந்து நிற்‌ 
கையாலே அத்தை யநுஸந்கித்து அநுபவத்தை விஸ்மரித்து பயப்‌ 
படத்‌ தொடங்கினார்‌, அஸ்த்தாடூரு பயசங்கைபண்ணும்‌ படியா 
மிற்று இவர்தம்முடைய ப்ரேமாந்கதையிருப்பது, ஸெளகுமார்‌ 
யத்தை யநுஸந்தித்தவாறே வயிறுபிடிக்க வேண்டி௰ிருக்கும்‌-மஹா 
ராஜர்‌, ஸ்ரீவிபீஷணாழ்வான்‌ அநுகூலனாய்‌ வந்து சரணம்‌ புகுரா 
திற்கத்‌ தமமுடைய ப்ரேமாந்த்யத்தாலே “வத்யதாம்‌”' எனறாரிறே, 
மஹாராஜர்‌ பயத்தைப்‌ பெருமாள்‌ தம்முடைய தோள்‌ வலியைக்‌ 
காட்டி சமிப்பித்தாப்‌ போலே ஆழ்வாருடைய பயத்தையும்‌ ஆயன்‌ 
சமிப்பித்தான, இங்கேயும ஆழ்வார்க்குத்‌ தன்‌ மிடுக்கைக்‌ காட்டி 
யிறே பயநிஎர்த்தகனனான. அநேகாவதாரங்களிலுண்டான மிடுக்‌ 
கையெல்லாம காட்டி சமிபபிகக வேண்டுமபடி காணும்‌ இவருடைய 
பயாதிசயம்‌ இருப்பது. 


பூங்கொள்:-- இரண்டவதாரத்தில்‌ இரண்டு பிராட்டிமார்க்கு 
உதவினது தனக்கொருத்திககுமே வேணடுமபடியாயிற்று இவள்‌ 
தசை. 


சிசுபாலன ஸவயம்வரார்த்தமாக வொருப்பட்ட ஸமயததிலே, 
புறச்‌ சோலையில்‌ ஸ்ரீ பாஞசஜ நய கோஷமானது வநது செவிபபடடு 
தரிப்பிததது ருகமிணிப பிராடடியை, ராவணன மாயா சிரஸஸைக 
காட்டின போது, ஸ்ரீசார்ஙகததின ஜயாகோஷமானது வந்து செவிப்‌ 
பட்டு தரிப்பிததது ஸ்ரீஜநகராசன திருமகளை, இரணடவதாரத 
திலுள்ளவையும மடுதது ஒலிகக வேணடும்படியாயதது இவள 
விடாய, அவர்களள வலலவாயதது இவளா றருமை, 


ஆக மஹாராஜர்‌ அளவலல ஆழ்வார்‌ பயம எனறும்‌, ஸ்ரீதேவி 
அளவலல ஆணடாளாற்ருமை எனறும தேறியது. ஆழ்வராககுப்‌ 
பல அவதாரநகளில சேஷடிதங்களைக காட்டி பயநிவருததி செயய 
வேண்டிற்று- ஆண்டாளுககும பல ஒலிகளை ஒலிதது பயநிவருததி 
செய்ய வேணடிற்று-ஆழ்வார்‌ பயாத்சயமும ஆணடாள ஆற்றாமை 
யின்‌ மிகுதியும இருககிறபம 


468 இ பொன்னானாய்‌ அதி, நெ, 10 
அ தேராளும அதி. நெ, 20 


212 அருளிச்செயல்‌ 

விள  பொன்னானாய்‌ என்கிற பாட்டிலே ஈச்வரனுடைய புத்‌ 
தியை ஸமாதாநம பணனினார்‌ இவவிடத்தில (தேராளும பாட்‌ 
டிலே) வினவ வந்தவாகள்‌ இவளுடைய ஆற்றாமையிலே ஸாதநபுத்தி 
பணண, தாயார்‌ நிலையிலே நினறு அவாகளுடைய ஹருதயத்தை 
ஸமாதாநம்‌ பணணித்‌ தலைககடடுகிறா. இத்தால, ஸிததஸாதந 
பரிகரஹம பண்ணினவர்களுக்கு யாவதாயுஷம்‌ பகவத்குண சேஷ்டி 
தங்கள்‌ காலக்ஷபத்துககு விஷயம்‌ என்றதாயிற்று, 


489 இ பொன்னானாப்‌ தி. நெ, 10 
௮ நோற்ற நோன்பு நம்‌, 9, 7 1 


விள -- பொன்னானாய்‌ - இவருடைய நோற்ற நோன்பு இருக்‌ 
கிறபடி. **மந்திரததால”'' எனகையாலே ஒரு ஸாதந பாவமும்‌, 
மறவாது வாழதியேல”” எனகையாலே ஒரு கர்ததவ்யமும, வாழ 
லாம'” எனகையாலே ஒரு பலமுமாயத தோற்றுமிறே. அதிலலை 
யெனகிறா பொனனானாய பாசுரததிலே. **நோற்‌.ற நோன்பிலேன”” 
எனறு ஆகிஞசநயததைச்‌ சொலலி **ஆகிலும இனி உனனைவிட்டு 
ஒனறுமாறற கிறகின்றிலன?” எனறு ருசியில_ குறைவற்றிருககிற 
படியையும அருளிசசெயதாரிறே கலியனும்‌ “*என்னானாய்‌ எனனா 
னாய எனனலலலால என்னறிவன ஏழையேன”” எனறருளிச்‌ 
செய்கிறாரிறற கால3க்ஷேபத்துககாக உனனுடைய குணங்களையநு 
பவிததனிததனையொழிய எனனாறறாமையை ஸாதநமாக நினைத்‌ 
திருநதேனோ எனகிறா. இது இவவதிகாரியுடைய காலக்ஷேப பர 
காரமிறே. காலக்ேபததுககும்‌ போகததுக்கும்‌ உடலாயிருக்கு 
மென்றபடி ப்ராபக பராராததனணககு ஆகிஞசனயமும்‌ ஸ்வதோஷ 
க்யாபந மம்‌ வேணடின வோபாதி, ப்ராபய ப்ராரத்தனைக்கும்‌ 
ப்ராபயருசிவேணுமிற. ஆகிஞசனயமும்‌ அவனையொழியச்‌ செலலா 
மையுமி?ற தவயத்துககதிகாரம-ஸாவாதிகாரமான சரணாகதிககும 
சில அதிகாரம உணடு-பகத்யாதிகளுககு அபேக்ஷிதமான அதிகாரம்‌ 
அபேக்ஷிதமனறு எனறு கொணடு ஸாவாதிகாரம பரபததி என 


கிறது. 
490 இ பொழி3லமும்‌ காவல்‌ பூண்ட கலி, இ, நெ,10 


௮ உலகமுண்ட பெருவாயா நம்‌, 6. 10, 1 


விள -- **“பொழிலேழும்‌”” என்று ஸபத லோகஙகளையும 
சொலலுகிறது இத்தால்‌ கீழுள்ள லோகஙகளையும உபலக்ஷிக 
கிறது **ஈத்ருசாநாம்‌”” என்கிற அண்டாந்தரங்களுககும்‌ உப 


அனுபவம்‌ 218 


ல்க்ஷ்ணம்‌, பொழில்‌-லோகம்‌ ஒரூரை நோக்குவாரைப்‌ போலே 
யனரறோ ஸகல லோகங்களையும்‌ அவதாநம்‌ பணணி ரக்ஷிப்பது. 


பெருவாயா-- ரக்ஷ்யத்தினளவல்லாத ரக்ஷ்கனுடைய பாரிப்பு 
இருக்கிறபடி, 


491 இ காவல்‌ பூண்ட புக ழானாய்‌ கலி. இ. நெ. 10 
௮ உலகமுண்ட... உலப்பில்‌ £ர்த்து நம்‌ 6, 10, 1 


விள:--காவல்‌-இப்படி ரக்ஷிககையால்‌ வந்த குணப்ரதையை 
யுடையவனே, *யசஸ ச ஏகபாஜநம” உலப்பில்‌ கீரததியம்மானே” 
எனனக்‌ கடவதிறே. **உணட”” எனறு ரக்ஷணமும்‌, 'கீரத்தி”" 
என்று கீரததிமததவமும்‌ கூறப்பட்டதிறே-பகவானுககு ஜகத்தே 
ஊணி3ற. **அத்தா சராசரகரஹணாத்‌:” எனறு சாரீரகததிலும 
*உபே பவத ஓதந ”” எனறு கடோபநிஷததிலும்‌ கூறபபட்ட 
திறே. ஜகதுபஸமஹாரமும ரக்ஷ்ணமேஃவயிறறிலே வைத்து 
நோக்குகையிறே. 


492 இ தொண்டனேன்‌ கலி தி, நெ. 10 
௮ தொண்டனேன்‌ நம்‌, 8.5 8 


விள:-- தொண்டனேன்‌ - உன்பக்கலிலே அதிசபலனான நான, 
இத்தால்‌ பராப்யருசியைச சொல்லுகிறது. ப்ராபகபரார்ததனைக்கு 
ஆகிஞ்சனயமும ஸ்வதோஷகயாபநமும்‌ வேணடினவோபாதி 
ப்ராப்ய பராரத்தனைககுப்‌ ப்ராப்யருசி வேணுமி?ற ஆகிஞசன 
யமும அவனையொழியச செலலாமையுமிற தவயததுககதிகாரம்‌. 


தொணடனேன்‌ - உன திருவடிகளில்‌ கைங்காயத்தில சபல 
னான நான. இப்படி ஆழவாரகள்‌ பகவதநுபவ கைஙகாயஙகளில்‌- 
அதிசபலர்களாயிருககுமபடி 


493 இ பாவை பேணாள்‌ --கலி. தி. நெ, 11 


௮ பூவை...இருமால்‌ தருநாமங்களே கூவியெழும்‌ - 
நம்‌, 6. 7,2 


விள - பாவை - இவளுடைய  தசாவிசேஷத்தைக கண்டு 
“இவளை தரிபபிக்கும்‌ விரகு ஏதோ”' என்று பாாதது, பணடு ஊணு 
றக்கம்‌ இலலாதபடி பாவையோடே போது போக்கக்‌ காண்கை 
யாலே பாவையைக கொண்டு வந்து காட்டினாள்‌. அது த்ருஷ்டி 


14 அருளிச்செயல்‌ 


விஷம்‌ போலேயாயிற்று, பாவையை ஒழியச்‌ செல்லாதவள்‌ கிடீர்‌ 
பாவையை அநாதரிககிறாள்‌ போகோபகரணங்களோடு தொற்ற 
றும்படி கிடீச்‌ ஒரு விஷயததிலேயவகாஹித்தபடி இத்தால பகவதீ 
விஷயத்திலே அவகாஹிததராக்கு விஷயாந்தரங்கள்‌ த்ருஷ்டி விஷம்‌ 
போலேயிருககும்‌ எனனும அரததததை வெளியிடுகிறா. பகவத்‌ 
விஷயத்கில ப்ராவண்யம பகவத்‌ ப்ரஸாத ஸிததமான வோபாதி 
விஷயாந்நரவ்‌ ளில்‌ விரக்தியும பகவத்‌ ப்ரஸாத பலமிற “மாற்‌ 
பால மனம சுழிப்ப மங்கைபாதோள்‌ கைவிட்டு? (பே 14 ) “பர 
மாத்மநி யோ ரகத,'? **கணடு கேட்டுற்றுமோந்து (நம்‌. 4, 9, 10] 
(ஸ்ரீ. வ. பூ. 95) எனனாநினறதிறே. 


பூவை - வேறொன்றைக்‌ கொண்டு போது போக்க வேண்டும்‌ 
பருவத்திலும்‌ திருநாமததையே கொணடு ஜீவிததிருக்குமவள்‌ கிடீர்‌ 
எனபெண என்றபடி, பூவை தொடககமான லீலோபகரணங்களால 
பிறககும ஹாஷூமலலாம்‌ த்வயத்திறபடியே சரிய:பதியெனகிற. 
திருநாமத்தைச சொல்லி அததாலேயுணடாகா நினறது. 


“£ஜஊரும நாடும்‌ உலகமும்‌ தனனைப்போல்‌”” என்கிறபடியே 
இவைதாம திருநாமத்தைச சொலலிற்றானாலாகாதோ என்று பெற்றி 
நமபிள்ளையைக கேட்க, அதுககு வயபிசாரமுண்டு, **பந்துதூதை"” 
எனகிறவிடததே தடடுபபிறககும என்ன, அஙஙனேயிறேயெனறு 
இசைந்து போனா அவன திருநாமங்களையிவற்றுககிடடு அழைத்‌ 
ததானாலோ எனனில “*“உணணும்‌ சோறு பருகுநீா தினனும்‌ வெற்‌ 
றிலையும எலலாம கணணன?”” எனறிருககிற அதிமாதர பராவண 
யததுககு இது சேராது. திருநாமம சுவடறிநத பினபு வீலோப' 
கரணதாசநம இவளுககு அஸஹயமாயிருககும, ஸ்ரீபரதாழ்வா 
னுடைய ராஜயதாசநம அவனுககு அஸஹ்யமானாப போலே அவ 
னுடைய லீலோபகரணங்களோபாதியும போருமாயிறறு இவளு 
டைய வீலோபகரணஙகள்‌, அவனுடைய லீலோபகரணம்‌ இவ 
ளுக்கு போகோபகரணமாயிற்று புபுக்ஷூதசையில - இவனுடைய 
முமுக்ஷு தசையில இவனுடைய லீலோபகரணஙகள அவனுக்கு 
போகோபகரணங்களாயிறறன “பாவையும பூவையும்‌” எனற: 
உபந்யாஸததுககு இஃது விஷயமாகும, 


494 இ நெடுங்கண்‌ அதி, நெ, 1] 
௮ நீண்ட அப்பெரியவாய கண்‌ -௮மலனாஇ. 8 


விள:-- நெெடுங்கண்‌.- அல்லாத அவயவங்களிற்‌ காட்டில்‌ 
கண்ணழகிலேயீடுமபடியிறே கண்ணின போக்யதையிருப்பது 


அனுபவம்‌ 215 


*“ஏகைக குணாவதீபஸயா ஸதாஸத்திதா *₹* என்கிறபடியே, பகவத 
குணங்களில்‌ ஒரோ குணங்களே அவதி காணவொணணாதாப்‌ 
போலேயாயிற்று, வீபுவாய்‌ ஸாவஜ்ஞனாய ஸாவ சகதியாயிருககிற 
ஈச்வரனுககும இவள்‌ கணணின போகயலையை பரிசசேதிகக 
வொணணாதபடி அவன்‌ ஸவரூபததாலே அபரிசசினனன, இவள்‌ 
போக்யதையாலே அபரிச்சினனை. அதவா-தநெடுஙகண-உபய விபூதி 
யுக்தனையும்‌ கூட ஒருபுடையிலை யடககவறறுன கண எனனவுமாம, 
இத்தால்‌ ஜ்ஞாதவைபவறத்தைச சொலலுகிறது. 


நீண்ட-செவியளவும்‌ அலையெறிகை, ஒழுகு நீண்டிருககையும 
தம்மளவும்‌ கடாக்ஷம வந்து விஷயீஃரித்தபடியும்‌, ““கருபயா பரயா 
கரிஷ்யமாணே ஸகலாங்கம கில ஸாவதோகூடி நேத்ரே, ப்ரதமம்‌ 
ச்ரவஸீ ஸமாஸத்ருணா3த இதி தாக்யேண விதந்தி ரங்கநேது.”” 
பெரிய பெருமாளுடைய திருககணகளானவை திழுச்செவியளவும்‌ 
செல்ல நீணடிருககுமபடிக்கு ஒரு நினைவு உணடு எனகிறா பட்டர்‌, 
அதாவது-பெரிய பெருமாளுடைய திருககணகளானவை, மீனுககுத்‌ 
தணணீர வார்ப்பாரைப்‌ போலே நிதயஸூரிகளுககு முகஙகொடுத்‌ 
துக கொண்டிருககிற ஸ்ரீ வைகுந்த தாதனுக ஓம கணடஃவிரணடாய்‌, 
ராமக்ருஷ்ணுதயவதாரம பணணி குஹாதிகள விதுராதிகள்‌ 
தொட்க்கமானா சிலாககு அலப காலம முகங்கொடுதது விஷயீ 
கரித்து, வந்தாப்போலே வெறுங்கையோடே போனவாகளுககும 
கண்களிரணடாய்‌, ஸமஸாரம கிழஙகெடுததாலல்லது எழுநதிரேன 
எனறு கோயிலி3ல அர்சசா ரூபியாய அவவஷா நிகாஷவகளைப்‌ 
பாராதே முகஙகொடுத்துக கொணடு கிடககிற பெரிய பெருமாளுக்‌ 
கும்‌ கண்களிரணடாயிருககவோ? இவருடைய க்ருயையைப பாரத்‌ 
தால உடம்பெலலாம்‌ கணணாக வேண்டாவோ? எனறு பாரதது, 
எல்லா மணடலங்களும்‌ தஙகளுககே ஆகவேணும எனறிருக்கும்‌ 
ராஜாக்கள்‌, முற்படத்‌ தங்களுககு பரத்யாஸந்தரான வனனியரை 
அழியச்செய்யுமா போலே பெரிய பெருமாளுடைய அவயவாந்தரங்‌ 
களடைய தாமே யாகவேணும்‌ எனறு பாரச்வஸ்ததங்களாயிருக்‌ 
கிறன திருசசெவிகளாகையாலே அவறறை வென்று அவவருகே 
போவதாக முற்பட, அவற்றுடனே அலையெறிகிறுட்‌ போலே 
யாய்ததுத்‌ திருக்கணகள செவிகளளவும நீண்டிருககிறபடி, ஸ்வ 
பாவ ஸிததங்களான ஆயாம விஸதாரஙகளையுடையவான திருக்‌. 
கணகளுக்கு இங்யனேயும்‌ நீட்சிககு ஹேது உக்தம, 


இப்படி பகவானுடைய திருககண்களின நீட்சியும, அதனையும்‌. 
விளாக்குலை கொள்ளும்படியான ஆழ்வார்‌ திருக்கண்களின்‌ நீட்சி 
யும்‌ அநுபவிக்கப்பட்டன, விபூதி த்வயத்தைக கபளிகரிககும்‌ அவன்‌ 


216 அருளிச்செயல்‌ 


திருக்கண்கள்‌, உபயவிபூதி விசிஷ்டனான அவனையும்‌ கபளீகரிக 
கும ஆழ்வா£ திருககணகள, **யான பெரியன நீ பெரியை எனப 
தனை ஆரறிவா£?' எனனககடவதிறே. 


495 இ பள்ளி கொள்ளாள --தி. நெ. 11 
௮ நீராடப்‌ போனாள்‌ தி, நெ, 19 
௮ நீராடப்போதுவீர்‌ -- திருப்பாவை. 1 


விள - பள்ளி - தன வயிற்றிற்‌ பிறந்த இவள்‌ “*“உறங்காள்‌”' 
எனன பராபதமாயிருகக **பளளி கொளளாள”” எனபான என 
எனனில; வயிறறில பிறநதவளையாகிலும ராஜமஹிஷியாகப 
பட்டம கட்டினால **ஆழ்வரா?” எனறிறே சொலலுவது. அபபடியே 
புதரனோடு சிஷயனோடு வாசியற அவாகளுககு பகவத ஸமபநதம்‌ 
உணடானால, உத3?தசயதை தோறற பூஜாவாசி சபதங்களாலே 
சொலலககடவதெனறு பூவாசாரயாகளநுஷடிததுப போநத 
சாஸதரா£ததததுககடி இதிறே. 


நீராடபபோனாள்‌-தமிழா “சுனையாடல்‌”” என்றும *'நீராட்டு”' 
எனறும்‌ ஸமசஃலஷததைச சொலலககடவாகள, அநுபவிககப 
போனாள எனக 


நீராடப போதுவீர்‌ - **ஏஷ ப்ரஹம ப்ரவிஷடோ$ஸமி க்ரீஷ்மே 
சீதமிவ ஹரதம*” எனனா நினறதிறே. புதராகளாகவுமாம சிஷயாக 
ளாகவுமாம பகவத ஸமபநதமுடையாரை கெளரவயா எனகிறது, 
*பொறறாமரைககயம நீராடப்‌ போனாள'' எனனககடவத்றே 
இபபடி ஸதாசார சிக்ஷணம இருககிறபடி. 


496 இ இது செய்தார்‌ கலி, தி. நெ, 11 
௮ இது தகாது --நம்‌. 1, 4, 4 


விள அ இது செயதார - தீராநோய செய்தார்‌ - இந்நோய 
பெருமபேறு என்னுமிடம்‌ தோற்ற “இது” என்கிறாள்‌. தெய்வ 
நனனோயி3ற, தெயவமடியாக வந்த நோயாகையாலே விலக்ஷ்ண 
மான நோயிறே நாட்டார்‌ புருஷார்த்தமெனறு ஸாதிககித வித்தை 
நிர்ஹேதுக பகவத்‌ ப்ரஸாதததாலே பெறுறவளனறோவிவன்‌. “*“ஜந் 
மாந்தர ஸஹஸ்ரேஷு இத்யாதியிற சொலலுகிறபடியே ஸாத 
நாந்தரநிஷ்டாக்கு அநேக ஜனம ஸாதயையான பக்தி இவளுக்கு 
நிரஹேதுக பகவத்‌ ப்ரஸாதத்தாலே ஸிததிதததிறே, உபாஸக 
னுக்கு ஸாதநத்தினுடைய மேலெலலையாய்‌, ப்ரபந்நனுக்கு ஸாத, 
யத்தினுடைய முதலடியாயிறே பரமபகதியிருப்பது, 


வ 217 


இது தகாது எனனாத - தன தசை தானும்‌, தனககும பேச்சுககு 
நிலமலல காணும. 


ஆக ஜஞாநிகளுககு ஏற்படட தெய்வ நனனோய்‌ வாசாம்‌ 
அகோசரம எனறும பரமபுருஷாத்தம எனறும அநிவாயம்‌ 
எனறும்‌ தெளிவாகிறது, 


497 இ உண்டறியாள்‌ அதி, நெ. 12 
௮ கண்துயில்‌ அறியாள்‌ அநம, 7.2. 1 
அ கண்துயில்‌ மறந்தாள்‌ கலி, 2. 7. 5 


விள-உண்டறியாள்‌- உணகிறிலள்‌ என்கையன்றியே முதலிலே 
ஊணை மறந்தாள்‌ எனகிறாள்‌, ஸமச்லேஷ தசையிலை “உண்ணா 
நாள்‌ பசியாவதொனறிலலை'” எனறும “*உண்ணும சோறு ..எலலாம்‌ 
கண்ணன்‌” எனறுமிருக்கையாலே ஊணிலலை-தத்விசலேஷததில 
உபவாஸக்ருசையாயிருக்கையாலே ஊணிலலை. இப்படி இவர்‌ 
ஊண றியாதபடி 


கண்துயில்‌ அறியாள - கணதுயில கொள்ளாள என்னாதே அறி 
யாள்‌ என்கிறது, ஸம்ச்லேஷத்தில அவன்‌ உறங்கவொட்டான்‌. விச்‌ 
லேஷத்தில விரஹ வயஸநம்‌ உறங்கவொட்டாது ஆகையாலே 
இரணடு படியாலும உறக்கமிலலாமையாலே, ““அநிதர ஸததம்‌ 
ராம:”” எனறு கொண்டு தன்படியாக்கினான்‌-**பரமம ஸாமயம்‌ 
உபைதி”” எனகிறபடியே தமமோடு ஸாம்யாபத்தி கொடுத்தபடி. 
நாட்டார்‌ எப்போதும்‌ உறங்குவர்‌. இவரை ““நாட்டாரோடு இயல்‌ 
வொழிந்து நாரணனை நண்ணினமே” எனறு சொல்லலாம்படியாக்‌ 
கினான்‌. நாட்டாரில வ்யாவ்ருததராக விவரையாக்கித்‌ தனனோடு 
ஸாம்யாபந்நராகவும்‌ ஆக்கினான எனறபடி. 


கண்துயில மறந்தாள்‌ என்றதுவும்‌ இதுவேயிறே. 


498 இ நஞ்சரவில்‌ துயிலமர்ந்த நம்பீ என்னும்‌ ௮ 
கலி, தி, நெ. 12 


௮ தொழுதாடித்‌. தூமணி வண்ணனுக்காட்செய்து -- 
நம்‌, 4, 6, 11 


௮ சூட்டுமின்‌ -- குட்டுநன்மாலைகள்‌ அ திருவிருத்தம்‌ 
20, 21 


௮-2 


216 அருளிச்செயல்‌ 


விள -- நஞ்சு - “கடல வணணர்‌'' எனறு கட்டுவிச்சி திரு 
நாமத்தைச சொலலுகையாலும, அத்தைத்‌ திருத்தாயார்‌ அநுபா 
ஷிததும, வினவ வந்தாாககுச சொலலியும்‌, இவள்‌ தான வாய 
வெருவினாப போலே, “எமபெருமான்‌ திருவரங்கமெங்கே”” எனறு 
தன்வாயாலே திருநாமத்ரைச்‌ சொலலுகையாலும, பூர்வாவஸ்தை 
யிற்‌ காட்டில சிறிதுணாததி பிறந்தது அவவளவிலும்‌ அபிமதன 
வந்து முகஙகாடடாமையாலே அதுவும்‌ ஆறிருமைககு உடலாய்‌ 
இடைவீடாமல கூபபிடத தொடங்கினாள. **நஞ்சரவில துயிலமர்ந்த 
நமபீ?* இதயாதி கூபபீடாகிறது 


தொழுதாடி: -- இதற்கு அமமங்கியம்மான்‌ பணிககுமபடி - 
மோஹிததவள அலபம ஆச்வஸிததவாறே “*மோர்க குழம்பு குடித 
தாள, தரித்தாள்‌, கண்‌ விழித்தாள, வார்த்தை சொன்னாள்‌ எனபா 
களிறே. அது போல காணும எனறு. முனபு பிறந்த அவஸாதாதி 
சயத்தாலே பிறந்த உணாத்தியைக குவாலாகச சொலலுகிறது, 
மேல்‌ “சீலமிலலாச்‌ சிறிய” ”னகையாலே, உணர்ந்து கூபபிட 
வேணடுமளவேயிறே பிறந்தது. தொழுது-இதயாதி-இத்தோழி 
தானும அறிந்திலள காணும பகவத ப்ரபாவம. அவாகளை **ஏததுங 
கோள?” எனறாளே. அதெலலாம வேணடாதே, தான்‌ ஏத்துங்‌ 
கோள்‌ எனற இது தானே அமைந்தது இவள்‌ உணருகைககு 
பகவத்‌ ப்ரபாவம புறமபுளளாககு அறியவொண்ணாதவோபாதி, 
உடபுகுந்தா ராய்‌ அறிந்தார்களாயுளளவாக்கும இவவளவு எனறு 
அறியவொணணாதாயக காணுமிருபபது. **வணதுவராபதி மனனனை 
ஏததுமின”” எனறு தோழி சொன்ன மாதரமே அமைந்தது, இவள 
பரபுததையாகைககு. இததோழி தானும்‌ *“தானும சொலலி அவர 
களும சொல்ல வேணும”” எனறிருநதாள. இதெலலாம்‌ வேண்டிற்‌ 
றிலலையே. 

சூடடுமின:-கீழ்ச்சொனன பகவத்‌ ப்ரபாவம இருவரும அறிந்‌ 
திலா. எஙஙனேயெனனில, சொனன உகதி செவிபபடுவதற்கு 
முனனே உணருகையாலே. இவள்‌ சொனன இதுவெலலாம்‌ 
வேணடாதே இபபடிச்‌ செயவது எனற ப்ரஸங்கமாதரததிலே மோ 
ஹமும தீரந்து கணணும விழிததாள்‌ எனறபடி, 

ஆகையிறே நெஞ்சுருகி பாசுரத்திலே ஸ்ரீ பரகால நாயகி 
யுடைய உணர்த்திக்கும, தொழுதாடி என்ற பாட்டிலும்‌ சூட்டு நன 
மாலைகள பாட்டிலும ஆழ்வாருடைய உணர்த்திக்கும அஸாஙகத்ய 
சங்கை பரிஹ்ருதையாகிறது. 
499 இ துயிலமர்ந்த நம்பீ அதி நெ. 12 

௮ பள்ளி கொள்ளுமிடம்‌ அநாச்‌. தி, 4, 1 


219 


விள--துமிலமர்ந்தநம்பீ-முன்பு **திருவரங்கம்‌'” என்று ஊரைச்‌ 
சொன்னாள்‌. கட்டு விசசி “கடல்‌ வணணா? எனறு பெரிய 
பெருமாளைச்‌ சொனனான்‌ இபயபோது படுககையைச்‌ சொலலுகிறாள்‌. 
முதற்‌ படுக்கை கோயில போலே காணும இவளுககு. 


பள்ளி கொள்ளுமிடம்‌. -- மணாளனார்‌ பள்ளிகொள்ளுமிடம்‌. 
ப்ரணயிநி முகங்காடடுவது ஓலக்கத்திலேயனறே, படுககையிலே 
யிறே. அதாகிறது கோயிலாயத்து **பவளி கொள்ளுமிடமாகிறது 
கோயில'” எனறு பட்டா அருளிச செய்ய நான கேடடேன எனறு 
பிள்ளையழகிய மணவாளரரையர்‌ பணிபபர்‌. 


900 இ துயிலமர்ந்த வயலாலிமைந்தா அதி, நெ, 12 
௮ அணேவது அரவணைமேல்‌ - பூம்பாவை யாகம்‌ 
புணர்வதுஃஃநம்‌, 2 8 1 
அ மெல்லியல்‌ தோள்‌ தோய்ந்தாய்‌ அ துயிலமர்ந்த 
தி நெ. 18 


விள துயில்‌ அமர்ந்தஃ-படுககை வாய்ப்பாலே வீசி வில்லிட்‌ 
பெழுப்பினாலும எழுந்திராத படியாயிற்றுப படுககை வாயபபிருக்‌ 
கிறபடி, நிரபயமாகக கண்வளரப்‌ பெற்றோமே போக ரூபமாகக்‌ 
கணவளரப்‌ பெற்றோமே பொருந்திக கண வளரப்‌ பெறறோமே., 
அபபடுககையோடே சேருகைக்குப்‌ பாணிகரஹணம்‌ பணணின 
தேசததைச்‌ சொலலுகிறது - வயலாலிமைந்தா எனறு வயலாலி 
மணவாளனிறே ஸ்ரீபரகால நாயகீ நாதன கலியன்‌, துயிலமாந்த- 
என்று படுககையைக கூறி பிறகு வயலாலிமைந்தா எனறு தத்பாவ 
பாவியான விவாஹததைக கூறினா இஃது நமமாழவரா திவ்ய 
ஸு9கதியை யநுஸரிதத நிரதேசமாகும்‌ ஆழ்வாரும்‌ “*அணைவது”” 
என்று நாகபர்யஙகததைக்‌ கூறிய பிறகே “:பூமபாவையாகம புணர்‌ 
வது?” என்று ச்ரிய:பதித்வத்தை யருளிச்‌ செயதாரிறே சேஷ 
சாயித்வமும ச்ரிய பதிதவமுமிறே பரதவலிங்கம. அணைவது எனறு 
பர்யங்கமும, புணாவது எனறு பதநீஸமசலேஷமும, “*இருவரவா 
முதல”? என்று புத்ரஜநநமும்‌ அருளிச்‌ செயதாரிறே ஆழ்வார்‌, 
ஆயினும்‌ கலியன ““கலலெடுதது””' பாசுரததீலே *“'மெலலியல 
தோள தோய்ந்தாய்‌'' எனறு விவாஹத்தை முந்துறக்கூறிய பிறகு 
*துயிலமாந்த”” எனறு பர்யஙக சயநத்தை யருளிச செய்தாரிறே. 
இது க்ரம நிரதேசமாகும. நமமாழவாரும ““திருமால”” (4.1.1) 
எனறு ச்ரிய:பதிதவத்தையும, '*அரவணையான?”” (2.1.2) எனறு 
பர்யங்க சயநததையும க்ரமமாக காதாத்வயத்தாலே யருளிச 
செய்தாரிறே, 


220 அருளிச்செயல்‌ 


501 இ தயிலமர்ந்த வயலாலி -- அஞ்சிறையபுள்‌ -- 
இ. நெ, 12 
௮ அடைவது மிடைவது கடைவது ஆநம்‌, 9, 8, 6 


விள -- துயில்‌- படுக்கையைச்‌ சொல்லி, படுக்கையோடேசேரு 
கைக்கு யோக்யமான பாணிக்ரஹணத்தைச்‌ சொல்லி, பாணிக்ரஹ 
ணம்‌ பண்ணி வைக்கக கொண்டு வந்த விச்வாமித்ரனைச்‌ சொல்லு 
கிறது-'“அஞ்சிறைய புள்‌??? எனறு. இப்படி இப்பாசுரத்திலே 
விஷயத்ரயம்‌, 


அடைவது.-**அடைவது””' என்று அவளை ஸமச்லேஷிக்கும்படி 
சொலலிற்று. **மிடைவதும்‌”” என்று அதற்கிடும்‌ பிச்சை சொல்‌ 
லிற்று, **கடைவதும”” எனறு அவளைப்‌ பெறுகைக்கு யத்நம பண்‌ 
ணினபடி சொலலிற்று இவர்‌ திருவுள்ளம உடைகுலைபபடுகைக்கு 
ஹேதுக்களிவை. அவன்‌ பனிக கடலைக கடைய இவர்‌ மனககடல்‌ 
உடையப்‌ புக்கது. **பனிககடலும்‌ மனக்‌ கடலும”” எனற உபந்‌ 
யாஸத்துககு இஃது விஷயம. பெரியாழவார்‌ திருமொழி (5 4 9) 
பாசுரததையும்‌ கொள்ளலாம்‌ 


இப்படி பகவான்‌ பிராட்டிக்காசச்‌ செய்தருளிய வ்யாபாரத்ரயம 
அடைவது பாசுரத்திலே வயக்தம்‌ 


502 இ அஞ்சிறைய புள்‌ இ, நெ. 12 
௮ வள்ளி மருங்குல்‌ கலி. 3. 7. 1 


விள--அஞ்சிறைய புள்‌-பாணிகரஹணம்‌ பண்ணி வைக்கக்‌ 
கொணடு வந்த விச்வாமிதரனைச்‌ சொலலுகிறது விசவாமித்ர 
மூலகமிறே ஸ்ரீராம ஸீதா விவாஹம, '*நம்பியைக காண நங்கைக்கு 
ஆயிர நயநம வேணடும்‌, கொமபினைக காணும்‌ தோறும குரிசிற்கும்‌ 
அனன தேயாம்‌, தம்பியைக காணமின எனபார தவமுடைதது, 
உலகம எனபார்‌ இமபரிந்நகரிலதந்த முனிவனை யிறைஞசும்‌ 
என்பார்‌” எனறு கமபரும்‌ கூறினார்‌. விவாஹத்துக்கு ஸ்ரீராமனை 
விச்வாமித்ரன கொண்டு வந்தான. அதேபோலப்‌ பெரிய திருவடி 
யன்றோ அவனைக்‌ கொணடு வந்தான்‌ என்றபடி 


வள்ளிமருங்குல்‌: - அவனைக்‌ கொடு வந்த விச்வாமித்ரனைச்‌ 
சொலலுகிறது. இவளுடைய அழகாய்த்து அவனை யழைபபித்தது. 
ஸ்ரீ பரகால நாயகியுடைய இடையழகு இடையனை வரவழைத்தது 
எனறபடி. ஸ்ரீ பரகால நாயகி இடைச்சியிறே-இடைச்சிகள்‌ 


அனுபவம்‌ 221 


பொன்னையும்‌ மாணிக்கத்தையும்‌ அழிய மாறி வெள்ளி வளையை 
யாய்த்திடுவது. ஆயனுக்கு நேரான ஆய்ச்சியிறே, இடையனை வர 
வழைத்த இடையழகு விச்வாமித்ரன்‌ எனறபடி. இபபடி வயாக்‌ 
யாநிககப்‌ பெரிய வாச்சான்‌ பிள்ளையைத்‌ தவிர்த்து யாரே உளர்‌, 
வ்யாக்யாந சகரவர்த்தியிறேயவர்‌. 


508 இ கல்லெடுத்து தி, நெ, 18 
வ்‌ நீரகத்தாய்‌ தி, நெ, 1] 


விள--கலலெடுத்து - தான்‌ ஆபந்நையாயிருககையாலே ஆபந்‌ 
நிவர்த்தகமான திருநாமங்களை யெடுத்தாமிற்று அவற்றைச்‌ 
சொல்லச்‌ சொல்லுகிறது--ஆக நாமக்ரஹண காலத்தில இபபடிப்‌ 
பட்ட திருநாமங்களை கரஹணம்‌ செயய இது தாதபாயம என்று 
தெளிவாகிறது. ஆபந்நிவாததக அபதாந பரதிபாதக நாமங்களிறே 
இவை. 


தீரகத்தாய்‌ :- திருக்கோவலூரிலே போய்‌ அநுபவிக்க ஒருப்படு 
கிறார்‌. தாமாகையாலே போகவெனறு ஒருப்பட்டவளவிலே ஸ்ரீபாதம்‌ 
பேர்ந்ததிலலை. ஆயனுடைய ஸெளந்தாயாதிகளை யநுஸந்தித்து 
**காலாழும நெஞ்சழியும்‌ கணசுழலும'” எனகிறபடியே கரணங்கள்‌ 
சிதிலமாகையாலும, ஸவரூபாநுஸந்தாநத்தாலே வநத அபராப்தி 
யாலும்‌, ஆச்ரயண வேளையோடு போக வேளையோடு வாசியற 
அவன மேல விழுந்து ஆசரயிப்பிக்க ஆசரயிக்கையும, அவன மேல 
விழுந்து புஜிப்பிகக புஜிககையுமிறே ஸவரூபம்‌. **கூவுதல வருதல்‌ 
செய்யாய?” “என திறம சொலலாா”” எனனக கடவதிறே. ஆக, 
கரண சைதிலயத்தாலும்‌ அப்ராபதியாலும தாம போக மாடடிற்‌ 
றிலா. தாமிருந்த விடம திருககோவலூராகப பெறறிலா. கூபபிடத்‌ 
தொடங்கினார்‌. திருககோவலூரை யநுபவிககப பாரிததவா திருப்‌ 
பதிகளைப்‌ பற்றிக கூபபிடுவான என எனனில, கதிர பொறுககிக்‌ 
கூட்டுவாரைப போலே ஆயனுடைய ஸ்வபாவம்‌ திருப்பதிகளிலே 
ப்ரகாசிககையாலே அததைபபற்றக கூப்பிடுகிறார்‌. **விஷ்ணுநா 
ஸத்ருசோ வீயே”” எனனுமாபோலே ஆக, கலியன்‌ திருககோவ 
லூருககுப்‌ போக ஒருப்பட்டவர்‌, திருநீரகம்‌ தொடக்கமான சில 
திவ்யதேசங்களைக்‌ கூறியதற்குத்‌ தாத்பர்யம்‌ இது என்று தெளிவா 
கிறது. திருககோவலூர்‌ ஆயனுடைய ஸவபாவங்கள்‌ விளங்குகிற 
திவய தேசங்களிறே திருநீரகம்‌ தொடக்கமான இவை, இவவிஷ 
யத்தை வயாகயாநம்‌ ஸேவித்துத்தெளிக, 


504 இ கல்லெடுத்து .. ஊரகத்தாய்‌_ தி, நெ, 18 
௮ அன்று தேர்கடவிய பெருமான்அநம்‌. 8.6.10 


222 அருளிச்செயல்‌ 


விள கல்லெடுத்து:அஒன்‌ றில்‌ அவதாரங்களைச்‌ சேர அநுபவிக்‌ 
கிறிலர்‌. ஒன்றில்‌ திருபபதிகளைச்‌ சேர அநுபவிக்கிறிலர்‌-கலசி 
யாயிற்று அநுபவிக்கிறது-அதுக்குஹேது என்‌என்னில; பிடிதோறும்‌ 
நெய்வார்ப்பாரைப்போலே திருப்பதிகளையொழியத்‌ தமக்குச்‌ செல்‌ 
லாதபடியாலே. ஸாகுமாராயிருப்பார்‌ அச குமாரர்களுக்கு போஜந 
காலத்தில்‌ பிடிதோறும்‌ நெய்‌ சேர்த்தாலொழிய அந்நம்‌ ரஸிக்காது 
கலியனுக்கு அடிதோறும்‌ அர்ச்சை சேர்த்தாலொழிய பகவத 
நுபவம்‌ ரஸிக்காது-அல்லாத அஆழ்வார்களுக்கும்‌ இவர்க்கும்‌ 
உண்டான வாசி மிதுவேயிறே. அர்ச்சா ப்ராவண்யதத்வமிறே 
கலியன்‌. 


நம்மாழ்வார்‌ அர்ச்சாவதரர ஸெளலப்யத்தை “செய்ய 
தாமரைக்‌ கண்ணன்‌?” திருவாய்‌ மொழியிலே உபதேசித்து **அன்று 
தேர்கடவிய பெருமான்‌”? என்று தம்‌ பாழியான ஸ்ரீகருஷ்ணாவதாரா 
நுபவத்தை அபேக்ஷித்தாரிறே அருமையும்‌ எளிமையும பாரார்‌ 
களிறே ஒரோ விஷயங்களிலே ப்ரவணாராயிருப்பார்‌. பரத்வத்துக்கு 
உத்கர்ஷமுண்டாய்‌, போவாரும்‌ பலருணடாயிருக்கச்‌ செய்தேயும்‌ 
“பாவேோ நாந்யத்ர கச்சதி'” என்றானிறே திருவடி. அப்படி 
க்ருஷ்ணாவதாரத்திற்‌ காட்டில்‌ அரச்சாவதாரத்துக்கு நீரமை மிக்‌ 
கிருந்ததேயாகிலும்‌ இவர்‌ **எத்திறம்‌£” என்று ஆழங்காற்பட்டது 
க்ருஷ்ணாவதாரத்திலேயாயிற்று கருஷ்ணத்ருஷ்ணாதத்வமிறே நம 
மாழ்வார்‌. 


இப்படி ஆழ்வாரையும்‌ கலியனையும்‌ பற்றியோ அநுபவம்‌ 


905 இ கல்மாரி காத்தாய்‌. ஊரகத்தாய்‌ -கலி, தி. நெ.18 
அ கூரவையாச்சியரோடு கோத்ததும்‌. .மாணியாய்‌ 4 
நம்‌, 6. 4. 7, 6 4, 6 


விள---கலமாரி--திருஷஹூகததிலே தீரைவிகரமாபதாந வேஷத்‌ 
தோடே வந்து நிற்க, கருஷ்ணன வந்து நினறானாகப்‌ பேசுவான என 
எனனில, வரையாதே யெலலாரையும தீணடுகையும, தன பேறாகக்‌ 
கார்யம செய்கையும்‌, இரண்டவதாரததுக்கும்‌ மிரூபகமாயிருக்கை 
யாலே தத்‌ ஸாம்யத்தைப பறற அபிந்நமாகப்‌ பேசா நிறபாகள்‌. 
தம்மாழ்வாரும குரவை முதலாம கணணன கோலச்‌ செயலகள 
தனனையே களித்துப பேசும்‌ குரவை ஆய்சசியா திருவாய்மொழியில்‌ 
““மாணியாய்‌ நிலம கொண்ட மாயன எனனப்பன?* எனறு மத்யே 
தரிவிகரமனை யநுபவித்ததும்‌, இந்தத்‌ தாத்பர்யத்தாலேயிறே இது 
ஈட்டில்‌ வ்யக்தம, 


எதுவ 228 


06 இ துணைமுலை ௫ நெ. 18 
அ தும்மடியார்‌ எல்லாரோடும ஒக்க எண்ணியிருத 
இர்‌ மலி. 4, 9, 6 


விள.--துணைமுலை-ஒரு முலைக்கு ஒரு முலை துணையாமிததனை 
யொழிய வேறொபபினறிககேயிருக்கை அவனுடைய திருவடி 
போலேயாயிற்று இவளுடைய முலையுமிருப்பது அல்லாத ஆழ்‌ 
வாரகளைப்‌ போலனறியே ஸுகுமாரராயிறே திருமங்கையாழ்‌ 
வாரிருப்பது. மலையாளர்‌ ஒரு மாஸத்துக்கு ஒருகாலே யுண்ணவும 
வல்லர்களாய்‌, ஒரு மாஸம பட்டினி விடவும வலலாகளாய்‌ இருக்கு 
மாபோலே, ஸமச்லேஷதசையில்‌ நெடுநாள தரிததிருந்து அநுபவிக்‌ 
கவும வல்லர்களாய்‌, விச்லேஷத்தில நெடுநாள தரிககவும வலலா 
களாஙிறே மற்றையாழ்வார்களிருபபது ஸமச்லேஷிககவும மாட 
டாதே விசலேஷிககவும்‌ மாட்டாத படியாயிற்று இவருடைய ஸெள 
குமார்யமிருபபது இவா உணணவும மாட்டா. பட்டினி விடவும்‌ 
மாட்டார்‌. **நும்மடியார்‌ எலலாரோடும ஒகக எணணியிருததீா 
அடியேனை” எனனக கடவதிறே 


இவவிஷயம கீழே (பககம 126) உகதம்‌ 


507 இ முளைக்கதிரை --தி. நெ. 14 
௮ கண்ணன்‌ நாமமே குழறிக்கொன்றீர்‌ -நம 9 5 8 


விள--முளைககதிரை-கினி, தனனுடைய விவேகததாலே முனபு 
தெளிந்த காலததில தான்‌ உஜஜீவிதத பரகாரத்திலே கறபித்த திரு 
நாமங்களையடைவே சொல்லக கேட்டு தரித்து, **வளர்தததனால்‌ 
பயன்‌ பெற்றேன்‌ வருகவெனறு”' என்று கிளியைக்‌ கொணடாடு 
கிறாள்‌. ஸ்ரீ பரகால நாயகி வளர்த்த கிளி ஸகீரமமாகப பேசிற்று, 
ஆழ்வாரும, வளர்த்த பயன பெற்றேன்‌ எனறு அது தனனைக்‌ 
கொண்டாடுகிறார்‌ எனறு தெளிவாகிறது 


கண்ணன நாமமே:--சில குயில்களைக குறித்து, திருநாமம்‌ 
சொலல வேண்டா என்று நான இரக்க, அததையே சொலலி 
நலிந்திகோள்‌. உங்களை வளாத்த பயன பெற்றேன்‌ எனகிறாள்‌, 
இது வெறுப்பிலே சொலலும்‌ பாசுரம-வளாத்த பயன்‌ பெறவிலலை 
என்றபடி. 


தீரா மாற்றால நெஞ்சைப்‌ புண்படுத்தி வைககும கருஷ்ணன்‌ 
திருநாமங்களையே அவயகதமாகச்‌ சொலலி முடிததிகோள்‌-மருத 


224 அருளிச்செயல்‌ 


ஸ்ஞ்ஜீவநமான ராமகுணங்களையும்‌ ஒருககால சொன்னாலாகாதோ 
ஸ்ரீ பராங்குசநாயகி, தான்‌ வளர்த்த குயில்கள்‌, அக்ரமமாகப்‌ பேச 
ஆழ்வார்‌ வெறுத்துப பேசினா எனறு தெளிவாகிறது. 


508 இ முளைக்கதிறைஅதி நெ 14, 
௮ நலமுடையவன்‌ - நம்‌, 1.1 1 


விள:--உதிககிற ஆதிதயனைப போலே கணணாலே முகந்து 
அநுபவிக்கலாமபடியிருககிற திவய மங்கள விகரஹத்தை உடைய 
வனை ப்ரஸந்நாதிதய வாச்சஸம”' எனனக கடவதிறே. தம்மை, 
அடியிலே அவன்‌ விஷயாந்தரங்களினினறும்‌ மீட்டதும்‌, ஸ்வவிஷ 
யத்திலே ருசியைப பிறப்பிதததும்‌ வடிவைக்‌ காட்டி, ஆகையாலே 
அத்தையாயிற்று இதுககு ப்ரதமத்திலே உபதேசித்தது. “*மணி 
யுருவில பூதமைந்தாய்‌** எனறனறோ அடியிலே விஷயீகரிதத வடி 
வைச்‌ சொலவிறறு 


தலமுடையவன-இவா தாம முற்பட குணஙகளிலேயிழிவான 
என எனனில; தாமகபபட்ட துறை அதுவாகையாலே. இவரை 
குணத்தையிட்டாயிறறு வணங்குவிததது. 


ஆக நமமாழவார்‌ பகவதகுணங்களிலே ஈடுபட்டார எனறும 
கலியன குணபரகாசகமாய சுபாசரயமான திவய விகரஹத்திலே 
ஈடுபட்டாா எனவும்‌ தெளிவாகிறது-இப்படி இனபமாரியையும்‌ 
அருள்‌ மாரியையும்‌ பற்றின அநுபவம்‌. 


509 இ முளைக்கதிர்‌ _ முகில்‌ -- இ, நெ, 14 
௮ செம்மாபாதபற்பு நம. 2. 9. 1 


விள முளைக்கதி£ - “*மணியுரு”” என்றும்‌ “*முகில?” எனறும்‌ 
தீலவர்ணனாகச சொலலி ““முளைககதிர்‌'' எனறு ரக்தவர்ணனாகச்‌ 
சொல்லுவான என எனனில, தேஜோமயமான நிலவிகரஹம்‌ என்ற 
படி, வஸதுபேதம்‌ அபரயோஜகம, பரகாசதகவமே பரயோஜகம்‌ 
எனறபடி. தவிவித ரூபததைச்‌ சொனனபடியனறு எனறதாயிறறு, 


செம்மாபாதபற்பு-செம்‌ என்று சிவப்பாய்‌ மா எனறு கறுப்பாய்‌, 
உன்னுடைய, அகவாய சிவந்து புறவாய்‌ ச்யாமமாய, விகாஸம்‌ 
செவ்வி குளிர்த்தி நாற்றங்களுக்குத்‌ தாமரையை ஒரு போலி 
சொல்லலாம்‌ படியிருக்கிற திருவடிகள்‌. இவ்விடத்தில இரு வர்ணங்‌ 
களுமே விவக்ஷிதஙகள்‌ எனறு தெளிவாகிறது, ஆண்டாளும்‌ '*கழல்‌ 


அனுபவம்‌ 222222] 


போற்றி? எனறு இந்த வர்ணத்வயத்தை நினைத்திறே யருளிச்‌ 
செய்தது **குஞ்சிதத திருவடிகளில வீரககழலுக்கும்‌ அகவாயில 
சிவப்பையும கண்டு காபபிடுகிறாகள்‌'” எனறிறே அழகிய 
மணவாளப்‌ பெருமாள நாயனூா வ்யாக்யாநித்தருளினார்‌. 


510 இ குறுங்குடியுள்‌ முகிலை -- அபபால்‌ முதலாய்‌ -- 
இ. நெ, 14 
அ வேங்கடவன்‌ -- அரஙகததம்மான்‌ -- அமலன்‌ - 1 


விள -- குறுங்குடி -- திருககுறுங்குடியில வந்து நினறருளின 
சீலாதிகனுடைய அடிப்பாடு சொலலுகிறது மேல, மூவாமூவுலகும்‌ 
கடந்து அப்பால முதலாய்‌ இத்யாதி. அப்பால எனறு பரம 
பதத்தைச்‌ சொலலி அரஙகம எனறு திருவரங்கத்தைச்‌ சொலலு 
கிறது. அவ்வோ நிலைகளைக்‌ காடடிலும்‌ சீலாதிகயமிறே திருக்‌ 
குறுங்குடியிலே யெனறபடி. 


வேஙகடவன .--பெரிய பெருமாளைக்‌ கவிபாடாநிற்கத்‌ திரு 
மலையிலே போவான என எனனில, ஒருவனைக்‌ கவிபாடும்‌ போது 
அவனுடைய வரத்துச சொலலியிறே கவிபாடுவது “பரமபதத்தில்‌ 
நின்றும ஸ்ரீமதுரையிலே தங்கித்‌ திருவாய்ப பாடிக்கு வந்தாப 
போலே ஸ்ரீவைகுணடததினினறும்‌ திருமலையிலே தங்கிக காணும்‌ 
கோயிலுக்கு வந்தது” என்று பட்டர்‌ அருளிச்‌ செயயும்படி. 


ஆக ஆழ்வார்கள்‌ ஒரோ திவய தேசத்தைப்‌ பாடாநிற்க 
மற்றொரு திவய தேசத்தை பரஸதாவிகக ஹேது நிரூபிதம. 


511 இ மூவுலகும கடந்து த, நெ. 14 
௮ உலகம்‌ மூன்று நம்‌, 6, 1. 1 


விள--மூவுலகும -மூவா மூவுலகென்று நித்யமான தீரிவிதாத்ம 
வர்க்கத்தை யருளிச செயகிறா கடந்து-ஸகல சேதநாசேதநங்களுக்‌ 
கும்‌ அவ்வருகாயிருக்குமவன. 


மேவிய உலகம மூனறு-கீழும மேலும நடுவுமான லோகங்களைச 
சொல்லுதல. தரிவித சேதநரையும்‌ சொலலுதல்‌. 


ஆக ஸகல சேதநாசேதந விலக்ஷ்ண்ன்‌ பகவான ஸகல சேதநா 
சேதந ரக்ஷகன எனறதாயிற்று, 
அ 


2௦6 அருளிச்செயல்‌ 


512 இ திருமாலைப்பாடக்கேட்டு தி. நெ. 14 
௮ செல்வநா ரணன்‌ என்ற சொல்‌ கேட்டலும்‌ - 
நம்‌. 1.10. 8 


விள திருமாலை-சொலலே எனறு சோர்கின்றாள்‌ எனறு, முனபு 
திருநாமம்‌ சொனனவிடத்தில கேட்பாரைப்‌ பெற்றதிலலை. இப 
போது ஸாத்ம்யமாகையாலே கேடபாரைப பெற்றது எனகிறாள்‌ 
செலவநாரணன என்ற சொல கேட்டலும என்னுமாபோலே, 
ஆழ்வார்பரிஸரததிலே பரஹ்மசாரி எம்பெருமான போ சொலலு 
வாரிலலை அதில அரத்தாநுஸந்தாநம பண்ண வேணடாவா 
யிற்று. சொலலேயமையும எனறபடி “நாம்‌ இதுக்கு முன்பு 
நினைத்தும்‌ பேசியும்‌ தப்பச்‌ செய்தோம்‌. இனித்‌ தவிருமித்தனை 
என்று, அவன குணங்கள்‌ நடையாடாததேரா இடததிலே கிடகக 
வேணும்‌ போய்‌ ஓர்‌ குட்டிச்‌ சுவரிலே முட்டாககிட்டுக்‌ கொண்டு 
கிடந்தா அங்கே வழி போகிறான ஒருவன சுமை கனத்து “ஸ்ரீமந்‌ 
நாராயணன”? எனறான அச்சொலலைக கேட்டுத்‌ தம்முடைய 
கரணங்கள்‌ அங்கே ப்ரவணமாகிறபடியைக கணடு விஸமிதரா 
கிறார்‌?” என்ற ஈட்டு திவய ஸூகதி இங்கு அநுஸந்தேயை. ““வளங 
கொள்‌ மந்திரமும்‌ மெய்மமைப பெருவராத்தையும்‌ அரூளிச செயத 
வாயாலே ““தீவயவக்தா”' ““தவயமர்த்தாநுஸந்தாநேநஸஹ”்‌ என்று 
இரண்டினேற்றமும்‌ வெளியிடபபட்டதிறே. கற்றவர்கள்‌ சொலலக 
கேட்டாலும்‌ கற்பிததவாகள்‌ கை கூபபிக காலிலே வணங்கும்படி 
யிறே இச்சொல்லிலேற்றம செலவநாரணன எனற சொல வழிப்‌ 
போககர்‌ சொலலிலும அகலாதே உள்ளே புகுரும்படி பணணும”?” 
எனறு அருளிச செயல்‌ ரஹஸயத்திலே நாயனார்‌ அருளிச செய்தா 
ரிறே. அருள்‌ மாரியாம்‌ கலியன்‌ ப்ராாததித்துப பெற்றார்‌. இனப 
மாரியாம ஆழ்வாருக்கு அசிந்திதமாக இது கிடைத்தது. இருவரும 
திருமால திருபபோ கேட்டு ப்ரவணரானா எனபது ஸமாநம்‌. 
இப்படி இனபமாரி அருள்மாரிகளைப்‌ பறறிய ஓர்‌ அநுபவம. 


515 இ கல்லுயர்ந்த அதி, நெ, 1௦ 
௮ கன்று மேய்த்து தி, நெ. 16 


விள-கலலுயர்ந்த பாசுரத்திலும்‌ கனறு மேய்த்து பாட்டிலும்‌ 
திவய தேசத்ரயாநுபவம்‌ நடக்கிறது திருப்பாடகம்‌ திருப்பாற்கடல 
தேரழுந்தா எனற திவய தேசத்ரயத்தை முந்திய பாசுரத்திலும்‌, 
திருககண்ணபுரம திருவேங்கடம்‌ திருநறையூ எனற திவய தேச 
த்ரயத்தைப்‌ பிந்திய பாசுரத்திலும்‌ அநுபவிககிறார்‌ ஆழவார்‌. இவற்‌ 
றுககு ஒரு வாசியும உண்டு-திருபபாடகத்தில்‌ இருந்தவாறு, திருப்‌ 
பாற்கடலில்‌ கிடந்தவாறு, தேரழுந்தூரிலே நின்றவாறு, திருக்‌ 


அனுபவம்‌ 227 


கண்ணபுரம்‌ திருவேங்கடம்‌ திருநறையூர்‌ ஆகிய மூன்றிடங்களிலும்‌ 
நினறவாறே, அர்ச்சா ப்ராவண்யமே வடிவெடுத்த சுலியனுக்கு 
இங்ஙனே ஓா அநுபவம்‌ விளங்குகிறது. 


௮14 இ கச்சிமேய களிறு அதி நெ, 15 
அ பனியேய்‌ பரங்குன்‌ றின பவளத்திரள்‌ --கலி,7. 1,6 


விள-கசசிமேய களிறு -- கச்சி - நிறைந்த கசசியிறே - திவ்ய 
தேசங்கள்‌ நிறைந்த காஞசியிறே - கசசிமேய களிறு என்று திருப்‌ 
பாடகத்து நாயனார்‌ என்பா நம பூரவாகள - ஆங்கே இருந்தவாறு. 


பனியேய்‌ பரங்குன்று எனறு திருபபிரிதியாகக கூறுகினறனா 
நம்‌ பெரியோர்‌, 


வயாக்யாநைக சரணாகளிறே நாம்‌. 


575 இ கச்சிமேய களிறு _ தி. நெ, 15 
அ வரையுருவின்‌ மாகளிறு --இ, நெ, 2௦ 


விள--கசசிமேய களிறு -- நிதய ஸபருஹணீயமாக விருக்கை 
யாலும்‌ நிவாரகரிலலாத ஸவாதந்தாயத்தாலும்‌ ஒருமத ஹஸ்தி 
படிந்தாப்போலேயாயிறறு எழுந்தருளியிருபபது, இப்படி கச்சியிலே 
ஆனையை வருணித்தபடி. அவவானைபடும ஆகரத்தைச சொல்லு 
கிறது “*கடல கிடந்த?” இதயாதி அவவானை ஸ்வைர ஸஞ்சாரம 
பண்ணி வந்து நிற்கிறபடியைச சொல்லுகிறது - *அணியழுந்தூர்‌ 
நின்றுகந்த'*? இத்யாதி இப்படி ஆனையைப பறறி ஓர்‌ அநுபவம்‌. 
“தென்னிலங்கை” பாட்டிலே வரையுருவின்‌ மாகளிறு என்று அவனை 
ஆனையாகச்‌ சொலலி ஆனையினுடைய அபதாநஙகளைச்‌ சொலலு 
கிறது- *தென்னிலஙகை யரண சிதறி” எனறும்‌ 'அவுணன்மாள” 
என்றும்‌ இத்யாதி. 

இப்படி ஆனையையும ஆனைத்‌ தொழிலகள்‌யும்‌ ஆழ்வார்‌ 
அநுபவித்தபடி. 


516 இ கல்லுயர்ந்த,.. தி. நெ. 15 
அ நின்றதெந்தை.ஃதி. ௪. வி. 04 


விள--கலலுயர்ந்த--சேஷிக்கு சேஷித்வ ஸித்தியும்‌ திருபபதி 
களிலே. சேஷபூதனுக்கு சேஷத்வ ஸித்தியும திருப்பதிகளிலே 
யெனருயிற்று இவரிருப்பது. “நினற தெந்தை ஊரகத்து இருந்த 


220 அருளிச்செயல்‌ 


தெந்தை பாடகதது அன்றுவெஃகணைக்‌ கிடந்தது என்னிலாத 
முன்னெலாம்‌'” என்று திருமழிசைப்பிரான்‌ அநுபவித்தபடியை இம்‌ 
மூன்று ஸ்த்தலங்களிலும்‌ அநுபவிககிறாள்‌ இவள்‌. 


அவரநுபவித்த திவ்ய தேசங்கள்‌ திருணரகம்‌, திருப்பாடகம்‌, 
திருவெஃகா. இவரநுபவித்த திவய தேசங்கள்‌ திருப்பாடகம்‌, திருப்‌ 
பாற்கடல, தேரழுந்தூர்‌ என்று, இப்படி ஆழ்வார்களினுடைய திவ்ய 
தேசாநுபவமிருக்கும்படி., 


517 இ கன்று மேய்த்தினிதுகநீத காளாய்‌ .கணபுரத்‌ 
தென்கனியே இ, நெ 16 


௮ திருக்குறளப்பன்‌ அமர்நதுறையும்‌... திருவா றன்‌ 
விளை ௩ம்‌, 7. 10, 2 


௮ விரிபொழில்குழ்‌ திருநறையூர்‌ -தி நெ 16 


விள- கன்று -- அவவவ காலத்திற்‌ பிறபட்டாரையும ரக்ஷிகக 
வன்றோ திருக்கண்ணபுரத்திலே வந்து போக்ய பூதனாய்‌ நின்றரு 
ளிற்று. இது பூர்வர்கள்‌ நிர்வாஹம “பசுக்கள்‌ கைகழியப்போகை 
யாலே அவற்றை மறிக்கப்‌ போன விடத்திலே சரமஹரமாயிருபப 
தொரு பொழிலைக்‌ கணடு திருவாய்பபாடியாக நினைத்துப்புக்கான்‌ 
அப்பொழில மயலமிகு பொழிலாகையாலே கால்வாங்க மாட்டிற்றி 
லன்‌”? என்றருளிச செய்வர்‌ பட்டர்‌ அதுக்கு ஹேது அவதாரத்தி 
லும்‌ அர்ச்சாவதாரத்திலும்‌ தமக்குண்டான ஸ்வரூயைக்ய ப்ரதிபத்தி 
யாலே யருளிச்‌ செய்தார்‌ **வக்ஷஸ்த்தலயாம்‌... யசோதாநத்தா 
மெளக்த்யாபரணம்‌ ந:ஸமாதிம்‌ திநோதி'” *£யசோதாங்குல்ய 
க்ரோந்நமித சுபுகாகராண முதிதெள கபோலெள அத்யாபிஹ்நு 
பரத தத்தர்ஷ கமகெள - ஸுந்தரஹரே-”” என்னாநினறதிறே. 
“அகதோ மதுராம்புரீம'” என்ற விடத்திய மதுராபுரீசப்தத்குக்குத்‌ 
திருக்கண்ணபுரம்‌ எனறே வயாகயாநித்தருளினா பெரியவாச்சான்‌ 
பிள்ளை வயாக்யாநம்‌ பரமபோக்யம்‌, ஸேவித்துக களிமின்‌. 


திருககுறளப்பன-- திருவாறன்விளை--ஸ்ரீவாமனனான மஹோப 
காரகன்‌- இந்த்ரனுக்கு ராஜயத்தை வாங்கிக கொடுத்துத்‌ திருப 
பாற்கடலிலே போய்ச்‌ சாய்கையன்றிககே அவன்‌ வந்து நித்ய 
வாஸம்‌ பண்ணுகிற திருவாறன்விளை 

விரி--ஏகதார வரதன வந்து நிற்கிற தேசம்‌. பிராட்டியைத 
தேடி அலமந்து திரிந்தவன்‌ அததேசத்திலே அவளைக்கண்டவாறே 
அங்கே தரித்து நின்றபடி. 


அனுபவம்‌ 229 


ஆகக கன்றுமேய்த்தவன்‌ ப்ருந்தாவந கோகுலங்களைத்‌ துறந்து 
திருக்கண்ணபுரம அடைந்தான்‌ என்றும்‌, ஸீதாந்வேஷணம்‌ 
பண்ணின பெருமான அயோத்யாதிகளை மறந்து திருநறையூரிலே 
நின்றான்‌ என்றும கலியனும்‌, ஸ்ரீவாமனனான பகவான தான வந்த 
க்ஷீராபதியை மறந்து திருவாறன்விளையையடைந்தான்‌ என்று நம்‌ 
மாழ்வாரும அநுபவித்தபடி 


இதனால விபவஸத்தாநத்திற்‌ காட்டிலும்‌ விபவகந்தஸத்தாநத்‌ 
திலும்‌ காட்டிலும்‌ அரசசா திவய தேசத்திலே அவன உகப்பின 
மிகுதி தெளிவாகிறது. 


518 இ வென்றசுரர்‌ கலி, தி, நெ, 16 
௮ அவுணனமாள கலி. இ நெ, 88 


விள --இப்பாசுரங்களிலே உள்ள “அசுரர்‌?” “அவுணன்‌ 
என்ற சொற்கள்‌ அஸுர ஜாதி பரஙகளனறு-அரக்கனைககுறிக்கும 
வையாகும்‌ ““ஸுரவயதிரிக்தரிறே ராக்ஷஸரும்‌'” என்றருளிச்‌ 
செய்தாரா பெரிய வாசசான பிள்ளை 


519 இ கன்று மேய்த்து இனிதுகந்த தி, நெ. 16 


௮ இவத்திலும்‌ பசுநிரை மேய்ப்புவத்தி 
அணை [ந [0 10. 2. 10 


விள நித்ய ஸூூரிகளை ரக்ஷிககை தடடியிலிருபபாய்‌, கன்று 
மேய்த்த பின்பு காணும ஸார்வபெளமனாயிற்று. ஸர்வரக்ஷ்கத்வம்‌ 
புஷ்கலமாயிற்று கனறு மேய்த்த பினபிறே இனிதுகந்த--'*திவதீ 
திலும பசுநிரை மேய்ப்‌ புவத்தி'” என்கிற படியே பசுக்களை மேய்த்து 
உகககும கனறு மேய்த்து இனிதுகக்கும்‌. அவற்றுககு ரக்ஷகன்‌ 
பககல “₹ரக்ஷகன்‌”? எனகிற ஜஞாநம்‌ உணடு. இவற்றுககு அதுவு 
மில்லையிறே. 


ஆக, பசுமேய்தத போது பகவானுடைய உகப்பினை ஆழ்‌ 
வாரும, கனறு மேய்த்த போது உகபபின மிகுதியைக கலியனும 
அநுபவித்தபடி. ரக்ஷயரக்ஷணமிறே ரக்ஷ்கனுக்கு ஹர்ஷஹேது 
வாவது? 


920 தண்குடந்தை தி, நெ. 17 
இ தண்‌ கோவலூ _தி, நெ, Li 


250 அருளிச்செயல்‌ 


விள-திருககுடந்தைககும்‌ திருக்கோவலூருககும்‌ ஒற்றுமையு 
முண்டு, வாசியுமுணடு போலே காணும- திவய பரபந்தாவதாரமே 
திருக்கோவலூரிலே-திவய பரபந்தலாபமே திருககுடந்தைப்‌ பதிக 
மடியாகவிறே-இது குருபரமபரா ப்ரபாவஸிததம்‌-இது ஸாம்ய 
மாகும்‌, 


இனி வாசியாவது --தண்‌ குடந்தை - ஆச்ரிதரோடு முறை 
யழிய ஸமச்லேஷிதத விடமாயிற்று திருக்குடந்தை. ““த்வதீய புக்‌ 
தோஜஜித சேஷபோஜிநா”” எனகிறபடியே சேஷி அமுது செய்த 
பரஸாதம சேஷபூதன பரதிபததி பண்ணுகை முறையாயிருக்க, 
ஆராவமுதாழ்வார்‌ தமககாக்கின திருப போனகததை முற்படத்‌ திரு 
மழிசைப பிரானை அழுது செயயப்‌ பணணிப்‌ பின்னையிறே தாம்‌ 
அமுது செயதது அவரும்‌, வாத்ஸலயாதிசயத்தாலே வந்ததாகை 
யாலே வழக்குப்‌ பேச மாடடிற்றிலா. 


தண்‌ கோவலுூ£-ஆசரிதா வந்துகிட்டினால பின்னை அவர்‌ 
களோடு முறையழியப பரிமாறுகையனறியே, தானே மேல விழுந்து 
ஸம்ச்லேஷிததவிடமாயிற்று திருககோவலூராகிறது அவர்கள்‌ 
மழை கணடு ஒதுங்க, அவாகளிருந்த விடததே தானே சென்று, 
தனனை அவர்கள்‌ நெருகக, தான அவர்களை நெருக்க, இப்படிப்‌ 
பரிமாறி அவாகள்‌ போனவிடததிலும்‌ அவவிட ததில நிற்கிறானிஜே 
திருககோவலூா ஆயன. இதீறே வாசி 


3௨34 இ நங்காய்‌ நங்குடிக்கு இதுவோ நன்மை --இ, நெ, 17 
அ நிறைநத வன்பழி நங்குடிக்கு இவள்‌ --நம்‌. 5 5, 7 
௮ மனைக்கு வான்பழி -௩ம்‌, 6 7. 10 


விள -- நங்காய --அவனதான மேலவிழுகிற தொழிய நீ விதக 
தையாய்‌ இபபடி மேல விழககடவையேோ! எனகை அதவா, 
பூர்ணேயானவளே எனறு பட்டா அருளிச்‌ செய்வா. ''தத தஸய 
ஸதருசம பவேத்‌ £” எனநிருக்கும பூர்த்தியன்ரோ உன்னுடைய 
பூர்த்தி அஙஙனனறியே, உன பூர்த்தி கொணடு இக்குடி வாழ 
விருந்தபடி இதுவோ என்னவுமாம்‌ 


இவவிடத்திலே ஓரர்த்தத்தைத்‌ தாயார்வாத்தையாலே பூர்வ 
பக்ஷிதது மகள்வராத்தையாலே ஸித்தாந்திககிறது ப்ரதமத்‌ 
திலே ஸவரூபத்தையுணர்ந்து பினனை ஸ்வரூபாநுரூபமான 
புருஷாத்தததிலே யிழியவேணடாவோ எனரறுயிற்றுத்‌ தாயா 
ஸிததாந்தம அது வேணடுகிறதென்‌ எனனில, சாஸத்ரங்களில 


அனுபவம்‌ 281 


ஸ்வாககாதிகளையும புருஷார்ததமாகசசொலலுகையாலே ஸவரூபா 
அரூபமான புருஷார்த்தமிது என்று நிரணயிககும்‌ போது ஸ்வரூபம்‌ 
முன்னாக வேணும்‌ எனகை அதோராததமனறு காண்‌. போகாநு 
ரூபம்‌ ஸவரூபமாமித்தனையொழிய ஸவரூபாநுரூபமாயோ போக 
மிருப்பது எனறாயிறறு மகளஸித்தாந்தம. 


நிறைந்த வனபழி --இபபோது “பழி” என்று பரிஹரிககப்‌ 
பாராக்கிறது இவவிஷயத்திலுள்ள ப்ராவணயததையிறே. “பழி?” 
எனறு பரிஹரிககப பாாககிற திருததாயாராயும, “*பழியென்று 
மீளேன”' எனகிற பிராடடியாயும ஓடுகிற இவவிரணடாகாரமும்‌ 
ஆழ்வாாதமககுப்‌ பிறநத அவஸத்தாவிசேஷஙகளிறே சரம 
சலோகததுககுக கீழுள்ளவறறை அநுபாஷித்தாற போலே இருக 
கிறதாயிற்று **பழி'” எனறு பரிஹரிக்கப பாாககிற திருத்தாயாா 
வார்த்தையானவிடம, சரமசலோகத்தில்‌ நிஷகாஷம போலே 
இருக்கிறதாயிறறு “*பழி எனறு மீளேன்‌?” எனகிற இவள்‌ வார்த 
தையானவிடம “பழி” எனறு பரிஹரிககப பராக்கிறவிது உபா 
யத்தில கொத்தையறுககிறது :**பழி என்று மீளேன”? எனகிறவிது 
உபேயத்தில கொத்தை யறுககிறது. ஸவரூபமாய அந்வயித்ததில்‌ 
மிகுதியாயக கழிவதொனறுண்டோ எனறபடி, உபாயாம்சத்தில்‌ 
வந்தால “*கர்த்தவயாம்சஙகளிலேயும உபாயபுததி பிறககிறதோ”” 
என்று துணுக்கெனன வேணடும்படியாயிருக்கும உபேயத்தைப்‌ 
பார்த்தால்‌ “அஹம ஸர்வம கரிஷ்யாமி'” எனகிற படியே விடலாவ 
தொன்றிலலையாயிருககும்‌. 


பழைய நாஸதிக்யத்தாலே கர்த்தவ்யாமசத்தில சோம்பிக கை 
வாங்கினததை **உபாயவிரோதியான ஆகாரத்தாலே விட்டேன்‌?” 
எனனுமதுவும்‌ வார்த்தையலல. உபேய ருசியாலே செய்யுமத்தை 
“இவை உபாயமாய அந்வயிக்கிற்‌ செயவதென”” எனறு விடுமது 
வும வார்த்தையலல, லெளகிகரோபாதி காத்தவயமடைய அநுஷ 
டியாநிற்கசசெயதே அவற்றில உபாயபுததி பண்ணாதே போரும்‌ 
நம்‌ முதலிகளுடைய யாத்ரையிருக்கும்படியிறேயிது. ஆக “இது பழி” 
என்று பரிஹரிககப பார்ககிறவிடம்‌ பூர்வராத்தத்தில்‌ நிஷகர்ஷமி 
ருந்தபடி. இது பழி என்று மீளாதொழிகிற விடம்‌ உத்தரார்த்தத்‌ 
தில்‌ நிஷ்கர்ஷம்‌ இருந்தபடி. 


மனைககு வான்‌ பழி --மனைககு வலிய பழியும்‌ நினைககிறிலள்‌. 
இவள்‌ போய்‌ அவனைப்‌ பெறுகை குடிககு நிலைநின்றபழி என்றபடி. 


இதிறே நமசசப்தாாத்த நிஷடை. உபாயத்திலே துணிவாகிற 
பரஜ்ஞாவஸத்தையிறே தாய்‌. 


232 அருளிச்செயல்‌ 


இபபடி ஆழவா£கள பாசுரங்களிலே பகவானுடைய உபாய 
பாவம்‌ வலியுறுததபபட்டது. நமமாழவரா திருவாய்மொழி முதற 
பத்தாலே “அவன உபாய பூதன்‌” எனறு அறுதியிட்டு, அவனை 
யொழிந்தவை உபாயமலல எனபதனை ஐநதாம பததுத்‌ தொடங்கி 
ஆறு பத்துக்களாலே மூதலிததார எனபா நம பெரியோர்‌. “ஷட்பி; 
ஸவாம பஞ்சமாதயை அநிதரகதிதாம ஆசசகேஷ முநீந்த்ர £” எனற 
ருளிச்‌ செய்தார்‌ தேசிகன. 


522 இ கண்ணும வாயும கைததலமும்‌ அடியிணையும்‌ 
இ, நெ, 10 
௮ கைவண்ணம்‌ தாமரை வாய்‌ கமலம்‌... தி. நெ. 21 


௮ பங்கயக்‌ கணணன்‌ எனகோ பவளச்‌ செவ்வாயன 
_ நம்‌, 3. 4, 8 


௮ சூடகமே ே தாள்வளையே - திருபபாவை A 


விள.--கணணும.. முதலுறவு பணணும கணணும, அத்தை 
ஸததிரமாககும்‌ முறுவலும, முறையுணாநதாரை மேல விழுந்தணை க 
கும கையும, அந்த ஸ்பாசததுககுத்‌ தோறறு விழும திருவடிகளும 
இருக்கிறபடி, 


கைவணணம - விவாஹ ஸமாதியிலே இது - திருக்கையால 
தாள்‌ பற்றி அமமி மிதிகக நீட்டியகை. அப்போது “*ஆதிஷடேமம 
அசமாநம”” எனற வேதமோதும்‌ வாய. “*இமாம ஸமேத பச்யத”' 
என்கிற மந்த்ரததாலே காலே தொடஙகிக கரிய குழலளவும்‌ பார்த்த 
கண்கள்‌. “£ஸகா ஸப்தபதா பவ” எனறு ஸப்தபதி நடந்த திருவடி. 


பங்கயக்கணணன - சேதநரோடு கலப்பது கணவழியேயிறே, 
நோககுககுத்‌ தப்பினுலும தபபவொணணாத முறுவல. நோககுக 
கும்‌ ஸ்மிதத்துககும தோற்று விழும்‌ திருவடிகள. திருவடிகளிலே 
விழுந்தாாககு அநுபாவயமான வடிவு. 


இப்படி பகவான ஆழவராகளை ஸ்வாவயவஙகளையநுபவிப்பிகக 
அ.நுபவித்தபடி. 


“சூடகமே தோள்வளையே”” எனற திருபபாவைப்‌ பாசுரத்தில 
அந்த க்ரம நிர்த்தேச தாதபாயத்தையும்‌ இங்கே அநுஸந்தித்துக 
கொள்க. 


அனுபவம்‌ 233 


29 இ ஏர்‌ வண்ணவென்பேதை-.- தி. நெ. 18 
௮ இத்திரு நம்‌. 4, 4, 7 


விள -- ஏர்வணண என பேதை -காவண்ணமும்‌ ஏர்வணண 
மும்‌, அழகிய வடிவு எனனுமித்தனையொழிய இவள்‌ வடிவுக்கு 
த்ருஷ்டாந்தமில்லையே - கார்வண்ணம திருமேனியனறிறே இது- 
வடிவிணையில்லா எனனுமிததனையிறே பிராட்டிக்கு அவன போகய 
மாயிருக்கும்‌. அவனுக்கு இவள்‌ போகயமாயிருக்கும்‌. அம்மிது 
நததை யநுபவிககும்‌ ஏற்றமுணடு ஸ்ரீபூமிப்‌ பிராடடிககு அந்த 
ஸமுதாயத்தை யநுபவிககுமேற்றமுண்டிறே இவளுக்கு-போகம்‌ 
மிககதனையும அழகும மினுங்குமித்தனையனறோ. **கார்வண்ணம்‌ 
திருமேனி, பாவண்ண மடமங்கை, பனிமலர்மேல்‌ பாவை-ஏர்‌ 
வண்ண எனபேதை”” எனனக கடவதிறே, 


இத்திரு:-அநபாயிநியான அவளோடு ஒகக விகல்பிக்கலாம்படி 
காணும இவள்படிகள்‌ தான - அவளுககு அவன உத்தேச்யன. 
இருவரும உத்தேச்யரான ஏற்றமுணடே யிவளுககு, 


இருவரைப்‌ பற்றினார்‌ நம்மாழ்வார்‌. 
மூவரைப்‌ பறறினார்‌ கலியன எனறிறே இவருக்கு ஏற்றம்‌. 


524 இ பொற்றாமரைக்‌ கயம்‌ தி. நெ. 19 
௮ தயரதன்‌ பெற்ற மரதகமணித்தடம்‌- நம்‌, 10 1.6 


விள -—பொற்றாமரைக கயம--மகள்‌ “அணியரங்கமாடுதுமோ'” 
எனறு ஊரைச்‌ சொன்னாள்‌. தான்‌ (தாய) “பொற்றாமரைக்‌ கயம்‌”? 
எனறு பெரிய பெருமாளைச சொலலுகிறாள்‌. “*தயரதன பெற்ற 
மரதகமணிததடம்‌”” எனறும்‌ “£வாசத்தடம்‌ போல வருவானே” 
எனறும தடமாகச சொல்லக கடவதிறே “பிப நயந பரஸதே 
ரங்கதுர்யாபிதாநம ஸதிதிதமிவ பரிபுல்லத புணடரீகம தடாகம”” 
எனனாநின்றதிறே. பதி தரு மரு வாபீ வாரிவத்‌ ஸர்வ போகயமிறே, 


925 இ உம்பொன்னும்‌ அஃதே --இ. நெ, 19 
௮ நங்கைமீர்‌ நீரும்‌ _ நம்‌, 4 2.9 


விள -- உம்பொனனும்‌ - உங்கள்‌ வயிற்றிற்பிறந்தார்ககும்‌ 
இவள்படி உணடோ? உமபொன எனகிறது அல்லாத ஆழ்வார்‌ 
களை. அவதாரத்தை யநுஸந்திததிறே அவர்கள்‌ மோஹித்தது. 
அர்ச்சாவதாரத்திலேயிறே இவள மோஹித்தது. “நங்கைமீர்‌”? 
இத்யாதி. 

௮90 


284 அருளிச்செயல்‌ 


௦26 இ செந்தீ ஒல்கி --இ நெ 80 
௮ மூக்கரிந்திட்ட --நாச்‌. தி 10, 4 


விள --செந்தீ ஒலகி - சராக்நியாலே லங்கையை யழிததான 
சகரவாத்தி திருமகன என்றபடி ஆனால திருவடி லங்கையைச 
சுட்டான என்பான்‌ எனனென்னில்‌, கையில திருச்சரம செய்தது, 
தான்‌ செய்ததன்‌ நியிலே யொழியுமோ எனகை *₹யதா ராகவ நிர 
முக்த சர சவஸந விக்ரம , கசசேத தத்வத்‌ கமிஷ்யாமி”” என்னக்‌ 
கடவதிறே 


மூககரிந்திடட -இவனோ பினனை மூககரிந்தான்‌ எனனில, ஆம. 
கையாலே யறுகக வேணுமே “ராமஸய தக்ஷிணே பாஹா ”* 
எனனக்‌ கடவதிறே., இவவிஷயம்‌ கீழே (பக்கம 45) உகதம்‌, ஆக 
ராம தாஸனான திருவடி ராமசரம-ராமாநுசனுன இளையபெருமாள 
ராமகரம என்றதாயதது - ““சரமும்‌ கரமும்‌” எனற உபந்யாஸத்‌ 
துக்கு இது விஷயம்‌, 


027 இ பெருந்தவத்தள்‌ தி நெ, 20 
அ விண்ணுளாரிலும்‌ சீரியரே --இருவிருத்தம்‌ 79 


விள--“பெருந்தவததளன்‌?” எனறு பரமபதத்திலுள்ளாரைச 
சொல்லக கடவதிறே மணமேல பெருந்தவத்தள்‌ -நித்ய ஸூரிகள்‌ 
தங்களிலே இவள்தனனை அந்யதமையாக எண்ணப்போமோ? 
““விண்ணுளாரிலும்‌ சீரியா'”' எனனுமித்தனை 


நிரந்தர பகவதநுபவமே யாத்ரையான அததேசத்திலன றியிலே 
அபபடிக்கு விரோதியான ஸமஸாரத்திலேயிருந்தே ' அதுவே 
யாத்ரையாயிருக்கையாலே இவர்கள நித்ய ஸுரிகளிலும சீரியர்‌ 
என்றபடி, 


966 இ மைவண்ண நறுங்குஞ்சி அதி நெ 21 
௮ கொள்கின்ற கோளிருளை, குழல்‌ நம்‌, ? 7, 0 


விள - மை வண்ணம்‌-- காளமேகநிப சயாமமான வடிவை 
ஸ்ப்படிகமாக்கும்படியான திருக்குழலின்‌ கறுப்பிருந்தபடி. திரு 
மேனிக்குப பரபாகமாயிருககை-**கொளகினற கோளிருளைச்‌ சுகிரந்‌ 
திட்ட கொழுஞ சுருளின உளகொண்ட நீல நன்னூல்‌ தழைகொல 
அனறு மாயன குழல” எனறு ஓரிருளை சிக்ஷித்து அது ஸத்ருசமல 
லாமையாலே “அனறு மாயன்‌ குழல்‌”? எனருரிறே நம்மாழ்வார்‌, 
ஸ்நிக்த நீல குடில குந்தளமிறே, 


அனுபவம்‌ ம்ம] 


929 இ சிலையே துணையா தி, நெ. 21 
௮ கொங்குண்‌ வண்டே கரியாக கலி. 9 3.4 


விள-சிலையே-ஸம்ச்லேஷிக்கைக்கு ஏகாந்தமாம்படி வந்தார்‌, 
கண்டார்க்கு “இங்கு வந்ததென்‌”” என்றால்‌, “வேட்டையாட வந்‌ 
தோம்‌?” என்றால்‌ உத்தரமிலலாதபடி ததநுகூலமான வில்லோடே 
யிறே வந்தது அவளும்‌ புஷ்பாபசயத்தை வயாஜீகரிததிறே வந்தது. 
இவ்விடத்தில்‌ பிரிநிலையாலே **கொஙகுணவணடே கரியாக 
வந்தான்‌?” என்னுமாபோலே, போகத்துக்கு வருகிறவர்‌ ஊரைத்‌ 
திரட்டிக்‌ கொணடு வாராதே வில்லே துணையாகக குறியுடைமை 
யோடே வந்தார்‌ காண்‌ 


கொங்குண்‌ வண்டே -- தானும யானுமேயாமபடிககீடாக 
வந்தான்‌. தன்‌ வளையத்திலே மதுபாநம பண்ணுகிற வண்டே 
சானரும்படி வந்தான உபவாஸ கருசாமுகம்‌ பாரத்து வார்த்தை 
சொல்லாரகளிறே ஸுகமே ஜீவிததிருக்குமவர்கள அவை 
யுணடுடுத்து ஸாகமே காலம்‌ போககுகிறனவிறே **நக்குணடார்‌ 
நாவெழார்‌” என்று அவன்‌ பககலிலே ஜீவிததவை நமககாக வாரத்‌ 
தை சொல்லுமோ? 


““வில்லும வண்டும்‌”” என்ற உபந்யாஸததுக்கு விஷயமிது. 


280 இ இருவராய்‌ அதி, நெ. 21 
௮ தன்னுள்ளே நம்‌ 2.38 1 


விள --இருவராய்‌-சப்தத்தை நியமித்து, இருவராம்‌ படியாக 
வந்தாரா எனகை, தாமும்‌ நாமுமேயாம்படி வந்தாரா என்கை 


தனனுள்ளே--தனனுள்ளே எனறது எலலா ரஸங்களும்‌ தன 
னுள்ளேயாமபடி என்றவாறு. 


581 இ கைவண்ணம தாமரை வாய்‌ கமலம்‌ தி. நெ, 21 
௮ கண்ணும்‌ வாயும்‌. . கமலவண்ணம்‌ அதி. நெ. 16 


விள - கைவண்ணம தாமரை - **கணணும வாயும்‌ கைத்தல 
மும்‌ அடியிணையும்‌ கமல வண்ணம?” எனறு கீழ்ச்சொன்னாற்போலே 
இங்குச சொலலவமைந்திருகக, போகயதாதிசயத்தாலே அவயவங்‌ 
கள்‌ தோறும தனிததனியே தாமரையை தருஷடாந்தமாகச்‌ சொல்லு 


286 அருளிச்செயல்‌ 


கிறாள்‌. அடியும்‌ தாமரை என்னாதே அஃதே எனறது உபேக்ஷாவச 
நத்தாலே, கீழச்சொன்னவையும்‌ ஸத்ருச த்ருஷ்டாந்தமன்று என்னு 
மிடத்துககு ஸ-5சகம்‌-கட்டுரைககில தாமரை நின்கண்பாதம்‌ கை 
யொவ்வா?”” என்றக்‌ கடவதிறே 


கைவண்ணம்‌ தாமரை” பாசுரத்தில்‌ தாமரைக்கு வாசகமாக 
“தாமரை கமலம்‌ அரவிந்தம்‌” என்று பல சப்தங்களை ப்ரயோகித்‌ 
தருளினார்‌ ஆழ்வார்‌. திவ்ய கவியும்‌ திருவரங்கக கலம்பகத்தில்‌ 
“கரை பொருது ஒழுகும காவிரி” பாட்டிலே பத்துத்தாமரைகளைப்‌ 
பர்யாய பதங்களையிட்டு நிரூபித்துள்ளார்‌, காண்க அப்பாட்டிலே 
தாமரையின்‌ பத்து பர்யாய பதங்களும்‌ பரமன செய்த ஒன்பது அதி 
சயங்களும கூறப்பட்டுள்ளன 


532 இ கைவண்ணம்‌...வாய்‌ .கண்‌ .அடி இ, நெ, 2! 
௮ சூடகமே தோள்வளையே தோடே 
திருப்பாவை 87 


விள - கை - அந்த ஸெளந்தர்ய ஸாகரத்தில தான அகப்பட்ட 
சுழிகளைச்‌ சொலலுகிறாள்‌. பாதாதி கேசாந்தமாகச்‌ சொல்லுதல, 
கேசாதி பாதாந்தமாகச்‌ சொலலுதல செய்யாதொழிந்தது, தான்‌ 
அநுபவித்த ப்ரகாரமிதுவாகையாலே. 


சூடகமே - பரதமத்திலே ஸபர்சிக்கும்‌ கைககிடும ஆபரணம்‌ 
அந்த ஸ்பாசத்தாலே அணைகக வேணடும்‌ தோளுக்கிடும்‌ ஆப 
ரணம்‌ தோளவளை. தோடு செவிப்பூ- அணைத்த திருக்கையிலே யுறுத்‌ 
தும்‌ ஆபரணங்கள்‌ போல்‌ அன்றிககே அணைத்தவநந்தரம்‌ தான்‌ 
பேசிய ரஹஸ்யம்‌ கேட்கிறவிடததுக்கும்‌ ஆகராணத்துக்கு விஷய 
மானவிடத்துக்கும்‌ ஆபரணம. பாடகம்‌ - அணைத்தால தோற்றுப்‌ 
பிடிக்கும்‌ காலுககிடும ஆபரணம *பாணிம்‌ க்ருஹ்ணீஷ்வ பாணிநா” 
இறே. கையைக்‌ கையாலேப்பிடியீ£ என்றானிறே ஸ்ரீஜநகன, ப்ரண 
யாபராதத்திலே தலையாலே காலை நெருககுகிறீ£, இப்போது கை 
யாலே கையைப்‌ பிடியீர எனகிறா।ா அச்மாரோபண ஸமயத்திலே 
கையாலே காலைபபிடிக்கிறீ, இபபோது கையாலே கையைப்‌ பிடி 
மீர எனகிறான கைத்தலம பற்றின அனந்தரம கைபற்றித தீவலம்‌ 
செய்யும்‌ போதிறே திருககையால தாள்‌ பற்றி அமமி மிதிப்பது 
ஆகையால நாயகன நாயகியுடைய காலைத்‌ தொடுவது வைதிகமா 
யும்‌ லெளகிகமாயுமுண்டு என்றபடி. 


இவ்விஷயம்‌ கீழே (பககம்‌ 22, 232) உ.க்தம, 


அனுபவம்‌ 287 


௮ ஏடி கலி, 10, 8. 9 


விள- தோழீ - உன்‌ ஸந்நிதியில்லாமையிறே நானிழந்தது - 
அவர்‌ படியையும்‌ என்‌ படியையும்‌ அறியும்‌ நீ கூட நின்றாயாகில்‌ 
என்‌ ப்ராந்தியைப்‌ போக்கலாயிற்றென்கிரறுள- இத்தால இவள்‌ 
ப்ராந்தி நிவ்ருத்தி தோழியாலே என்றதாயத்து. 


ஏடீ -தோழியைப்‌ பார்த்து “நீயன்றோ அவரைப்‌ புகுர விட்டுக்‌ 
கொடுத்தாய்‌. நீ அவர்‌ பக்ஷத்தைச்‌ சேர்ந்தவள்‌ என்று வெறுக்‌ 
கிறாள்‌ இப்படி இரண்டு படிகளாகத தோழியைப்‌ பார்ததுச்‌ 
சொல்லுவதாகப்‌ பாசுரங்களமைந்துள்ளன. 


௮94 இ கைவளையும்‌ மேகலையும்‌ காணேன்‌ 
கண்டேன்‌ கனமகரக்குமை..கலி, தி நெ, 88 
௮ ஐங்கருவி கண்டவின்பம்‌... ஒழிந்தேன்‌ 
கண்டசதிர்‌ கண்டு --நம்‌, 4, 9. (0 


விள--கைவளை-இத்தால ஸவாபதேசத்தில வந்தால அஹங்்‌ 
கார மமகார நிவ்ருத்தியைச சொலலிற்றாயிருககுமிறே ஸவரூபஜ 
ஞாநம்‌ பிறந்த போதில்‌ விரோதியான அஹங்கார மமகாரங்கள்‌, 
போக வேளையில வந்தால்‌ வஸ்த்ரமென்றும்‌ வளையென்றும்‌ பேரிடக்‌ 
கடவதாயிருக்கும்‌. நான்‌ போக்தா எனறிருத்தல்‌, எனக்கு 
போக்யம்‌ எனறிருத்தல செய்யுமது ஸ்வரூபமன்றிறே போக்யமா 
மிருக்கையிறே ஸ்வரூபம்‌, கண்டேன கனமகரக்‌ குழையிரண்டும்‌ 
நானகுதோளும்‌. தீருஷ்டம்‌ அத்ருஷ்டமாய்‌, அத்ருஷ்டம்‌ த்ருஷ்ட 
மாயிற்று. ஒண்டொடியாள திருமகளும்‌ நீயுமே நிலா நிற்பக்‌ 
கண்ட சதிர்‌ கண்டொழிந்தேன்‌, ஐங்கருவி கண்டவினபம, சிற்றின்‌ 
பம்‌?” என்றாரிறே நம்மாழ்வாரும. அநாதி காலமாய்‌ அத்ருஷ்டமான 
பகவத்‌ விஷயம்‌ த்ருஷ்டமானவாறே, அநாதி காலமாய்‌ த்ருஷ்ட 
மான ஆதமாத்மீயங்கள்‌ அத்ருஷடமாயிற்றன என்‌ றபடி. 


58௦ இ எவ்வளவுண்டு எம்பெருமான்‌ கோயில -திநெ 22 
அ அடியார்கள்‌ குழாங்களை உடன்‌ கூடுவது 
நம்‌. 2. 9, 10 


விள-எவ்வளவு-அவிசசிந்நமாக அநுபவிகக வேணுமென்று 
பார்த்து “உம்முடைய அகம்‌ எததனை தூரம்‌ போரும்‌” என்று 
கேட்டாள்‌. “எவ்வளவு உணடு”-சற்றிடமாகில்‌ கூடபபோவோம்‌ 


2006 அருளிச்செயல்‌ 


என்று நினைத்து “எவ்வளவு உண்டு" என்கிறாள்‌ போலே காணும்‌, 
“பருகிக களிததேனே”? எனற வனந்தரம்‌ “அடியார்கள்‌ குழாங்களை 
யுடன்‌ கூடுவது எனறு கொலோ”? எனறு பரார்த்தித்தாற்‌ போலே, 
இவனோடே ஸம்ச்லேஷிககப்‌ பெற்று வைத்து இவனுடைய 
வேண்டப்‌ பாட்டைக கண்டு, இவனுககுத்‌ தகுதியான பரிஜநத்‌ 
தோடே அநுபவிக்க வேணும எனனும அபேகைஷ பிறந்தது. “எவ்‌ 
வளவுண்டு எம்பெருமான கோயில்‌”” எனகிறாள. 


586 இ நைவளம்‌ அத, நெ. 22 
௮ பேதை நெஞ்சறவ்றப்‌ பாடும்‌ பாட்டு கம்‌. 99,9 


விள--நைவளம -கேடடாரோடு சொன்னாரோடு வாசியற நை 
விக்கும்படியான அழகையுடைத்தான பண்‌ நட்டபாடையை குண 
யோகததால '“நைவளம்‌”” என்று பேரிடுகிறது. 


பேதை: -பெண்களுடைய நெஞ்சு ஊடலை மறந்து வந்து 
பொருந்துமபடி பாடுகிற பாட்டு 


587 இ நயங்கள்‌ பின்னும செய்வளவில்‌ --தி. நெ, 58 
௮ வண்டு இன்னிசை முரல்‌ -- கலி. 5. 1. 8 


விள நயங்கள்‌-நீச பாஷணங்களைப்‌ பண்ணிலேயிட்டு நுணுங்‌ 
குமளவில நமமுடைய மஹா விச்வாஸம்‌ போலே யாயிறறு அவ 
னுடைய மஹா விசவாஸமிருக்கிறபடி, பண்ணின ப்ரபத்தி விபரீத 
பலமானாலும்‌ அததையொழிய கதியற்றிருக்குமாபோலே தான 
நுணுங்கின பண்‌ பலித்ததிலலை எனறு விடாதே, பினனையும்‌ 
அத்தையே நுணுங்கினான்‌ எனகை, 


வணடு--பிராட்டியும்‌ தானுமான சேர்ததியிலே ப்ரணய 
கலஹம மாறாதே செலலுமாப்போலே யாயதது, அஙகுததைத்‌ திர்‌ 
யக்குகளுடைய யாத்ரையும. மலையின்‌ பர்யந்தததில நெருங்கப்‌ 
பட்டிருந்துள்ள மாதவிப பந்தலிலே மதுபாநம்‌ பண்ண விழிந்த 
வணடுகளானவை, தனனில தான ப்ரணய ரோஷததாலே “நீ 
நான?” எனன, அவவளவிலே பேடையானது “*இணி நீ ஜீவிககும்‌ 
படியெலலாம நான காணகிறேன”” எனறு பரதிஜ்ஞை பண்ணி, 
மாதவியிலே செறியப பூதத பூவிலே புககொளிததது. அத்தை 
யொழிய அரை க்ஷ்ணம ஜீவிக்க மாடடாமையாலே சேவல நோவு 
பட்டு எலலா ஸாதநங்களையும அநுட்டிததது அவறறிலே 
ஒன்றிறே **இனனிசை முரலவது”'--அது வணடு, இவன தெயவு 
வணடு (9-9-4) இறே. 


அனுபவம்‌ 290 


௦86 இ நாணினார்‌ போல்‌ இ, நெ, 22 
அநாணி.-நம்‌ 565 


விள-நாணினா போல -அவர்‌ என்‌ முகத்தைப பார்த்தவிடத்‌ 
தில அவர்‌ நுணுங்கின பண்ணிலே அகவாய்‌ அழிந்திருக்கச்‌ செய்‌ 
தே, பொரிபுறந்தடவி நான அழிந்தமை அவாக்குத தெரியாதபடி 
அவிக்ருதையாயிருந்தேன்‌ அத்தைக்‌ கண்டு லஜஜை பிறந்தது. 
“சரமோபாயத்தை யநுட்டிததோம அது நிஷ்பலமாயிற்று”” என்று 
லஜ்ஜையிலேயிழிந்தார்‌ பரபந்நர்‌, தனனைலபிக்கைக்கு அழுவன 
தொழுவனில பட்ட . பாடடையெல்லாம்‌ அபிமத விஷயத்தைக 
குறித்துத்‌ தான பட்டபடி, 


நாணி அழுவன்‌, தொழுவன-பாலர்‌ செய்வதையும செய்யா 
நின்றேன்‌-வேதாந்தஜஞாநமுடையாா செய்வதையும்‌ செயதேன. 
நாணி அங்கு வந்து தோற்றக்‌ காணாமையாலே “ஆசைப்பட்டு 
அழகிதாக உண்டோம்‌”' என்று லஜ்ஜித்துக கவிழ்தலையிட்டிருப்பன. 


கலியன பாசுரத்தில்‌ பகவானுடைய நாணம கூறப்பட்டது. 


ஆழ்வார்‌ பாசுரததில பகதனுடைய நாணம்‌ கூறப்பட்டது. 


589 இ ஆராயா நோககா கலி. தி. நெ. 88 
௮ அலியா அழையா குல. 3 2 


விள. ஆராயா-ஆராய்ந்து, நோக்கா-நோககி என்றபடி. 


ஆலியா--ஆலித்து, அழையா-அழைத்து எனறபடி- செயயா 
என்னும்‌ வாய்பாட்டு இறந்த கால வினையெசசம என்பர்‌. 


540 இ இங்கே தி, நெ. 28 
௮ இங்கே --இ, நெ, 21 


விள--இங்கே-நான வழிபறியுண்ட தேசமிது எனகிறாள்‌-நானவழி 
பறிகக வந்து வழிபறியுணடேன எனகிறான்‌. “இங்கே இருவராய்‌ 
வந்தார்‌?” எனறு நான்‌ நிதியெடுதத தேசமிது என்றாள்‌ அங்கு. பறி 
கொடுத்த தேசமிது எனகிறாள்‌ இங்கு. இங்கே-என்று திருமணங 
கொலலையைக காடடுகிறாள்‌. “இதுவோ திருவரசு - இதுவோ 
திருமணங்‌ கொல்லை-எட்டெழுத்தும்‌ பறித்தவிடம்‌'” எனனாநினற 
திறே. 


240 அருளிச்செயல்‌ 


541 இ என்‌ ஓளிவளையும்‌ மாநிறமும்‌ - இ, நெ. 28 
௮ என்‌ உயிர்‌ நம்‌, 9. 9. 8 


விள --ஏன்‌ ஒளிவளை- நோவை விளைவிதததுக்கு மேலே 
நோவுககு ஆசவாஸகரமாயிருககுமததையும்‌ கொண்டு போனார்‌. 
என--**மதீயம்ச நிகிலம”? என்றும ““'தவைவ”” எனறும்‌ ஸ்வரூபயா 
தாத்ம்யஜஞாநத்தை யுடையவிவள தேஹாத்மாபிமானிகளைப்‌ 
போலே சொல்லக கடவளோ எனனில, ஸம்ச்லேஷ தசையில 
“இதொருவளையிருந்தபடியென்‌, சோததியால்‌ வந்த ஒளியிருந்தபடி 
யென்‌, வடிவில்‌ நிறமிருந்தபடியென”” எனறு கொணடாடுமவை 
யாகையாலே சொலலுகிறாள்‌. அவனுக்கு ஆதரணீயமானவை 
அவவழியாலே தனக்குமாதரணீயமாயிருக்கையாலே ““எனனது?” 
எனனலாமிறே. 


என உயிர்‌--ஆத்மச்லாகை வாராதோ எனனில, வாராதிறே. 
அவன சேர்ததியழகு சொல்லி வாய்‌ வெருவுகிறானிறே-அது 
தனனைத்‌ தான்‌ கேட்டிருக்கையாலே “என்னுயிர்‌” என்றும்‌ **என்‌ 
இணைமுலை'” என்றும்‌ சொல்லலாமிறே. இவ்விஷயம்‌ கீழே (பக்கம்‌ 
182) உக்தம்‌. 


242 இ நம்மூர்‌ அதி நெ. 228 
௮ நந்தகோபனுடைய கோயில்‌ திருப்பாவை 16 
௮ உன்‌ கோயில்‌ -திருபபாவை 28 
௮ கண்ணன்‌ முற்றம்‌ பெரியாழ்வார்‌ 1. 7, 1 


விள நம்மூர்‌-—நம்மூா-நமக்குதேசம, எனககு தேசமெனனில்‌ 
பகதாநாம்‌'' எனறது வயாஹதமாம்‌. உனக்கு தேசமெனனில்‌- 
தன்‌ பாரதந்த்ர்யத்தோடு சேராமையாலே அவள்‌ **உன்னையொழிய 
எனக்கொரு தேசமாவதென்‌'”எனனும. இரண்டு தலைக்கும்‌ ஸ்வரூப 
ஹாநியாகையாலே “நம்மூர்‌?” என்கிறா. 


இருவா ஸததையையும்‌ உண்டாக்கும தேசமிது காண்‌ என்னை 
ப்ரணயியாககி உன்னை ப்ரணயிநியாக்கும்‌ தேசமெனகை. திரு 
மந்த்ரம்‌ போலே இருவர்க்கும்‌ பொதுவான ஊா, இருவரும்‌ விஷ 
யார்த்திகளாகையாலே இருவர்ககும்‌ தேசமிதுவிறே, 


நந்தகோபனுடைய கோயில--க்ருஷ்ணனுகப்பது பாரதந்தாய 
மாகையாலே ஸ்ரீ வைகுணடத்திலிழவு தீர ஸ்ரீ நந்தகோபர்க்குப்‌ 
பிள்ளையாய்‌ '*நந்தகோபன்‌ மகன?” என்று அவரையிட்டுத்‌ தனனைச்‌ 


அனுபவம 241 


சொலலுமபடி தான பரதந்த்ரனாய க்ருதாத்தனான விடமாகை 
யாலே, அவாஅபிமாநத்திலே இவன ஒதுங்கினான்‌ என்னுமிடம்‌ 
தோறற “கருஷணனுடைய கோயில'என்னாதே “நந்தகோபனுடைய 
கோயில”' எனகிறது “தயரதற்கு மகன்‌'” எனறருளிச்‌ செய்தாரிறே 
நம்மாழ்வாரும்‌ இது ஈச்வரனுடைய பாரதந்தாயம. 


உனகோயில -**“நந்த கோபனுடைய கோயில”? எனருார்கள்‌ 
கீழே-இங்கே **உன கோயில”? எனகிறார்கள்‌. வாஸபூமியொன்றாய 
அது இருவர்ககும்‌ பொதுவாயாய்த்‌ திருபபது இவன வந்திருககும்‌ 
கோயிலுககு சேஷசேஷிகளுடைய பராதாந்யம்‌ கொள்ளக கடவ 
திறே. பரணவம போலவும்‌ ஹ்ருதய கமலம போலவும ராஸ 
மண்டலம போலவும அர்ஜுநரதம போலவும ““திருவரங்கம்‌ 
தமமூ?? இதுவன்றோ எழிலாலி” எனனக்கடவ திறே,. 


பெரியாழவார “கண்ணன முறறம, என்றருளிச்‌ செய்தார்‌. 
கருஷ்ணன்‌ அவதரிதத போதே கருஹநிரவாஹகன்‌ பிள்ளையாக ஸ்ரீ 
நந்தகோபா நினைததிருககையாலே கணணனுடைய முற்றம்‌ என 
கிறது--இஃது பரஸபரம ஏற்பட்ட பரிமாற்றம இருககுமபடி. 
இளைய பெருமாள்‌ பெருமாளைத தந்தையாக அபிமாநிகக, பெரு 
மாளும இளைய பெருமாளைத தந்தையாக அபிமாநித்தாரிறே. 
“த்வயா புதரேண தாமாதமா ந ஸம்வருத்த பிதா மம “*எனருரிறே 
பெருமாள அவவோபாதி நந்தகோபனும கணணனும்‌ தந்தாமைப்‌ 
பரதந்த்ரராக நினைக்குமபடி ப்ரணவம உபய பரதரநமிறே-சாபத 
ப்ராதாந்யம்‌ ஜீவனுககும்‌, ஆரததப்ராதாநயம்‌ பரனுக்குமிறே. 
இதையே பரணவராததமாக நம பெரியோர்‌ கூறுகிறார்கள்‌ 


அதே போலத்‌ “திருவரங்கம்‌ நமமூ£”' என்கிறது--**ப்ரபதயே 
ப்ரணவாகாரம்‌ . ரங்கம”' எனனக்‌ கடவதிறே, 


948 இ சங்கிவை நில்லா தி நெ, 24 
௮ கழல்வளையே யாக்கின3ர அநாச்‌ தி. 11, 2 
அ வெள்வளை மேகலை கழன்று வீழ நம்‌. 10, 3. 7 


விள -- சங்கிவை - தாம்‌ போகையனறிககே, தாம போனால 
ஆசவாஸ ஹேதுவாயிருக்குமவையும்‌ எனக்குத்‌ துணையாகாதபடி 
காண பணணிபபோயிற்று அவன போன போதே ஆற்றாமை குடி 
புகுந்தது. கையில வளையைப்‌ பாரத்தாள்‌. வளை அவனுக்கு முனனே 
போய்‌ நினறது அவன போனாலும்‌ அவன்‌ போகோபகரணங்கள 
கிடந்ததாகில அத்தைப்பாரத்து தரிககலாமிறே, அது கையின்‌ கார்‌ 


௮91 


242 அருளிச்செயல்‌ 


ச்பததாலே வந்ததோ?” எனறு மறறைககையைப பாரததாள இரு 
கையில சங்கிவை நிலலா இவை-நிலலா- அவன நிலலாதொழிந்‌ 
தால இவையும நிலலாதொழிய வேணுமோ? சேஷியாகையாலே 
அவன்‌ போகிறான எனககு சேஷமான இவையும போகவேணுமோ? 
சேதனனாகையாலே இததலையிலே ஒரு குறை கணடு போகலாம 
அவனுககு, அசேதநமானவிவையும போக வேணுமோ? வந்து கலந்‌ 
தவனாகையாலே போகிருன அவன ஸ்ஹஜீமான விவையும போக 
வேணுமோ? நம கைக்கு அடஙகாதவனாகையாலே போனான 
அவன-நம கைககு அடங்கின இவையும போகவேணுமோ? 


கழலவளை - எழில கொணடார்‌ எனறு, அவாககு இத்தை எங 
ஙனே நாம்‌ குறறமாகச்‌ சொலலுமபடி? பரணயித்வததில ஏதேனும 
தப்ப நினறாராகிலன்றோ நம்மால்‌ அவர்ககுக குறறம சொலலலா 
வது. ஏககணடரானவாககு நாம்‌ எனன குற்றம்‌ சொலலுவது. 
அவா பிரிந்தாலும கழலாதபடி திண்ணிய வளை தேடியிட்டோமா 
னோம்‌ நாம, அவர்‌ இதினுடைய நாமததை மெய்யாக்கினார்‌. கழல 
வளை எனறது வெள்வளை எனனுமாபபோலே வளைககுபபோ, “ந 
நாமத,கேவலம, அரத்ததோ5பி'” இதிந்யாயேந யோகரூடமாக்கி 
னா கழலும வளை-கழல வளையாககினா எனறபடி. 


வெள்வளை--சங்குவளை-விரஹகாரச்யத்தாலே வெள வளைகளும 
மேகலைகளும கழனறுவிடுமபடியாயிறறு அபபடிக காணும உடம்பு 
க்ருசமானபடி ஸவாபாவிக ஸத்ரீதவம உடைய ஆணடாளுககும 
நாயிகாபாவம கொணட ஆழவார்களுககும பகவத்விரஹததில திரு 
மேனி இளைப்பதும வளை கழலுவதும ஸமாநம்‌ மணிவலலிப 
பேசசு வந்தேறியுமனறு. 


944 இ உலகுணட பெருவாயர்‌ --இ, நெ. 24 
௮ கடல வண்ணா இ, நெ, 11 


விள---உலகு-இத்தால ப்ரளயாபதஸகனைச்‌ சொலலுகிறதனறு 
வந்து கலந்தான்‌ சகரவாததி திருமகனாகையாலே, ததஸ்வபாவத 
தைப பறறச சொலலுகிறது. பரளய காலததிலே ஜகததுககுத 
தமமையொழியச்‌ செலலாதாப போலே காண எனனோடு கலககவரு 
கிறபோது அவா வந்தபடியென்கை 


கடல வணணர்‌-இபபதததாலே பெரிய பெருமாள்‌ கூறப்படு 
கிறா. இங்கு கடலின்‌ ஸவபாவத்தைச சொலலுகிறதனறு-நிறத 
தைச சொலலுகிறது-மாகடலுருவம்‌ என்றவிடத்தில கடலின ஸ்வ 
பாவததைச சொல்லுகிறது எனபா நம பூர்வாகள்‌, 


அனுபவம்‌ £13 


945 இ மீன்னிலங்கு .. அதி, நெ, 25 
அ கார்வண்ணம்‌ அதி, நெ, 16 


விள---மின-'*கார்வண்ணம திருமேனி” எனறும்‌, “*கருமுகிலே 
ஒப்பர்‌?” என்றும்‌ ஒளதாாரயததையும்‌ சரம ஹரதையையும பற்றச்‌ 
சொலலிற்று கீழ்‌ இங்கு அநபிபவநீயதையைப்‌ பற்றச சொல்லு 
கிறது. ஆனாலும வடிவுக்கு நிறம்‌ அதுவனறோ எனனில, காள 
மேகத்தை அருண கிரணத்தாலே வழிய வட்டினாப்‌ போலே திரு 
வாழியாழ்வானுடைய தேஜஸ்ஸு திருமேனியெங்குமொககப 
பரவியிருககையாலே சொல்லுகிறது **வடிவா சோதி வலததுறை 
யும்‌ சுடராழி?” எனனக்‌ கடவதிறே “ஒரு கையிற சங்கு ஒருகை 
மறருழியேந்தி”” என்றாரிறே கீழே **தமஸ பரமோ தாதா சங்க 
சகர கதாதர ”” என்ற பெரிய மேனமையைக காட்டினபடி கிட்டின 
போது “பெரு வயிறற கருமுகிலே”” எனறாள்‌, பேர நினறவாறே பள 
பளத்துத்‌ தோற்றுகிறபடி. 


546 இ எனநலனும்‌ கலி, தி, நெ, 2௦ 
௮ நலங்கொள்‌ நாதன - ௩ம்‌, 1. 6, 6 


விள-- எனநலம-ஸாவஸவதாநம பணணுவாரைப போலே 
வந்து ஸாவஸவாபஹாரம்‌ பணணினான எனகிறாள. நலனும நிறை 
வும சிநதையும வளையும கொணடு எனனையாளும கொண்டான்‌. 
என ஸாவஸவததையும அபஹரித்துககொணடு போகையன நிககே 
சுமையாளும நானே யாக வேணுமோ? ஒருவனகததே புக்கு நேராக 
வொடுககி அவன தலையிலே சுமையை வைததுக கொண்டு போமா 
போலே 


இப்படிக்‌ கலியன விஸதரமாக அருளிச்‌ செய்த அராததததை 
ஆழவார்‌ **நலங்கொள்்‌ நாதன”' எனறு சுருங்க வருளிச்‌ செய 
துள்ளாரிறே. 


547 இ அறுகால சிறுவண்டே கலி. இ. நெ 86 
௮ நுமகாள்கள்‌ எனதலைமேல கெழுமீமீரா நுமரோடே 
Bie 9. i 1 


விள -- அறுகால சிறுவணடே - *'தவிபாத்தாயிருததல, சதுஷ 
பாததாயிருத்தத செயகையனறியே, கமநஸாதநமான காலகள்‌ 
ஆறுணடாகபபெற்றேன என்கிறாள”” எனறு பூர்வாகள நிர்வாஹம்‌. 
““வணடுககு கமநஸாதநம்‌ சிறகாகையாலும, மேலே ‘தொழுதேன்‌ 


244 அருளிச்செயல்‌ 


என்கையாலும, என்‌ தலையிலே வைககைககு ஆறு காலுண்டாகப்‌ 
பெற்றேன்‌ எனகிறாள்‌”” எனறு பட்டர்‌ அருளிசசெய்வர்‌ ““தத்துவனை 
வரக்‌ கூகிற்றியாகில தலையலலால்‌ கைம்மாறிலேனே”” எனறருளிச்‌ 
செய்தாரிறே நாச்சியார்‌. 


நும்‌ கால்கள்‌ - அவற்றின்‌ காலாகில்‌ இவள்‌ தலையிலேயிருக்கக்‌ 
கண்டன, இவள்‌ தலையாகில அவற்றின்‌ கால்‌ வைக்கக்‌ கண்டிருந் 
தது. இரண்டும்‌ பரார்த்தமாயிருந்தபடி 


நுமரோடே-ஸபரிகரமாக ““ஸபுத்‌ பெளதர ஸகண ” எனனுமா 
போலே-ஆசார்யவத்‌ ஆசார்ய புத்ரே வருத்தி என்னககடவதிறே 
“நுங்கால்‌ பைங்கானம்‌ என்று ப்ரஹ்மரதம்‌ பண்ணி”? எனறு 
ஆசார்ய ஹ்ருதயம்‌ கூறுகிறது 


548 இ ஐர்மாது கலி தி நெ 86 
௮ ஒருத்தி நம்‌ 7, 4, 8 
௮ ஒருத்தி--நம்‌.6 1 4 


விள -- ஓர்‌ மாது - போ சொலல வேண்டா. ஒருத்தி எனன 
அமையும்‌, தாமேயறிவா ஒரு காடடிலே ஒரு மான்‌ அம்பு பட்டுக்‌ 
கிடந்து துடியாநினறது எனருல எய்தவன அறியுமிறே அதவா 
“ஒர மாது?” - அத்விதீயையாயிருபபாள்‌ ஒருத்தி எனறு சொல்லுங்‌ 
கோள்‌ என்கிறாள்‌. அத்விதீயையான மாது என்றபோதேயறியும்‌- 
ஸம்ஸாரிகளுக்கும்‌ கூட்டன றியே, முகதருககும்‌ கூட்டனறியே, முமு 
க்ஷாககளுக்கும்‌ கூட்டன்றியே “*பிறந்திட்டாள்‌”” எனனுமபடியிறே 
யிருப்பது. 


ஒருத்தி - ஸம்ஸார விபூகியிலுள்ளாள்‌ இவளொருத்தியுமிறே. 
ஸம்ஸாரிகள்‌ புறம்பே அன்யபரர்‌. நிதய ஸூரிகளுககு விச்லேஷ 
மிலலை. மற்றையாழ்வாாகள்‌ இவருககு அவயவமாயிருப்பர்‌கள்‌- 
வைகலபூங்கழிவாய்‌ எனனும்‌ திருவணவண்டுர்ப்பதிகத்திலும ஆழ 
வார்‌ தன்னை ஒருத்தி என்றே நிர்ததேசித்தாரிறே 


549 இ இயம்பிக்‌ காணே கலி. தி. நெ. 26 
௮ பவளவாயனைக்‌ கண்டு நம்‌, 9.7. 7 


விள--இயம்பிக காண - காணே”- நீயிவ்வளவும்‌ சொன்ன 
போதே அவன்‌ உன்னை ஸதகரிககும ஸத்காரமெலலாம்‌ காண 
வன்றோ புகுகிறாய்‌, “தாமத பரிரக்ஷிதா ்‌” எனபது ““ஏஷஸர்வஸ்‌ 


அனுபவம்‌ 245 


வபூதஸ்து பரிஷ்வங்க ”” என்று தழுவிக்‌ கொள்வதாகவனரறேோ புகு 
கிருன. காணே-நான்‌ காணப்‌ பெறாத வடிவையன்றோ நீ காணப்‌ 
புகுகிறாய்‌ என்றவுமாம்‌, 


பவளவாயனைக கண்டு-அந்நோக்கையும்‌ முறுவலையும்‌ காண்‌ 
கையாலே-உங்களுக்கு என்னிற்‌ காட்டில பேறு முற்பட்டிறேயிருக்‌ 
கிறது. 


இப்படி தூது சென்றாசிறப்புக கூறப்பட்டது 


58580 இ நாராய்‌ கலி. தி,நெ 27 
௮ தூயோமாய்‌ வந்தோம்‌ _ திருப்பாவை 16 


விள--நாராய்‌-நாராய என்ற போதை ஆர்த்தி இசையிலே 
மயிறே தோற்றுவது. 


தூயோமாய்‌ வந்தோம்‌:-- திருவடி திருவாழிமோதிரமும்‌ தன்‌ 
வடிவும்‌ காட்டாதே மிடற்றோசையைக்‌ காட்டி விச்வஸிப்பித்தாற்‌ 
போலே இவர்களும்‌ தங்களார்த்தத்வநியைக காட்டுகிறார்கள்‌ 


௦51 இ பைங்கானமீதெல்லாம்‌ உனதேயாக --தி நெ 87 
௮ பொன்னுலகாளீ3ரா --நம்‌. 6. 6. 1 


விள--பைங்கானம்‌-இது உபய விபூதிக்கும்‌ உபலக்ஷணம்‌ “பொன்‌ 
னுலகு ஆளீரோ புவனிமுழுதாளீரோ”” எனனக்‌ கடவதிறே அபி 
மதனைப்‌ பிரிந்து கடகரைத்‌ தேடித்‌ திரிகிற இவள, கடிப்பிப்பார்க்கு 
உபய விபூதியையும்‌ கொடுககிறாளிறே, அவனை நினைத்திருந்த 
கனம கலந்த போது தனனையும்‌ தனனுடைமையையும்‌ இவளுக்‌ 
காக்கா, பிரிந்த போது மாறுவானொரு புல்லியனோடன்றே இவள்‌ 
கலந்தது. தன அஸந்நிதியிலும்‌ இவள்‌ தான இப்படி உபய 
விபூதியையும்‌ இஷ்ட விநியோகாரஹமாககும படியிறே, அவன்‌ 
தன்னையும தனனுடைமையையும இவளுககாக்கி வைத்தபடி. 
சேர்பபாரிறே பக்ஷிகள்‌-அவர்கள்‌ தான ஆசராயர்கள்‌-அவர்களிறே 
கடகர்கள்‌, கடகஸமாச்ரயணமிறே ஆரும்‌ பதது ஸாரம்‌ 


ஆசார்யாதீநனிறே உபயவிபூதிமான. **தத்தே ரங்கீ நிஜமபி 
பதம்‌ தேசிகாதேச காங்க்ஷீ'” எனனாநின்‌ றதிறே. 
552 இ மீன்‌ கவர்ந்து உண்ணத்‌ தருவன்‌கலி தி.நெ, 27 
௮ நீச்சல்‌ பாலொடு மேவீரோ -௩ம்‌, 6, 8 2 


R246 அருளிச்செயல்‌ 


விள-மீன:-**யதந்ந; புருஷோ பவதி ததந்நா: தஸ்யதேவதா:'? 
என்கிறபடியே தனக்கு ஸித்தித்த அம்சத்தைக்‌ கொடுக்கலாவது 
அவனுககிறே-கடகர்ககு அவர்களுகந்தது தேடிககொடுககவேணும்‌ 
என்கை “காதல எனமகன புகலிடம்‌ காணேன்‌ கண்டு நீ தருவாய்‌ 
எனக்கு” எனறு அபேக்ஷித்த மாதவததோனுக்கு அவன புத்திரனை 
ஓதுவித்த தக்கணையாக கொடுத்தானிறே ஸ்ரீக்ருஷ்ணன 


நிச்சல பாலொடு மேவீரோ-**உணணும்‌ சோறு பருகுநீர்‌ 
தினனும்‌ வெறறிலையும எலலாம்‌ கண்ணன்‌”? என்றிருக்கக்கடவ 
இவள்‌, இவை உகப்பது தேடியிடுகிறாளிறே, இத்தால்‌ சொலலிற்‌ 
ரூயிற்று என எனனில, பகவத்‌ விஷயத்தில்‌ உபகாரகராயிருப 
பார்க்கு, *'உண்பதில ஒருகை பகுந்திட்டோமாகில்‌ செய்யலாவ 
துண்டோ” எனறு கைவாஙகுமதல்ல-அவாகள்‌ விரும்பினவையே 
தேடியிடவேனும்‌ எனனுமிடம சொலலிறறு, *““யதந்ந, புருஷோ 
பவதி?” எனனலாவது அவன்‌ பக்கல, 


இவவிஷயம்‌ கீழே (பககம்‌ 170, 171) உக்தம்‌. 


௦3 இ செங்கால மட நாராய்‌ _தி. நெ, 27 
இ தெனனிலங்கையரண்‌ சிதறி தி, நெ 28 
அ வைகல்‌ பூங்கழிவாய்‌ நம்‌. 6. 1 
அ மின்னிடை மடவார்கள்‌ -— ௩ம்‌, 6. 2 


விள-—நமமாழ்வாா “£வைகல பூங்கழிவாயிலே தூத பரேஷணம்‌ 
பண்ணி அனந்தரம்‌ அவன வந்து முகம காட்டக்‌ காணாமையாலே 
பரணய ரோஷம தலையெடுதது ஊடினாற்‌ போலே இவளும செங்‌ 
கால மடநாராய எனறு தூதுவிட்டுத்‌ தெனனிலங்கை எனறு ஊடு 
கிறாள்‌. தூதபரேஷணம்‌ பணணுமபடியான ஆறறாமைககவவருகே 
ஒரு தசா விசேஷமிறே ப்ரணயரோஷமாகிறது, நமமாழவாருடைய 
மின்னிடை பதிகமும, குலசேகரப பெருமாளுடைய ஏாமலாபபதிக 
கமும கலியனுடைய காதிறகடிப்புபபதிகமும ஊடல பாசுரஙகளா 
கும்‌ - அவவோபாதியிறே தெனனிலங்கை பாசுரம - “'ஹஊடுதல 
காமத்திற்கு இனபம்‌, அதறகு இன்பம கூடி முயஙகபபெநின?” 
என்றாரிறே திருக்குறள்முடிவில்‌ திருவள்ளுவநாயனா. 


௦௦4 இ இன்பமெய்த --கீலி, இ, நெ, 28 
அ மினனிடை..என்னுடைய பந்து நம, 6.2 1 


அனுபவம்‌ 247 


விள -- இனபமெயத-“க்ஷாம காலத்தில குடும்பியாயிருக்கு 
மவன குடுமபத்தினுடைய பசியும தன பசியும்‌ பொறுக்கமாட்டா 
மையாலே ஸகுடும்பமாய ஆறறிலே புககு முடியும?” என்னுமா 
போலே, என அவயவங்களோடே கூட முடியககடவேன முடியக 
கடவேன எனனுமததை “இனபமெயத” எனகிருள்‌--முடிகைதான 
பரமபத ஸததாநீயமாமபடியான ஆற்றாமையாஃல 


மினனிடை -- எனனுடைய பந்து - முடியபபராககிறாள எனறு 
சொல்லிறறு ஒனறுணடு-அது இபபதததிலே தோறறுகிறது. 
அவன்‌ ஸந்நிதியிலே **எனனது”' எனறு சொலலுகைக்கு மேற்படட 
முடிவில்லையிறே, ““த்வயக்ஷரஸது பவேத்‌ ம்ருத்யு *” இறே. 


555 இ அன்றாயர்‌ கலி. தி நெ 29 
அ முனியே --நம்‌ 10, 10 


விள -- அனறாயர்‌ - நமமாழவாரைப்‌ போலே ப்ரணய ரோஷம்‌ 
நிலைநிற்கிலிறே அவன வநது முகங்காட்டுவது, அது செய்யாதே 
நடுவே எளிமைபபட்டுப பழைய பரகருதியிலே விழுநதார்‌ விழுந்த 
விடத்திலும்‌ தரித்திருககலாவது அவன வந்து முகமகாட்டினாலிறே 
அதிலலாமையாலே நமமாழவாருககு முனியே நானமுகனிற்பிறந்த 
பர மபக்தி இவாககுப பிறந்து, தமமுடைய அநந்யகதிதவத்தையும்‌ 
ஸவதோஷ பூயஸதவததையும முனனிட்டு, *:ப்ரணயியான நீ 
எனக்கு முகம காட்டதொழிவதே”' என்று கூபபிடுகிறார்‌ 


நமமாழவார முனியே நானமுகனில பரத்வததையும அவதாரத்‌ 
தையும்‌ பற்றிக்‌ கூப்பிட்டா. இவாக்குப்‌ பராவஸ்த்தையும்‌ அவ 
தாரமாகையாலே அவதாரத்தையும அரசச்சாவதாரத்தையும்‌ பற்றிக 
கூபபிடுகிறா 


556 இ அலைகடலைக்‌ கடைந்தடைத்த இ, நெ 29 
௮ அது கடைந்து அடைத்து --நம்‌, 6, 1, 5 


௮ மலையதனால்‌ அணைகட்டி... அலைகடலைக்‌ கடைந்து 
குல 8. 6 


விள -- அலைகடலை - பிராடடிககு உதவினபடியையருளிச செய 
செயகிறார்‌. இவவிரண்டு அபதாநததிலும்‌, பிராடடியைலபிககைக 
காகக்‌ கடலைக கடைந்தது-அவளுடைய தனிமையைத்‌ தீரககைக 
காகக்‌ கடலையடைத்தது, அம்ருதப்ரதாநமும குடியிருப்புக்‌ கொடுக 


248 அருளிச்செயல்‌ 


கையும ஆநுஷங்கிகமிறே அவனுடைய திருவுளளத்தையடியொற்‌ 
நின ஆளவந்தார்‌ **யதர்த்தம்‌ அம்போதிரமந்தி அபந்தி ச”? என்றா 
ரிறே. 


“அது கடைந்து அடைத்து” எனற நமமாழவா£ ஸ்ரீ ஸூகதி 
யிறே இதற்கடி. ஸமுத்ரமதந பந்தநஙகளை மாற்றியநுபவித்தா 
ரிறே குலசேகரப்பெருமாள. 


557 இ அ௮டிகாயேன்‌ கலி. தி, நெ 29 
அதனில்‌ பெரிய என்னவா _௩ம்‌. 10, 10, 10 


விள அடிநாயேன்‌--அவனுடைய உத்காஷத்துககு அவதி 
யிலலாதாபலோலேயிறே எனனுடைய நிகர்ஷததுக்கு அவதி 
யிலலாதபடி, திறந்த வாசலெல்லாம்‌ நுழைந்து திரிகையும்‌, 
நுழைந்த வாசலெலலாம பரிபூதமாய்ப புறப்படுகையும்‌, உடைய 
வனே உகந்து தொடிலும ஸ்நாநம பண்ண வேண்டுமபடியான 
ஜனமத்திலே பிறநதவன்‌, ஸமபந்தமே ஹேதுவாக நீ முகம 
பாாத்தல ஒழிதல்‌ செயயுமதொழியப்‌ புறமபு கதியிலலாதவன்‌. 
ஆசரயண வேளையோடு போக வேளையோடு வாசியற ஆகிஞ்சனய 
மும ஸ்வதோஷக்யாபநமும்‌ காணும இவருக்குள்ளது-“*நாயேன 
வநதடைந்தேன'' எனறார்‌ ஆசரயண வேளையிலே-இங்கே ““அடி 
நாயேன்‌”? எனகிறார்‌ இதிறே இவா தமமை நினைத்திருந்தபடி. 
தமககுண்டான நனமைகளடஙகலும போகோபகரணமாக நினைத 
திருககுமவரிறே. 


நமமாழ்வார்‌ ““அதனிற்பெரிய என்னவா”? என்று தலைககட்டி 
னா. இவர்‌ ““அடிநாயேன”' என்று தலைககடடினா. அதுககு ஹேது 
எனனெனனில, அவர்க்கு விரக்தி நைஸர்ககிகமாகையாலே பரே 
மத்தை விளைக்கையாயிற்று க்ருதயம. ஆகையாலே ““அதனிற 
பெரிய என்னவா”' எனனும்படிக்கீடாகப்‌ பணணினான்‌. இவா 
“வெனறியே வேண்டி வீழபொருட கிரங்கி வேற்கணா கலவியே 
கருதி நினறவா நிலலா நெஞ்சினை ''யுடையராய்ப போருகையாலே 
இவரை “*அடிநாயேன'' எனனப்‌ பண்ணுகையாயிறறு க்ருதயம்‌, 
ஆகையாலே இவரை ““அடிநாயேன்‌ நினைந்திட்டேன்‌”' எனனப 
பண்ணினான்‌. 


58 இ மின்னுமாமழை தவழும்‌ மேகவண்ணா 
கலி. தி. நெ. 80. 
அ அரியை யயனை யரனை --நம்‌, 10, 10. 11 


அனுபவம்‌ 2409 


விள:--மினனுமாமழை-நம்மாழவார்‌ **அயனரனென உலகழித்‌ 
தமைத்துளனே'” எனறு ஜகதகாரணத்வதத்லே உபகரமிதது 
*அவாவறசசூழ்‌ அரியை அயனை அரனை” என்று ஜகத்காரணத 
வததோடே தலைககடடினார்‌-- 


இவர்‌ '£மணியுருவில்‌ பூதமைந்தாய்‌”? என்று வடிவிலே உபக்ர 
மித்து, “மின்னுமாமழை தவழும”எனறு வடிவோடே தலைககட்டினார்‌. 


இப்படியாயிற்று ஸ்ரீபராங்குச ஸ்ரீபரகாலர்களின்‌ நிலை. 


969 மானவைற்‌ பரகாலன்‌ கலி. தி. நெ. 90 
அ அவாவறச்‌ சூழ்க்தா ய - நம்‌, 10, 10, 10 


விள--மானவேல்‌-மங்கை வேந்தனாாார்‌. மானவேற்பரகாலனா 
னார்‌. பக்ஷிகள காலி ல விழுந்தவாககு அநிஷ்ட நிவருதத்யும இஷட 
பராபதியும ஏறபட்டபடி-திருமவகைககு நிரவாஹகரானா£ 
வேலெடுககவும க்ஷ்மரானா. கிஞசிதஃரிக்கவும்‌ பெறறருரெனகை, 
அததலையில பரிவாலேயெடுதத வேலி23ற. 


எம்பெருமானைக்‌ கண்ட போதே ““என்னவாவரறச்‌ சூழ்ந்தாயே” 
என்ன சகதரலலாமையாலும, கீழிற்பாடடுப போலே இபபாட்டில 
பலஹாநி தோறறியிராமையாலும, எமபெருமான திருமேனி 
வரஷாக வலாஹகம போலேயிருந்ததெனகையாலும, அயாவறும 
மராகளுககுத்‌ தனனை புஜிக்கக்‌ கொடுததுக கொணடிருககும்படியை 
சொல்லுகையாலும ,தாமே வேலெடுகக சகதராகையாலும, பரதி 
பக்ஷத்தை நிரஸிததபடியையருளிச செயகையாலும இபபடியுளள 
பேச்சுக்களெலலாவற்றாலும, தமமுடைய பலஹாநி போய தம 
முடைய வபேக்ஷிதம பெற்று த்ருப்தரானார்‌ எனனுமிடம இபபாட்‌ 
டிலே வ்யகதம “*“எனனவாவறச்‌ சூழ்ந்தாயே ”” எனறு ஸபஷட 
மாகக்‌ கூறவும சக்தியற்ற ஸுகுமாரரி3ற கலியன்‌. 


560 இ அருளாய்‌ --தி, நெ, 80 
அ அருளே கலி, 1, 8. 4 


விள அ அருளாய்‌ - “பாழியான ஆழியான்‌ அருளே” எனறு 
உபக்ரமித்து “அருளாய்‌” எனறு நிகமிததாரிற கலியன-திருமா 
லால்‌ அருளப்பட்ட சடகோபனைப போலே இவரும அவனருளே 


அனை 


250 அருளிச்செயல்‌ 


கொண்டு உஜ்ஜீவிக்குமவரிறே, “*அருளென்னும்‌ தண்டு” “அரு 
ளென்னும்‌ ஒளவாள்‌”” எனனக்கடவதிறே, முதலாய நலலானரு 
ளலலால பலலாரருளும்‌ பழதிறே. 


561 இ மேகவண்ணா --கலி தி, நெ. 80 
அ சிறந்த பொழில்‌ சூழ்குருகூர்ச்‌ சடகோபன்‌ 
தம்‌, 9, 4, 11 


விள  மேகவண்ணா - கீழிற்பாட்டிலே பரோக்ஷ நிர்தேசம 
பண்ணியிருக்க இஙக அபரோக்ஷி ததுச்‌ சொலலுகையால, வநது 
முகஙகாட்டினமை தோற்றுகிறது-அவனும ச்ரமஹரமான மேக 
ச்யாமமான வடிவைக்காட்ட இவரும்‌ நிவருதத தாபரானா எனறபடி, 
இதிற்‌ அவனுடைய ஆர்ததிஹரதவம்‌, 


சிறந்த - இவர்‌ குணாவிஷ்காரத்தாலே தரித்தவாறே திருநகரி 
யும்‌ தரிததபடி. விச்லேஷததில **அபிவருக்ஷ£ா பரிமலாநா ?' எனறும 
ஸமச்‌$லஷததில்‌ **அகால பலி நா வருக்ஷா £” எனறுமி3ற இருப்‌ 
பது. இபபடி ஆழ்வார்களுக்கு அவன ஆரததிஹரனானபடி 


தாபத்ரயாதுரை: ஸ ஏவ ஜிஞ்ஞாஸ்ய: இறே, 


அனுபவம்‌ 221 
சொற்றெடரொற்றுமை 
பெரிய திருமொழி 


562 இ இம௰த்தள்‌ கலி. 1. 2, 1 
௮ இமயம்‌ மேய கலி. இ, கு. தா. 2 

563 இ இளம்‌ பிடிக்கருள்‌ செய்யும்‌ கலி. 1. 2. 9 
அ பெருகுமதவேழம்‌ பூ. 7௦ 

564 இ முற்றமூற்று கலி. 1, 8 
௮ கண்கள்‌ சுழன்று கலி, 0. 4 


565 இ இருமி “கலி, 1, 8, 8 
௮ இருமி கலி. 6. 4. 8 


566 இ தானவன்‌ கலி, 1.4 1 
௮ தானவன்‌ கலி, 2.2.2 


567 இ வம்புலாம்‌ கூந்தல்‌ - கலி. 1. 6, 4 
௮ வம்புலாம்‌ கூந்தல்‌ கலி. 5, 4, ௦ 
568 இ இருந்தமிழ்‌நாற்புலவன்‌ கலி. 7, 7. 10 
அ இருந்தமிழ்நூல்‌ இவைமொழிந்து ௩ம்‌ 10. 6. 4 
569 இ நோற்றேன்பல்பிறவி கைலி, 1. 9.6 
அ மாறிமாறிப்‌ பலபிறப்பும்‌ பிறந்து நம்‌. 8, 6. 6 
570 இ கண்ணார்‌ கடல்‌ கலி. 1, 10 7 
அ கண்ணார்‌ கட ல்‌ கலி. 4. 7, 1 
571 இ அரக்கர்‌ கலி. 1. 10.2 
௮ அரக்கர்‌ -௩ம்‌, 7. 6. 6 
572 இ தூணாய்‌ கலி, 1. 10.5 
௮ அளந்தட்டதூணை பெரியாழ்வார்‌ ஃ 1.0, 9 
573 இ இருவேங்கடமாமலைமேய கோணாகணையான்‌ கலி 
1, 10, 9 
அ பைத்த பாம்பணையான்‌ திருவேங்கடம்‌ -௩ம 9.9.1 


252 
374 


ப 


578 


aS 


அருளிச்செயல்‌ 


இ கோணாஈணை பான்‌ --கலி, 1, 105 
௮ கோணாஃணையான பொ, 63 


இ என்னானை என்னப்பன்‌ கலி. 1. 10, 0 
அ எனனனை என்னப்பன்‌ - நம்‌. 8, 9. 1 


இ பொறங்கபோ தியும்‌ பிண்டியும்‌ கலி 2. 1.0. 

௮ புந்கியில்‌ சமணர்‌ புத்தர்‌ கலி, 9. 6, 0 

அ வெள்ளியார்‌ பிண்டியார்‌ போதியார்‌ கலி, 9.7.9 
௮ அறியார்‌ சமணர்‌ அநான்‌. இ. 6 


இ கோயில்‌ கொண்டதனொடும்‌ கலி, 2. 1.7 
௮ கோயில்‌ கொண்டானதனொடும்‌ நம்‌, 6. 6.5 


இ சேயன்‌ அணிபன்‌ சிறியன்‌ கலி, 2. 1. 6 
அ சேயன்‌ என்னும்‌ கலி, 5, 4, 9 

அ சேயன்‌ அணியன்‌ சிறியன்‌ --ஃநான்‌. இ. 71 
அ சேயனென்றும்‌ --இ, நெ, 8 


இ முனிவன்‌ கலி, 2, 8, 8 

அ முனியே ௩ம்‌. 10. 10. 1 

இ கோ ற்கையில்‌ கொண்டு தலி, 2 2. 1 

௮ கொலலாமாக்கோல்‌ நம்‌, 9. 2.9 

இ பெண்டிரும்‌ எய்தி நூலிழப்ப கலி, 2. 2, 6 
௮ அரக்யெர்‌ ஆகம்புல்லென கலி, 10, 9. 6 


இ ஈறையுூர்‌ ஃ.நின்மானிருந்தான்‌ கலி. 2.4. 1 
அ வேங்கடமும்‌... நின்றான்‌... பொ, 77 


இ பதிற்றைந்திரட்டி ...கலி. 2. 4, 4 
அ நூற்றுவரைமங்க, நர்‌, 7.2, 10 
௮ ஈரைம்பதின்மரதாள்சாய - நம்‌, 6. 5, 6 


இ பெண்ணா கலி, 2.5. 8 
௮ பெண்ணா? லி, 2. 6. 1 
அ அதிபதியாகி த, ப, 5 


அனுபவம்‌ 259 


585 இ அடியவர்கள்‌ தம்‌ அடியான்‌ கலி. 2. 6. 10 
அ அருள்‌ பெறுவார்‌ அடியார்‌ தம்‌ அடியனேன்‌ ௮ 
நம்‌. 10, 6. 1 
960 இ உன்‌ மனத்தால்‌ என்னினைத்நிருக்தாய்‌ -கலி 2.7 1 
௮ இவள்‌ திறத்து என்‌ சிநஇக்தாயே நம்‌, 7 2.4 
௮ நீயுகக்கும்‌ நலலவர்‌ ந. 10 3. 8 
587 இ துணை மழலை சாக்து கொண்டனிபாள்‌ கலி, 2 7.2 
௮ பூண்முலை மல்சாந்தணிபாள்‌ கலவி, 5.9. 9 
588 இ கண்துயில்‌ மறந்தாள்‌ கலி 2 7,5 
அ கண்துயில்‌ அறியாள்‌ நம்‌. 7.2. 1 
589 இ திரிபுரம்‌ மூன்று _ கலி. 2. 0. 1 
அ எங்கள்‌ எம்மிறை கலி, 9, 10. 1 
590 இ செந்தமிழ்பாடுவார்‌ --கலி 2.8 2 
அ இன்கவிபாடும்‌ பரமகவிகள்‌ நம்‌. 7, 9, 6 
591 இ வஞ்சமருங்குல்‌ --கலி, 2. 8. 9 
அ வஞ்சிமருங்குல்‌ --கலி, 7. 5. 8 
592 இ ஒன்றுபணித்த துண்டு கலி, &. 8. 9 (ஈம) 
அ ஒன்று உரையீர்‌ - ஈம்‌. 6. 6. (0 (ஈம:) 
593 இ காமருசீர்க்கவிகன்றி குன்றா இன்னிசையால்‌ 
சொன்ன செஞ்சொல்மாலை கலி 2, 8. 10 
அ காமருசீர்க்கலிகன் றி குன்றா இனனிசையால்‌ 
சொனன செஞ்சொல்மாலை கலி. 9. 2. 10 
594 இ உரந்தருமெல்லணை.ஃகடலுள்‌ வரந்தரும்‌ கலி, 
2.98 
௮ ஆழியான்‌ அத்தியூரான்‌ - பூ: 93 
595 இ இருமாமகள்‌ தன்னருளால்‌ உலூல்‌ தேர்மன்ன 
ராகி கலி, 2.9 10 


த எண்மர்‌... தருமாலைக்கைதொழுவர்‌ சென்று _- 
பொ. 82 


254 அருளிச்செயல்‌ 


596 இ வீயன்கலையெண்‌ தோளினாள்‌ விளங்கு கலி 
2. 10.6 
௮ கற்புடைய மடக்கன்னி காவல்பூண்ட - 
கலி. தி, நெ. ₹7 


597 இ கருந்தண்‌ மாகடல்‌ --கலி 8, 1, ! 
௮ உவர்ககும கருங்கடல்‌ நீருளளான --பே, 87 
௮ நீலக்கட லுள்‌ நெடுஙகாலம்‌ -பெரியாழ்வார்‌ 2.6 6 


598 இ ஆங்கு மாவலி வேள்வியில்‌ இரந்து சென்று --கலி. 
5. 1.6 

அ அங்கு மாவலி வேள்வியில்‌ இரந்து சென்று --சலி 
2.9.9 


599 இ தவம்‌ செய்ய வேண்டா கலி. 3 2. 1. 
௮ பொருப்பிடை...நிற்கவும்‌ நீர்‌ வேண்டா --பே, 76 


600 இ கவை நாஅரவு கலி. 8. 2. 4 
௮ கவையில்‌ மனத்து -நம்‌ பெ. தி 48 
அ கவையில்‌ மனமின்றி -௩ம்‌, 9. 6. 9 


601 இ கெளவைக்களிறு -- சலி. 8, 2. 7 (கெளவை) 
௮ கவ்வை எருவிட்டு “நம்‌, 5. 3 4 (கவ்வை) 


602 இ மூவாயிர நான்‌ மறையாளர்‌ கலி, 8 2.0 
௮ மனக்கொள்சீர்‌ மூவாயிரவர்‌ _௩ம்‌.8 4 6 


603 இ காரார்‌ புயற்கைக்கலிகன்‌ றி கலி 8, 2. 10 
௮ காரார்‌ புயற்கைக்‌ கலிகனறி கலி. 10. 5. 10 


604 இ நெடுங்கண்‌ குவளை காட்ட --கலி. 8 4. 5] 
அ கொங்கை கோங்கவைகாட்ட கலி. 4. 2. 0 
௮ பனிசேர்முட்லை பல்லரும்ப -கலி 0. 7. 2 
௮ நெலில்‌ குவளை கண்‌ காட்ட -கலி 7, ௦. 10 
அ முழுநீல மப ...மலரும்‌ - கலி. 7, 9.0 
௮ கொங்குமலி கருங்‌ தவளை கண்ணாக -கலி 8, 3. 8 
௮ உயர்‌ தாமரை... கண்ணுமேந்தும்‌ - நம்‌. 5, 9. 7 


அனுபவம்‌ 255 


605 இ பிற தங்குசடையானை வலத்தே வைத்து _8,4 9 

௮ அலர்‌ மகடகும்‌ அரற்கும்‌ கூறாக கலி, 8, 9. 8 

அ வலததனன திரிபுரம்‌ எரித்தவன நம்‌, 1, 8.9 

அ ஏறனைப்பூவனை நம்‌. 2, 2.8 

அ திருவுடடபுவானசுடர்‌ ௩ம்‌. 2. 5. 2 

அ புணரககும அயனாம்‌ ௩ம்‌, 2. 8, 38 

அ ஏருளும்‌ இறையோனும்‌ ம்‌. 4, 8. 1 

அ தாள தாமரையான தனதுந்தியான்‌ நம்‌. 9.8.10 
606 இ அருள்‌ மாரி கலி, 8, 4, 10 

அ அருள்மாரி -கலி, 6, 6. 10 


607 இ தென்னாலி கலி, 8, 6, 10 
தெனஞுலி கலி, 11.7.3 


கள்வனகொல்‌ _கலி, 8. 7 
நல்லதோர்‌ தாமரை _பெரியாழ்வார்‌ 8. 8 


608 


609 இ பகுவாய்ககழு தக்கிரங்காது _ கலி. 8. 8, 6 
சினத்த கழுதும்‌ _கலி 8, 6. 6 


கழுதை உதடாட்டம்‌ _ நம்‌. 4. 6, 7 


610 ஏழிசையும்‌ கேள்விகளும்‌ இயன்‌ ற _ கலி. 8, 9. 2 


ஏழிசையும கேள்விகளும்‌ இயன்ற --கலி. 3. 10, 2 


011 அண்டமும்‌ இவ்வலைகடலும _கலி, 8, 9, 8 


அண்டமும்‌ இவவலைகட லும்‌ _ கலி. 4. 1,5 
612 கலையிலங்கும்‌ அகலல்குல்‌ கலி, 2. 9, 4 
கலையிலங்கும்‌ அகலல்குல்‌ கலி. 4, 4, 2 


613 இ விளங்கனியையீளங்கன்று கொண்டு _கலி. 995 
௮ கன்று கொண்டு வீளங்கனி கலி, 9, 10. 7 


(த: இன இ: 99 ட ட இது! இட) ட 


614 இ ஐடாதவாளரியின்‌ கலி. 8, 10, 4 
௮ ஐடாதவாளரியின்‌ கலி. 4. 1,7 


615 இ கருதுமிடம்‌ பொருதுபுனல்‌ கலி, 38. 10. 7 
௮ கருதமிடம்‌ பொருதுபுனல்‌ --நம்‌. 10, 6. 8 


206 அருளிச்செயல்‌ 


616 இ அண்ணல்‌ சேவடிக்கழ்‌ அடைந்துயந்தவன - கலி 
4.2. 10 
௮ முகில்‌ வண்ணன்‌ அடியை அடைந்து அருள்‌ சூடி 
யுயந்தவன ௩ம்‌, 7 2. 11. 
617 இ திடவீசம்பெரி கலி. 4.3 3 
௮ இடவீசம்பெரி -௩ம்‌. 1, 1.7 


618 இ வெஞ்சினகளிறும்‌ வில்மலாடுமல்லும்‌ கலி. 4 3,7 
௮ விறபெருவிழவும்‌ கஞ்சனும்‌ மல்லும கலி பி 1 
619 இ மடந்தை தனையிடந்து புலி கலி. 4, 4. 6 
௮ மடந்தை தனையிடந்து புல்கி கலி, 7, 6, 4 


620 இ ஊழிதொறும்‌ ஊழி தொறும்‌ --கலி. 4, 4. 9 
௮ ஊழிதொறும்‌ ஊ.ழி3தொறும்‌ -இயற்சா ற்று 
621 இ செவியும்‌ மூக்கும்‌ வாளினால்‌ தடிந்த எந்தை கவி 
4.5.0 
௮ சூர்ப்பணகாவைச்செவியொடு மூக்கு -பெரியாழ்‌ 
வார்‌ 8. 9. 8 
௮ தங்கையை சூக்கும ...தடிந்த எம்‌ தாசரதி _ 
பெரியாழ்வார்‌ 4. 7, 1 
622 இ மாவும்‌ கலி. 4, 9. 6 
அ மாவாகி _நம்‌, 20. 9 
625 இ சங்கையும்‌ துணிவும்‌ பொய்யும்‌ மெய்யும்‌ --கலி. 
4.5.5 
அ பாவமும்‌ அறமும்‌ --கலி, 4. 5. 9 
௮ நல்குரவும்‌ செலவும்‌ நரகும்‌ சுவர்கமும்‌ _ ௩ம்‌. 6. 81 
624 இ தம்பி கலி, 4, 6, 3 
௮ அவன்‌ தம்பி குல, 10, 7 
625 இ வேங்கடம்மேய விளக்கே அகலி., 4. 7, 5 
i: 


௮ இருமூழிக்‌ களத்து விளக்கே _ கலி. 7. 1. 6 


அனுபவம்‌ 257 


626 இ ஆஆஅடியானிவன்‌ _ கலி 4, 7.9 
௮ அ௮அஅ௮அடியானிவன்‌ --நம்‌, 9, 6. 7 


627 இ கவளயானை _ கலி. 4, 6. 1 
அ கவளயானை --கலி. 10, 8. 6 


628 இ ஞாலமுற்றுமுண்டு --கலி 4. 8 6, 
௮ ஞாலமுறறுமுண்டு பெரியாழ்வார்‌. 8 7. 11 


629 இ சிந்தை தன்னுள்‌ கலி 4, 9, 2 
சதை தனனுள்‌ --௪லி. 4, 9, 9 


630 மணணியின்‌ தெனபால்‌ --கலி, 4 10, 1 


மண்ணித்தென்‌ கரைமேல்‌ கலி, 4, 1.1 


631 விடிபகல்‌ இரவென்றறிவரிதாய - கலி, 4, 10, 8 


பகர்‌ அல்லைப்‌ பகல்‌ செய்‌ _ நம்‌, 6. 10.9 


632 பண்டுமுன்‌ ஏனமாகி கலி, 4, 10, 10 


பண்டேனமாய்‌ கலி 7,4. 6 


633 இ புள்ளு பிள்ளைக்‌ கிரைதேடும்‌ --கலி, ௦. 1. 8 
புள்ளு பிளளைக்‌ கிரைதேடி கலி, 7. 5. 4 


இரைதேர்‌ வணசிறு குருகே --நம்‌, 1, 4 5 


634 கற்பார்‌ புரிசை கலி ௦. 1 4 


கற்போர்‌ புரிசை -கலி தி ௭. கூ. 40 


035 வண்டிசைபாட கலி, 9. 1. 6 
வண்டிசைபாடும்‌ கலி, 2. 10.4 
வரிவண்டிசைபாட கலி. 7,5. 9 


வரிவண்டிசைபாட கலி, 9, 6. 9 


பரிமுகமாய்‌ கலி. 5. 3. 2 
பரிமுகமாய்‌ --கலி, 7. 6 8 


636 


வையமுண்டாலிலைமேவும்‌ கலி. 5, 4, 2 
அலமா மரத்‌ தினிலைமேல்‌ அமலன்‌, 9 
அஃ 


637 


டி ட து இடது இ.) ட 6689 69 ட ௩ ட 


2௦6 அருளிச்செயல்‌ 


638 இ அரக்கன்‌ நகர்‌ பாழ்பட ...இடம்‌ கலி, 5 4, 4 
அ செருவிலேயரக்கர்கோனைச்செற்ற ...கோயில 
திருமாலை 11 


௦39 இ எம்பெருமான்‌ திருவரங்கமெங்கே என்றும்‌ கலி, 
2.0 5 

௮ எம்பெருமான்‌ திருவரங்கமெங்கே என்னும்‌ --கலி 

இ, நெ, 11 

௮ எம்பெருமான்‌ திருவரங்கமெங்கே என்றும --கலி. 

இ. நெ, 16 

அ எம்பெருமான்‌ திருவரங்கமென்னும கலி, 5, 5. 6 


640 இ இப்பெண்‌ பெற்றேன்‌ கலி. 5. 5, 7 
௮ பெண்ணைப்பெற்றேன்‌ - கலி. தி. நெ, 12 
641 இ சந்தோகன்‌ பெளழியன்‌ --கலி, 5 5, 9 
அ சந்தோகா பெளழியா கலி 7, 7, 2 
642 இ ஆமருவி நிரைமேய்த்து அணியரங்கததம்மான்‌ 
கலி 5.6 10 
௮ ஆமருவி நிரைமேய்த்த... அணியமுஈதார்‌... அம்மான்‌ 
தி. நெ. 26 
643 இ வானவர்க்கும்‌ முனிவர்க்கும்‌ நல்‌ சலி, 5.? 3 
௮ வானவர்க்கும்‌ முனிவர்க்கும்‌ நல்கி --கலி, 11, 4, 0 


644 இ அறிதுயில்‌ -கலி 5. ? 6 
௮ அறிதுயில்‌ --இருவாசிரியம்‌ ] 
௮ அறிதுயில்‌ இ, ௭, கூ, 44 


645 இ மாழைமான்‌ மடநோக்கி கலி. 5 8.1 
௮ மாழைமான மடநோக்கி கலி, 10, 2. 7 


௦40 இ நின்‌ சரணெனச்சரணாய கலி. 5, 8 4 
௮ நின்‌ சரணெனச்சரணாய்‌ கலி, 5, 8 6 


647 இ பாடல்‌ பத்திவை பாடுமின்‌ தொண்டீர்‌-கலி.5.8 10 
௮ பாடல்‌ பத்திவை பாடு மின்‌ தொண்டீர்‌-கலி 7.8.10 


ழி 


648 இ உகந்த சக்கரச்‌ செல்வன்‌ --கலி, 5 9. 5 
௮ உகந்த சக்கரச்‌ செல்வன்‌ - ௩ம்‌. 7. 6. 11 


649 இ கண்ணியார்‌ குறுங்கயிற்றால்‌ --கலி, 5. 9, 7 
௮ கண்ணிக்‌ குறுங்‌ கயிற்றால்‌ கலி. 11 5 5 


௦50 இ நைவளம்‌ நவிற்று -கலி 5. 10 2 
அ நைவளம்‌ ஒன்றாராயா --கலி தி, நெ, 22 
அ நுடங்கு கேள்வியிசை --நம்‌, 8 4 6 


651 இ வெம்பியெரி கானகம்‌ --கலி, 5, 10. 6 
அ வெயில்‌ வறுத்த வெம்பால்மேல்‌--பெரியதிருமடல்‌ 
50 


52 இ அமுல்‌ வரும்‌ பெண்ணமுது கலி. 6.1 2 
அ சீதக்கடலுள்ளமுது -பெரியாத்்வார்‌. 1.2. 1 


653 இ அருளென்னும்‌ ஒள்வாளுருவி --கலி 6.2.4 
௮ அருளென்னும்‌ தண்டாலடித்து-நம்‌ பெ. தரு, 26 
௮ அருளென்னும்‌ ஒள்வாளுருவி --இரா. நூ. 93 
654 இ முனனாணடவ?3ர மாண்டார்‌ என்று வந்தார்‌ கலி. 
6 2.5 
அ வாழ்ந்தார்‌ துஞ்சினார்‌ என்பதோர்‌ சொல கலி, 
9.7.5 


655 இ தென்னாடன்‌ குட கொங்கன்‌ சோ ழன்‌-—கலி, 6 6.6 
௮ கொலலி காவலன்‌ கூடல்‌ நாயகன்‌ கோழிக்கோன்‌ 
குல, &, 10 


656 இ ஓட்டந்து கலி 6. 9. 3 
௮ ஐட்டந்து --கலி, 10, 4. 8 
௮ தட்டநது--கலி, 10. 4. 0 
௮ ஐட்டரா வந்து --நாச்‌, இ. 4, 2 


657 இ மெய்ம்மை சொல்லில்‌ --கலி, 6, 6. 10 
அ மெய்ம்மை சொல்லில கலி. 7, 10. 10 


260 அருளிச்செயல்‌ 


658 இ ஆர்க்க கலி, 6, 7. 4 
௮ ஆர்க்க கலி. 2 10. 6 


659 இ வாசநீர்‌ கலி. 6. 7. 9. 
௮ இலங்கழுது நீர்‌ கலி, 1.5 6 


660 இ தாளால்‌ அளந்த பெருமானை - தருவேங்கடத்தானை 
கலி 6 6,1 
௮ தாள்‌ பரபபி மண்‌ தாவிய ஈசனை -௩ம்‌, 3, 8, 11 


661 இ பெடையடர்த்த--இணையடியே -கலி 6,9 
௮ உலகமுண்டபெருவாயா-- உனபாதம்‌ -௩ம்‌. 6. 10 


662 இ கிடந்த நம்பிஈறையூர்‌ நெடுமாலை-கலி. 6.10 10 
௮ பொன்னிவர்‌ மேனி--நாகைய ழகயாரை-கலி. 9.2.10 
663 இ கறவாமடநாகு தனகன்று உனளினாற்போல்‌--கலி 
fede 

௮ தாய்‌ நினைந்த கன்றே போல கலி, 7. 8. 8 


664 இ போகலொட்டேன்‌ கலி, 7-2-0, 6, ௦ 
௮ உன்னை நான்‌ பிடித்தேன்‌ நம. 2 6. 1 
௮ போகலொட்டேன்‌ பெரியாழ்வார்‌, 5, 3,2 


665 இ என்னெஞ்சத்தள்ளிருநது கலி. 7.2 7 
௮ என்னெஞ்சத்துள்ளிருந்து ஈம்‌, 10. 6. 4 
666 இ அரஙகமாளி என்னாளி --கலி. 7, 9. 4 
௮ எனனையாளி அரங்கத்து --நான்‌, தி. 50 


667 இ யாழ்‌ நரம்பில்‌ பெற்றபாலை கலி 7, 8 7 
௮ பண்ணில்‌ நின்றதோர்‌ பான்மை கலி. 7. 10. 9 
அ யாழ்பயில்‌ நூல்‌ ஈரம்பின்‌ முதிர்சுவை -௩ம்‌ 887 
668 இ அரக்கன்‌ ஈகர்‌ பாழ்பட-மணிககுன றினை-போற்றி 
--தலி, 7. 8 9 


௮ இலங்கை பாழாளாகப்‌ படை பொருதானுககுப்‌ 
பலலாண்டு தி, ப, 8 


அனுபவம்‌ 281 


669 இ தொண்டர்கட்கவன்‌ சொன்ன சொன்மாலை --கலி, 
7. 8. 10 
௮ தொண்டர்க்கமுதுண்ணச்‌ சொல்மாலை_௩ம்‌, 9.4.9 


670 இ தாள்‌ தொழுவார்‌ காண்மின என்‌ தலைமேலாரே 


கலி. 7. 4, 1 
௮ நினைவார்‌ என்றன்‌ தலைமிசை மன்னுவாரே 
திகு, தா. 7 


671 இ கண்சோர கலி 7. 4 (பாகவதவைபவம்‌) 
௮ நண்ணாத கலி 2 6 (பாகவதவைபவம்‌) 
672 இ காதொடு கொடிகூக்கன்றுடறுத்த கைத்தலத்தா 
கலி. 7, 4, 8 
அ அரக்கியை மூக்£ர்ந்தாயை --நம்‌. 2. 8, 6 
௮ கொல்லையரக்கியை மூக்கரிந்திட்ட குமரனார்‌ 
நாச்‌, இ 10, 4 
௮ சூர்ப்பணகாவைச்‌ செவியொடுமூக்கு அவள்‌ 
ஆர்ககவரிந்தான்‌ பெரியாழ்வார்‌. 8. 9. 6 


673 இ வீண்ணவரில்‌ பொலிகின்றாரே _கலி 7.4 3 
௮ விண்ணுளாரிலும்‌ சீரியரே - ௩ம்‌. தி. வி, 79 


674 இ போதோடு புனல்‌ தூவும்‌ புணணியரே --கலி 
748 


௮ சூட்டுகன்மாலைகள நீராட்டி கம்‌. தி. வி. 81 


675 இ பேராளன்‌ பேரோதும்‌ பெரியோர்‌ குலி, 4, 4 
௮ பேராளன்‌ பேரோதும்‌ பெண்‌ --கலி தி. நெ, 80 


676 இ தேராளும்‌ வாளரக்கன்‌ --கலி. 7 4. 4 
அ தேராளும்‌ வாளரக்கன தி. நெ ௨0 


677 இ வாமான்‌ --கலி. 7. 4. 10 
அ வாம்பரி --கலி, 5. 3. 4 


262 அருளிச்செயல்‌ 


678 இ ஓலிமாலைகொண்டு ... பொன்னடி௰மேல்‌ சூட்டுமின்‌ 
கலி. 7. 4, 10 

௮ இப்பத்தால்‌ அடிகுட்டலாகும்‌ அந்தாமமே - நம்‌, 

2 4. 11 


670 இ தந்தை காலில்‌ பெருவிலங்கு தாளவிழ கலி, 
7.5.1 
௮ தந்தை கால்‌ வீலங்கற --கலி, 6. 5. 1 


680 இ பகலும்‌ இரவும்‌ தானேயாய்‌ _ கலி. 7, 5.5 
௮ சுடராய்‌ இருளாய்‌ _௩ம்‌. 6, 8. 3 


681 இ பஞ்சியன்ன மெல்லடி கலி. 7. ௦. 6 
௮ பஞ்சியல்‌ மெல்லடி கலி, 9. 4, 4 


6 


பஞசியல மெல்லடி. கலி, 8. 7. 


வரிவண்டிசைபாட, அன்னம்‌ பெடையோடுட 
னாடும்‌ _ கலி. 7.5. 9 
மதுரமா வண்டுபாட மாமயிலாடு அமலன்‌ 4 


682 


வரன்‌ 
வலக்கையாழி இடக்கைச்சங்கம்‌ நம்‌, 6 4,9 
செங்கமலத்‌ தயனனையார்‌ தென்னமுந்தை _— கலி. 

(od 


செங்கமல த்தயனனையமறையோர்‌ காமிச்சராம 
விண்ணகரம்‌ கலி, 8 4, 10 


அ 
இ 
௮ 
683 இ சங்கமிடத்தானை தழலாழி வலத்தானை _கலி, 
௮ 
684 இ 
ப்‌ 


அவின்‌ நறுகெய்யமர்ந்துண்ண . கலி, 7. 6. 4 
அநெய்‌ உண்டி தி.ச வி 40 


685 


செஞ்சொல்‌ நானமறையோர்‌ தெனனமுந்தை— 
கலி. 7. 6. 5 


இ 
ஸ்‌ 
686 இ 
௮ செஞ்சொல நான்மறையோர்‌ நாஙகை_-கலி, 4 8,7 
இ 
௮ 
அ 


நரனே நாராயணன்‌ _-கலி, 7.7, 4 
நரநாரணனாய்‌ _— கலி. 10 6. 1 
நாராயணா நரனே _நாச்‌, த, & 1 


087 


அனுபவம்‌ 263 


686 இ நினனலாலிலேன்‌ காண கலி, 7.7. 4 
௮ நின்னலாலி லன்‌ காண - ம்‌, 2. 8. 7 


009 இ பரனே பவித்திரனே கலி, 7. 7. 5 
அ பரனே பவித்திரனே --நம்‌. 2, 38.7 


690 இ தீவாய்‌ நாகணை கலி, ?, 7.9 
௮ தமுகத்து நாகணை -ராச்‌. தி 11, 7 


691 இ செஙகமலத்திருமகளும்‌ புவியும்‌... அடிவருட கலி 
7.8 1 
௮ வடிவிணையில்லா மலர்மகள்‌ மறறை நிலமகள்‌ 
பிடிக்கும்‌ மெல்லடி --நம்‌ 9, 2 10 
692 இ பகலவன்‌ மீதியங்காத கலி. 7. 8. 7 
௮ இருசுடர்‌ மீதினிலியங்கா --கலி, இ. ௭. கூ 


693 இ பந்தணைந்த மென்‌ விரலாள்‌ -கலி 7.8 7 
௮ பந்தணைந்த மென்‌ விரலாள்‌ --கலி. 2. 2. 4 


694 இ சிறுபுலியூர்‌... உள்ளும்‌, எனதுள்ள தீதுளும்‌ - கலி. 
ர்க 

௮ இருக்கடித்தானமும்‌ என்னுடைச்‌ சிந்தையும்‌ 
நம்‌. 6. 6. 8 
695 இ சிறுநோன்பியர்‌ செஞ்சோ ற்றொடு கஞ்சி மருவி -- 
கலி. 7.9.2 

௮ சமண்‌ செய்து சோறு தண்‌ தயிரினால்‌ திரளை 

மிடற்றிடை --கலி, &3 7 


696 இ ஈரகத்திடை நணுகாவகை நாளும்‌ எந்தாய்‌ --கலி, 
7.9.3 
௮ நரகத்தழுந்தாவகை நாளும்‌ எந்தாய்‌ கலி 11 9.9 


697 இ மலைமங்கை தன்‌ பங்கனை பங்கில்‌ வைத்‌ துகநதான்‌ 
கலி. 7. 10 3 


௮ பாவை இடப்பால்‌ கொண்டான்‌ பங்கத்தாய -- 
கலி. தி. நெ. 9 


264 அருளிச்செயல்‌ 


698 இ வடமாமலையுச்சியை _கலி. 7. 10. 3 
௮ இருவேங்கடத்தாயன்‌ ௩ம்‌. 5, 8 9 
699 இ மூவரில்‌ முன்னிய விருத்தனை --கலி, 7. 10, 7 
௮ தேவர்கட்கெல்லாம்‌ விருததா - நம்‌, 9.4 6 
700 இ கண்ணபுரத்தம்மானைக்‌ கண்டாள்‌ கொலோ _ 
கலி 6. 1, 7, 
௮ தண்ணம்‌ என்னிளமான்‌ புகுமூர்‌ திருகோளூரே 
நம்‌, 6, 7. 1 
701 இ கண்டவர்‌ தம்‌ மனம்‌ வழங்கும்‌ _கலி 6. 1.9 
௮ கண்டவர்‌ தம்‌ மனம்‌ வழங்கும்‌ குல. 6, 2 
702 இ கண்டாள்‌ என்று கலி. 6 1. 10 
௮ அவர்‌ புலம்பிய புலம்பலை கலி. 6, 5. 10 


703 இ வடவரை...கணபுரம்‌ கலி, 6 2. 6 
அ வேங்கடம்‌ கணணபுர நகர்‌ --நாச்‌. இ, 4, 2 


704 இ கணபுரம்‌ தொழும்‌ --கலி, 8, 2. 9 
௮ தொலைவில்வி மங்கலம தொழும்‌ நம்‌, 6, 5. 1 
705 இ முன்ளெயிறேய்நீதில --கலி 6 &, 9 
அ வாயிற்‌ பலலும்‌ எழுந்தில --பெரியாழ்வார்‌ 8, 7. 8 
௮ முலையோ மூழுமுற்றும போந்தில -தி. வி, 60 
706 இ நீர்மலிவையத்து நீடு நிற்பார்களே --கலி 8. 2. 10 
௮ நீடுலகத்துப்‌ பிறவாரே நம்‌. 6 5, 11 
707 இ வேத முதல்வன்‌ விளங்கு புரிநூலன்‌- கலி, 8. 4, & 
௮ வேதனை வெண்புரிநூலனை தி. வி, 79 
708 இ ஊரும்‌ துஞ்சிற்று,..கலி. 8. 5 2 
௮ சுழனறிலங்கு வெங்கதிரோன்‌ . மறைந்தான்‌அகலி 
9.4 6 
அ ஊரெலலாம்‌ துஞ்சி...௩ம்‌, 5, 4, 1 


709 இ புலம்பிய புலம்பல கலி. 6. 5, 10 
அ புலம்பிய புலம்பல்‌ --குல, 8. 11 


அனுபவம்‌ 265 


710 இ பிலததுப்புக்கொளிப்ப கலி, 6, 6, 2 
அ பிலம்புக்கொளிப்ப நம்‌. 7, 6, 6 


711 இ தெனனிலங்கை செந்தீயுண்ண கலி, 6. 6, 6 
௮ தென்னிலங்கைமுன்மலங்கச்‌ செந்தீயொல்கி - 
தி.நெ 80 
௮ திழற்றத தென்னிலங்கையூட்டினான்‌ - ௩ம்‌, 2 24 
௮ இலங்கைககர்‌...சுடுவித்தானை குல. 10, 6 


712 இ தசக்ரீவற்களேயோற்கு அரசை அருளி --கலி, 
6.6 7 
௮ கருத்துடைத்தம்பிக்கு கலி. 4, 6. 8 
௮ அவன்‌ தம்பிக்கு அரசு மீந்து குல, 10, 7 


713 இ விடையும்‌ மதகரியும்‌...மடி வித்து கலி. 0. 6. 6 
அ தேனுகனும்‌ களிறும்‌ புள்ளும்‌ உடன்‌ மடிய -- 
நாச்‌. தி, 14, 9 


714 இ வியமுடை விடையினம்‌ --கலி, 9. 7. (சந்தம்‌) 
௮ உயர்வற உயர்நலம்‌ --நம்‌. 7, 1. (சநீதம்‌) 


715 இ அக்காரக்கனி கலி, 6. 9. 4 
அ அக்காரக்கனி ௩ம்‌. 2. 9, 8 
௮ கன்னல்‌ கனி நம்‌. 8, 6. 7 
௮ தேனிடைக்‌ கரும்பினின்‌ சாற்றை கலி. இ. கு.௦ 


716 இ மெள்ளத்துயின்ற கலி. 0. 10, 7 
அ பையத்துயின்ற --திருப்பாவை 2 


717 இ பெருந்திசை யடங்கிட நிமிர்ந்தோன்‌அகலி.9 1 5 
௮ பெருந்திசை யடங்கிட நிமிர்ந்தோன்‌--கலி, 9, 1, 6 
718 இ ஓன்பதோடொன்றும்‌ வல்லவர்‌ அகலி. 9, 1. 10 
அ ஓன்பகதோடொன்றும்‌ கலி. 4, 8. 10 
௮ ஒன்பதோடெொன்றும்‌ வல்லவர்‌ பெரியாழ்வார்‌ 
4, 6, 10 


அஃ 


266 அருளிச்செயல 


719 இ மஞ்சுயர்‌ பொன்மலை மேலெழுநதமாமுகில்‌ _ஃலி. 
92 6 
௮ பொனமலையின மீமிசைக்‌ கார்முகல --நம்‌, 9, 2 6 


720 இ இன்னிசையால சொன்ன செஞ்சொல்மாலை கலி. 
9 2.10 

௮ இன்னிசையால்‌ சொன்ன செஞ்சொல்‌ மாலை கலி, 

2. 8. 10 


721 இ அருள்‌ தந்தவா நமககு கலி 9, 4. 4 
௮ அருள்‌ தந்தவா நமக்கு கலி. 9, 4, 6 
அ அருள்‌ தந்தவா நமக்கு கலி, 9. 4, 9 


722 இ என்னலமைமந்தும்‌ முன்கொண்டு போன-கலி,9,6. 1 
௮ என்னலனும்‌ --கலி, இ, நெ, 25 
௮ நலங்கொள்‌ நாதன்‌ நம்‌. 1. 6. 6 
அ எனனலங்கொள சுடரை அம்‌, 8, 9. 8 


723 இ என்னை உய்ததிடுமின்‌ _ கலி. 9. 5, 1 
௮ என்னை உயத்திடுமின்‌ -- நாச்‌. இ. 12 1 
௮ ஒருப்படுத்திடுமீன்‌ பெரியாழ்வார்‌ 8, 7. 10 


724 இ இவளும்‌ ஐர்‌ பெண்‌ கொடியென்‌ றிரங்கார்‌ கலி, 
9 5. 1. 
௮ ஐர்‌ பெண்‌ கொடியை வதை செய்தார்‌-நாச்‌.தஇி, 6 9 


725 இ என்‌ கொங்கை மூத்திடுகன்றன -கலி,9 5 9 
அ என்‌ முலையும்‌. முன்னிருந்து மூக்கின்று -பெரிய 
திருமடல்‌. 91 


726 இ என்‌ கொங்கை ,,, வாளா கலி, 9. 5. 9 
௮ என்‌ முலையும்‌ வாளா எனக்கே பொறையாகி _ 
பெரிய திருமடல்‌. 91 


727 இ கூத்தர்‌ இமையவர்‌ கோன்‌ கலி, 9. 5. 9 
௮ இனவாயர்‌ தலைவன்‌ - இனத்தேவர்‌ தலைவன்‌ -- 
நம்‌, 2, 6, 6, 


அனுபவம்‌ 26? 


728 இ அவரொருவர்‌ கலி, 9. 6. 1 
௮ இவனொருவன்‌ கலி. 9, 5. 8 
அ இருவர்‌ அவர்‌ நம்‌, 2. 6. 1 


729 இ நாண்‌ மலர்‌ கொண்டு லி. 9. 6, 8 
௮ நாண்‌ மலர்‌ கொண்டு பெரியாழ்வார்‌. 5. 1. 6 


730 இ கெள்ளியார்‌ கைதொழும்‌ தேவனார்‌ கலி, 9.7.9 
அ கெள்ளியார்‌ பலர்‌ கைதொழும்‌ தேவனார்‌ அநாச்‌. 


த, 4-1 


731 இ இண்டையும புனலும்‌ கொண்டு --கலி. 9. 6, 2 
இண்டையாயின கொண்டு கலி. 2 1. 8 


732 மலர்க்‌ குறிஞ்சியின்‌ நறுந்தேன்‌ --கலி, 


8, 2 
மலர்க்‌ குறிஞ்சியின்‌ ஈறுந்தேன்‌ _ கலி, 9, 8. 4 


பிரசம்‌ ஈன்ற _கலி தி. கு. 6 
734 இ புதமிகு விசும்பு கலி. 9. 6, 6. (முற்‌ குறைத்தல்‌) 
புதம்‌... பொன்களே சிதற கலி. 9. 10. 1] 
(முற்‌ குறைத்தல்‌) 
மன றலர்‌ பொழிலநந்த புரஈகர்‌ நம்‌. 10, 2. 4] 
(கடைக்‌ குறைத்தல) 
குநதா நம்‌, 2, 6. 1 (இடைக்‌ குறைத்தல்‌) 
உரவிடை -௩ம்‌, 1, 8, 1 ( 2; ) 
சங்கதைவாள்‌ நம்‌, 8. 8. 1 (கடைக்‌ குறைத்தல்‌) 
வாலி தன தனக்கு தி, ௪. வி. 61 ( ர ) 


டட 
இ 
அ 
733 இ பிரசம்‌ வந்திழிதர _ கலி. 9. 6, 2 
௮ 
இ 
ஆ] 


ட 


735 இ பொன்னி சூழரங்கம --கலி, 9. 9. 2 
பொன்னி சூழரங்கம்‌ _தி, ௪. வி. 55 


௮ பொன்னி சூழரங்கம --தி. ௪, வி. 118 


¢® ட ட டீ 6 


2808 அருளிச்செயல்‌ 


736 இ புள்ளினைவாய்‌ பிளந்து _கலி 9 9,7 
அ புள்ளினைவாய்‌ பிளந்து கலி. 10. 5. 7 
௮ புள்ளினைவாய்‌ பிளந்திட்டாய்‌-பெரியாழ்வார்‌ & 7.5 
௮ புள்ளினைவாய்‌ பிளந்தான்‌ _-காச்‌., த, 1.2 
அ புள்ளினைவாய்‌ பிளந்தாய்‌ _நம்‌. 5, 7. 9 


737 இ மாடக்கொடி மதிள்சூம்‌ --கலி. 9 9, 10 
அ மாடக்கொடி மதிள்‌ ஈம்‌ 6 8 4 


738 இ வெள்ளியான்‌ கரியான்‌ --கலி. 9, 10, 8 
அ சேயனென்னும்‌ திரேதைக்‌ கண .௨கலி. தி நெ 8 


739 இ முததினை மணியை மணி மாணிக்க வித்தினை _ 
கலி 10. 1.8 

௮ மணியே முத்தமே என்றன மாணிக்கமே _ நம. 
இ, வி. 64 


740 இ வெங்கதிரோன்‌ தன்‌ சிறுவா கலி, 10. 2. 9 
௮ வெங்கதிரோன்‌ சிறுவா கலி, 10. 5 6 


741 இ சோத்த நம்பீ கலி, 10. 8. 1 
௮ சோத்தென கலி. 9,௦ 9 
௮ சோத்தென கலி, 10, 5.5 
௮ சோத்தம்பிரான்‌ -- கலி, 10.7 8 
அ சோத்தம்பிரான்‌ _பெரியாழ்வார்‌ 2 8. 4 
௮ சோததமபிரான்‌ பெரியாழ்வார்‌ 2 8 5 


742 இ என்‌ அம்மம்‌ சேமமூண்ணாயே --கலி, 10 4 1 
அ அம்மமுண்ணத்துயிலெழாயே --பெரீயாமவார்‌. 
2.2.1 
௮ உனக்கஞ்சுவன அம்மமதரவே --பெரியாழ்வார்‌. 
0 அவி 


743 இ ஒக்கலை மேலிருந்து - பெரியாழ்வார்‌ 10,4 4 
௮ ஓக்கலை மேலிருந்து பெரியாழ்வார்‌ 1.4 4 
அ ஓக்கலையானே _௩ம்‌. 1 9, 4 


அனுபவம்‌ 269 


744 இ விகிர்தா _ கலி. 10. 4, 5 
௮ விகிர்தமாதர்‌ _ கலி. 8, 4. 5 


745 இ கடைவெண்ணெய்‌ _கலி. 10. 6. 1 
அ கடைவெண்ணெய்‌ _௩ம்‌, 1, 38. 1 


746 இ தாம்‌ மோர்‌ உருட்டி _கலி 10, 5, 8 
அ மோரார்‌ குடமுருட்டி கலி. ௪ தி, மடல்‌ 


747 இ அடியேன முலை நெருடும்‌ -கலி 10 5. 7 
௮ ஒரு முலையை நெருடிக்கொண்டு_ பெரியா ழ்வார்‌. 
20,0 


746 இ நமன்தமர்‌ என்தமரை வினவப்பெறுவார்‌ அலர்‌ 
_ கலி. 10. 6,5 
௮ நமன்‌... இறந்தகுற்றம்‌ எண்ணவல்லனே _ 
இ ௪, வி. 116 
கூற்றின்‌ தமர்களும்‌ குறுககில்லார்‌ _ ௩ம்‌, 10. 2. 1 
நமன்‌ தமரால ஆராயப்பட்டறியார்‌ -பொ. 55 


௮ 
அ 
இ வயிற்றை நிறைப்பான கலி. 10, 6. 10 
அ வயிறு பிள்ளை பரமன்று _ கலி 10 7.3 
இ 
அ] 


தானும்‌ ஐர்‌ கன்னியும்‌ கமையகத்துத்தயிர்‌ கடை 
கின்றான்‌ _ கலி. 10. 7. 1 

கிறையகத்துத்தயிர்‌ கடையக்கண்டு ஒல்லை நானும்‌ 
கடைவன்‌ குல. 6. 2 


751 இ மேலையகதது கலி. 10. 7. 2 
௮ மேலையகதது பெரியாழ்வார்‌ 2 9, 5 


752 இ பொய்ந்நம்பி_கலி. 10, 7. 4 
அ ஆமிபபெருமானார்‌..ஈம்‌, 2. 1, 6 


753 இ இலைக்குழலூதி _ கலி, 10. 7. 6 
௮ இலத்தடத்தகுழலூதுி கலி, 6. 6. 7 


270 
754 


755 


756 


757 


756 


759 


760 


761 


762 


763 


அருளிச்செயல்‌ 


இ வயிறடித்து கலி, 10. 7. 14 
அ வயிறடித்து சிறிய திருமடல்‌ 


இ உன்னைப்பெற்ற வயிறுடையேன்‌.-கலி. 10 7. 13 
௮ இவனைப்‌ பெற்ற வயிறுடையாள்‌ பெரியாழ்வார்‌ 
—2.2. 6 


இ மருள்கொடுபாடி கலி. 10. 8. 3 
௮ நைவளம்‌ ஒன்றாராயா _தி, நெ, 42 


இ தக்கார்‌ பலர்‌ தேவிமார்‌ _ கலி. 10. 6, 8 
௮ அழகியார்‌...தகுவார்‌ பலர்‌ நம்‌, 6, 2. 6 


இ அங்கோர்‌ ஆய்ச்சி எல்லிப்‌ பொழு தூடி - கலி, 
10.8 10 
அ ஆயச்சிமார்கள்‌ எல்லிப பொழுதினில்‌ ஏமத்தூடி 
_குல 6 10 


இ பழமொழியால்‌ பணிந்துரைத்த கலி, 10 9, 10 
அ மூமை உப்பறியா கென்னும்‌ மூதுரை 4 
பெரியாழ்வார்‌ 8. 7. 4 


இ திருத்தாய செம்போத்தே கலி. 10. 10, 1 
அ குயிலே பவளவாயன்‌ வரக்கூவாய்‌ -நாச்‌ தி. 5.1 


இ மாவாயகீண்ட கலி, 10 10, 8 
அ மாவாய்‌ பீளந்தானை அதிருப்பாவை 6 


இ குடகீ்தைக இடந்தமால்‌ _ கலி. 10, 10. 6 
சார்ங்கமுடைய அடிகள்‌ - கலி, 10, 10, 9 
தொண்டீர்‌ பாடுமினோ கலி, 10, 10, 10 

௮ குழ்புனல்‌ குடந்தையே தொழுது கலி. 1, 1.7 


இ இன்னாரென்ற நியேன்‌ _கலி. 10, 10, 9 
௮ மைப்படிமேனி _ நம்‌, தி. வி, 94 


அனுபவம்‌ 271 


764 இ வென்ற வில்லியார்‌ வீரமே தலி 11. 1. ] 
அ வென்ற விலலியார்‌ வீரமே_-கலி,. 11.1 6 


765 இ அங்கோராளரியாய்‌ --கலி,. 11, 1. 5 
அ அங்கோராளரியாய கலி, 1, ?. ] 


766 இ கோழியும்‌ நானும்‌ _ கலி, 11.2. 6 
௮ தோழியும்‌ நானும்‌ _ நாச்‌. இ. 8, 1 


767 இ தோழியும்‌ நானும்‌ கலி. 1], 2. 6 
அ ஆயும்‌ அமருலகும்‌ _௩ம்‌. 2, 1. 1 


768 இ காமன்‌ தனக்கு முறையல்லேன்‌ கலி, 11.2.7 
௮ காமற்கு என்‌ கடவேன்‌ _கலி. 10, 10, 7 


769 இ மன்றில்‌ மலிபுகழ்‌ _ கலி. 11. 2, 10 
௮ மன்றில்‌ புகழ்‌ கலி, 11. 6. 10 


770 இ செம்முகத்தகளிறு கலி. 11. 4. 10 
௮ செம்முகத்தகளிறு _ ௩ம்‌. 8. 10. 6 


771 இ மானமருமென்னோக்கிவைம தவி கலி, 11.5. 1 
௮ மானமருமென்னோக்கிவைதேக பெரியாழ்வார்‌ 
3, 10.5 


772 இ எண்ணாதமானிடத்தை கலி. 11, 6. 7 
௮ எண்ணாதேயிருப்பாரை _ கலி. &. 6 1 


773 இ தேவரையும்‌ அசுரரையும்‌ திசைகளையும்‌ 
குலி. 11. 6, 10 
அ தேவரையும்‌ அசுரரையும்‌ திசைகளையும்‌- குல. 8. 10 


774 இ ஆலும்‌ சொல்லுவன்‌ --கலி. 11 6. 1 
௮ அகிலும்‌ செப்புவன்‌ _ கலி. 11. 8, 2 
௮ அஒலும்‌ சொல்லுவன்‌ _— ௩ம்‌, 38. 9, 1 


278 அருளிச்செயல்‌ 
775 இ மக்கள தோற்றக்குழி தோற்றுவீப்பாய்‌ கொல்‌ 
_ கலி, 11.6 1 
௮ மக்கள்‌ தோறறக்குழி தோறறுவிப்பாய்‌ கொல்‌ 
_ கலி, 11. 6, 2 
776 இ ஆற்றங்கரை வாழ்மரம்‌ போல அஞ்சுகின்றேன்‌ 
_கலி 11. 6.1 
௮ நலிவான்‌ இன்னம்‌ எண்ணுகின்றாய்‌ --நம்‌. 7. 1. 1 


இருக்குறுந்தாண்டகம்‌ 


777 இ கேட்கயானுற்ற துண்டு தி. கு. தா. 4 
௮ சோலைசூழ்‌ குன்றெடுத்தாய்‌ சொல்லு. பொ. 69 


778 இ அரும்பெறலன்பு --தி. கு. தா 9 
௮ அரும்பெறலடிகள்‌ _ ௩ம்‌. 1.3 1 


779 இ செம்மையைக்‌ கருமைதன்னை _தி. கு. தா. 7 
௮ முன்னை வண்ணம பாலின்‌ வண்ணம்‌ _கலி. 496 


780 இ இருவினை இ, கு தா. 8 
௮ இருவுக்கும்‌ தருவாகிய கலி, 7. 7. 1 


781 இ எரிநினறுண்ணும கொள்ளி மேலெறும்பு போல 


திகு. தா. 9 
௮ இருபாடெரி கொள்ளியினுள்‌ எறும்பேபோல்‌ 
அமுலி, 11, 6, 4 


782 இ தெள்ளியீர்‌ தேவர்க்கெல்லாம்‌ தேவர்‌ தி. கு, 9 
அ தெள்ளியீர்‌ தேவர்க்கும்‌ தேவர்‌ _—கலி, 6, 2. 1 


783 இ மருதிற நடநது...இ, கு, தா. 16 
அ மருதிற நடந்து கலி. 4, 3. 3 


அனுபவம்‌ 278 


784 இ சொற்களென்னும்‌ தூயமாமாலை கொண்டு 
சூட்டுவன —தி. கு. தா. 16 
அ இப்பத்தால அடி குட்டலாகும்‌ அந்தாமமே ஈம்‌. 
2.4.11 
௮ நறிய நன்மலர்‌ நாடி நன்‌ குருகூர்ச்சடகோபன்‌-- 
நம்‌, 9. 5. 11 


785 இ பிண்டியார்‌ மண்டை --தி, கு, தா 19 
௮ சந்தார்‌ தலை கொண்டு கலி. 1. 5. 6 
௮ முடையடர்த்த சரமேந்தி கலி, 6, 9. 1 


திருநெடுந்தாண்டகம்‌ 


786 இ புனலுருவாய்‌ அன லுருவில்‌ த. நெ. 1 
௮ கனலுருவா புனலுருவா --கலி 7, 9.9 


ஓருருவம்‌ பொன்னுருவம்‌ ஓன்று செஈதீ....இ. கெ. 2 
அரி அயன்‌ அரன்‌ என்னுமிவரை -_௩ம்‌. 1,3 6 


767 


7609 அந்தரததில்‌ தேவர்‌ தி, நெ 4 


அந்தரத்தில வாழும வானோர்‌ _-கலி, 2 2.9 


789 இ ஒண்மிதியில்‌ .. ஒருகால்‌ தி, நெ, 59 

ஓரடி வைத்து கலி. 11. 3. 6 

பாயோரடி வைத்து நம, 6. 9. 6 

கழல்தலம்‌ ஒன்றே தி, வி. 96 

மாமுதலடிப்‌ போது ஒன்று திருவாசிரியம்‌ 5 
நின்றதோர்‌ பாதம _ பூ, 61 


790 இ பாவை பேணாள --தி, நெ, 11 


பாவை பேணாள்‌ --கலி. 85. 5. 9 


ஒலை ஒடி6 டி ஒலு டூ) 


791 இ துணைமுலை தி, நெ. 18 
௮ துணைமுலை _ ௩ம்‌. 10, 8. 7 


அஃ 


214 அருளிச்செயல்‌ 


792 இ அப்பால்‌ முதலாய்‌ நின்ற ஆரமுதை அரங்கம்‌ 
மேய -_தி,நெ 14 


௮ அண்டர்கோன்‌ அணியரங்கன்‌ - அமலன்‌ _10 


793 இ குறுங்குடியுள்‌ இ, நெ, 14 
அ ஆழியுள்‌ _திருபபாவை 4 


794 இ கணபுரத்து...வடதிருவேங்கடம்‌ _தி. நெ, 16 
௮ காட்டில்‌ வேங்கடம்‌ கண்ணபுர௩கர்‌ _நாச்‌.தி, 4,2 


795 இ துணைமுலைமேல்‌ துளி சோரச்‌ சோர்கின்றாளே 
இ, நெ, 16 

௮ துணைமுலைமேல்‌ துளி சோரச்‌ சோர்கின்றாளே 
௮இ, நெ, 18 


796 இ கண்ணீர்‌ அரும்ப--தி நெ 17 
அ மழைக்கண்‌ தளும்ப நம்‌, 4, 4, 10 


797 இ பாரையுண்டு _ தி. நெ, 80 
அ பாரினையுண்டு கலி, 4. 10. 5 


798 இ கைவளையும்‌ மேகலையும்‌ _ தி, நெ. 22 
அ சுடர்‌ வளையும்‌ கலையும்‌ _ நம்‌. 9, 7. 7 


799 இ புள்ளூரும்‌ கள்வா _தி.நெ, 28 
அ புளளோரும்‌ கள்வர்‌ _நம்‌ தி. வி.2 2 


00 இ மாலுக்கு தி. நெ, 27 
அ மாலுக்கு _ றம்‌, 6. 6. / 
௮ மாலாய்ப்‌ பிறந்த நம்பி _நாச்‌ தி. 14 3 


801 இ நின்றானை -_டெந்தமாலை --இ. நெ. 29 
அ மாமலை நின்றான்‌ _ அரங்கத்‌ தரவினணையான்‌ 
_ அமலன்‌. 8 


திருமங்கையாழ்வார்‌ 


பம ம 


வருச்சிகே க்ருத்திகா ஜாதம்‌ சதுஷ்சவி சிகாமணிம்‌ | 
ஷட்‌ ப்ரபந்த க்ருதம்‌ சார்ங்க மூர்த்தம்‌ கலிஹமாச்ரயே 
பரகாலஹரிம்வந்தே ஹரிபாத குஹாசயம்‌ 

உ£மத்த ப்ரதிகலேப கும்ப ஸம்பேத வீப்ரமம்‌ 

நாத ப்ரஸப ஸந்த்ரஸ்த சைவ சாக்யாதி தர்த்விபம்‌ 
பரகால ம்ருகேந்த்ரம்‌ த்வாம்‌ ப்ரபத்யேச்யுத வந்திறம்‌ 


கங்கையில புனிதமாய்‌ காவிரி நதி பல கால்களாகப்‌ பரந்து 
பொன்‌ கொழிக்கும்‌ பெருமை கொண்ட சோழ மண்டலத்திலே 
திருமங்கையென்னும நாட்டிலே திருவாலி திருநகரி எனற திவ்ய 
தேசத்திற்கு மிக அருகிலுள்ள திருககுறையலூரிலே நானகாம்‌ 
வருணத்தில கள்ளர்‌ குடியிலே நள வருடத்தில கார்த்திகையில 
காாத்திகை நாள்‌ வியாழக்கிழமை திநம?சார்ங்கம்‌ என்னும்‌ விஷ்ணு 
தநுஸ்ஸின அம்சமாக?அவதரித்தவர்‌$திருமஙகையாழ்வா£ 


இவர்‌ எம்பெருமானிடமிருந்தே திருமந்த்ரோபதேசம பெற்ற 
தாலும அவனுடைய திவ்ய மங்கள விகரஹத்தை ஸேவித்தமை 
யாலும்‌ அவனுடைய திருவடியில்‌ உள்ள கணையாழியைக்‌ கழற்றும 
போது அவனுடைய தேனே மலரும்‌ திருப்பாதத்‌ தாமரையிலே 
வாய்‌ வைதததாலும்‌ கலியன்‌ அஜஞான இருள்‌ ஒழிந்து மயர்வற்ற 
மதிநலம உடையவராகி எம்பெருமானைப்‌ பரிபூர்ணமாக அநு 
பவித்து, அவவநுபவம்‌ வழிந்து வெளிபபட்ட திவ்ய ப்ரபந்தஙகளைப்‌ 
பாட வல்லரானார்‌ வாடினேன்‌ வாடி தொடங்கி தம்மை உய்விதத 
திருவெட்டெழுத்தின்‌ பெருமையை “நான கண்டு கொண்டேன 
நாராயணாவென்னும்‌ நாமம”” என்று ஒருகால்‌ சொன்னாற போலே 
ஒன்பதின்‌ கால கூறியநுபவித்தருளினா . திருவெட்டெழுத்தில 
உயிர்ப்பதம்‌ நாராயண நாமம்‌, பகவானுடைய ஸ்வாமிதவ 
ஸெளலப்யங்களுக்கு வாசகம்‌ அந்த நாமம. ஸவாமித்வ ஸெளலப்‌ 
யங்களுக்கு ப்ரகாசகம்‌ அர்ச்சாவதாரம்‌. அாசசாவதாரமாக பகவான 
உகந்து எழுந்தருளியுளள திவ்ய தேசங்களில்‌ திருப்பிரிதி தொடக்க 
மாகப்‌ பலவற்றை மங்களாசாஸநம்‌ செய்து உலகை வாழ்விததருளி 
னார்‌ கலியன. 


276 அருளிச்செயல்‌ 


வாள்‌ வலியால மந்திரம்‌ கொண்டவர்‌ கலியன்‌. 
தென்னரங்கத்தைப்‌ பொன்னரங்கமாக ஆக்கியவர்‌ கலியன்‌, 


மாறன பணித்த தமிழ மறைக்கு ஆறங்கங்கூற அவதரித்தவர்‌ 
கலியன்‌, 


திருக்குருகூர்‌ நம்பியான ஆழ்வாரைத்‌ திருவரங்கம்‌ பெரிய 


கோயிலுக்கு எழுந்தருள்வித்து திருவாய்மொழித்‌ திருநாட்களை 
நடப்பித்தவா திருமங்கையாழ்வார்‌. 


இதுவோ திருவரசு இதுவோ மணஙகொல்லை 
இதுவோ எழிலாலி என்னுமூர்‌--இதுவோதான 
வெட்டும்‌ கலியன்‌ வெருட்டி நெடுமாலை 
எட்டெழுத்தும்‌ கொண்ட விடம்‌ 


வேலணைத்த மார்பும்‌ விளங்கு திருவெட்டெழுத்தை 
மாலுரைக்கத்தாழ்த்த வலச்செவியும்‌--காலணைத்த 
தணடையும்‌ வீரக்கழலும்‌ தார்ககலியன்‌ வாண்முகமும 
கண்டு களிக்கும்‌ எனகண்‌. 


(மணவாள மாமுனிகள்‌) 


திருமஙகையாழ்வாரருளிச்‌ செய்த திவ்ய ப்ரபந்தங்கள்‌ ஆறு 
பெரிய திருமொழி ஆயிரத்தெண்பத்து நான்கும்‌, திருககுறுந்‌ 
தாண்டகம இருபதும்‌, திருவெழு கூற்றிருக்கையும, சிறிய திரு 
மடலும, பெரிய திருமடலும்‌, திருநெடுந்தாண்டகம்‌ முப்பதும ஆன 
பாசுரங்களாகும்‌. 


இவரால மங்களா சாஸநம செய்யப்பட்ட திவ்ய தேசஙகள்‌ 
86 51 திவ்ய தேசங்கள்‌ பெரிய திருமொழியில்‌ பதிகம்‌ பாடப்‌ 
பெற்றவை. 238 திவ்ய தேசங்கள்‌ பெரிய திருமொழியில்‌ தனிப்‌ 
பாடல மட்டும்‌ பெற்றவை. 12 திவய தேசங்கள்‌ பெரிய திருமொழி 
யிற்‌ பிரிதான இவருடைய ப்ரபந்தங்களில தனிப்பாடல்‌ பெற்றவை, 


பேதை நெஞ்சே! இன்றைப்‌ பெருமையறிந்திலையோ 
ஏது பெருமை இன்றைக்கெனனெனனில்‌--ஒதுகின்றேன்‌ 
வாய்த்த புகழ்‌ மங்கையாகோன மாநிலத்தில்‌ வந்துதித்த 
கார்த்திகையில்‌ கார்த்திகை நாள்‌ காண்‌ 


(உபதேச ரத்தினமாலை) 


அனுபவம்‌ 277 


மாறன்‌ பணித்த தமிழ மறைக்கு மங்கையர்‌ கோன்‌ 
ஆறங்கம்‌ கூறவவதரித்த--வீறுடைய 
கார்த்திகையில்‌ கார்த்திகைநாள்‌ இன்றென்று காதலிப்பார்‌ 
வாய்த்த மலர்‌ தாள்கள்‌ நெஞ்சே வாழ்த்து. 
(உபதேச ரத்தினமாலை) 


கண்ணமங்கை நினருனை கலைபரவும தனியானையைத 
தண்டமிழ்‌ செய்த நீலன்‌ 
(இராமாநுச நூற்றந்தாதி) 

கலிமிக்க செந்நெல்‌ கழனிக்குறையல்‌ கலைப்பெருமான்‌ 
(இராமாநுச நூற்றந்தாதி) 


கலயாமி கலித்வம்ஸம்‌ கவிம்‌ லோகதிவாகரம்‌ 
யஸ்ய கோபி* ப்ரகாசாபி ஆவித்யம்‌ நிஹதம்‌ தம: 
( திருக்கோட்டியூர்‌ நம்பி) 


வாழி பரகாலன்‌ வாழி கலிகன்றி 
வாழி குறையலூர்‌ வாழ்வேந்தன்‌--வாழியரோ 
மாயோனை வாள்வலியால மந்திரஙகொன்‌ மங்கையர்கோன்‌ 
தூயோன்‌ சுடர்‌ மானவேல 
(எம்பெருமானா) 


நெஞ்சுககிருள்‌ கடிதீபம்‌ அடங்கா நெடுமபி றவி 

நஞ்சுக்கு நல்லவமுதம தமிழ நன்னூல்‌ துறைகள்‌ 

அஞ்சுக்கிலக்கியம ஆரண சாரம பரசமயப்‌ 

பஞ்சுக்கு அனவினபொறி பரகாலன்‌ பனுவல்களே 
(ஆழ்வான) 


கலியன்‌ வடிவழகு 


அணைத்த வேலும தொழுத கையும அழுந்திய திருநாமமும்‌ 
ஒமென்ற வாயும்‌ உயர்ந்த மூக்கும்‌ குளிர்ந்த முகமும்‌ பரந்தவிழியும்‌ 
இருண்ட குழலும சுருணட வளையமும்‌ வடிந்த காதும அலாந்த 
காது காப்பும்‌ தாழ்ந்த செவியும்‌ சரிந்த கழுத்தும அகனற மார்பும்‌ 
திரண்ட தோளும்‌ நெளிந்த முதுகும்‌ குவிந்த இடையும்‌ அல்லிக 
கயிறும்‌ அழுந்திய சீராவும்‌' தூக்கிய கருங்கோவையும்‌ தொங்கலும்‌ 
தனிமாலையும்‌ சாத்தின திருத்தண்டையும்‌ சதிரான வீரக்கழலும்‌ 
குந்தியிட்ட கணைக்காலும்‌ குளிர வைத்த திருவடி மலரும்‌ வாய்த்த 
மணங்கொலலையும்‌ வயலாலி மணவாளன்‌ வாடினேன வாடி 


218 அருளிச்செயல்‌ 


வாழ்விததருளிய நீலககலிகனறி மருவலர்தம்‌ உடல்துணிய வாள்‌ 
வீசும்‌ பரகாலன மங்கை மன்னனான வடிவே. 
(எமபெருமானார்‌]) 


உறைகழித்த வாளையொத்த விழிமடந்தை மாதர்மேல்‌ 
உருகவைத்த மனமொழித்து உலகளந்த நம்பிமேல்‌ 
குறையைவைத்து மடலெடுத்த குறையலாளி திருமணங்‌ 
சொலலைதனனில்‌ வழிபறித்த குற்றமற்ற செங்கையான 
மறையுரைதத மந்திரத்தை மாலுரைக்க அவனமுனே 
மடியொதுக்கி மன மடக்கி வாய்புதைத்து ஒன்னலார்‌ 
கறைகுளீத்த வேலணைத்து நின்றவிந்த நில்மைஎன 
கண்ணைவிட்டகன்றிடாது கலியன ஆணை ஆணையே. 


(மணவாள மாமுனிகள்‌] 


ஆலிநாடடரசான கலியன தெய்வங்களுக்கரசான பகவா 
னிடத்து மந்த்ரஙகளுக்கரசான திருவெடடெழுத்தைப்‌ பறித்த 
விடமே அரசமரததடி 


ஜித பாஹயஜிநாதி மணி ப்ரதிமா 
அபி வைதிகயந்நிவ ரஙகபுரே 
மணிமண்டப வப்ரகணாந்‌ விததே 
பரகாலகவி ப்ரணமேமஹி தாந்‌ 


வாழித்‌ திருநாமங்கள்‌ 


பெரியாழ்வார்‌ வாழித்‌ திருநாமம்‌ 
ஆனியில்‌ ஸவாதி 


நல்லதிருப்பல்லாண்டு நானமூனறோன்‌ வாழியே 
நானூறறறுபத்தொன்றும நமக்குரைத்தான வாழியே 
சொல்லரிய வானிதனில்‌ சோதி வந்தான்‌ வாழியே 

தொடை சூடிக்‌ கொடுத்தவள்‌ தம்‌ தொழும்‌ தமபபன்‌ வாழியே 
செல்வநம்பி தனனைப்போல சிறப்புற்றான்‌ வாழியே 

செனறு கிழியறுத்து மாலதெயவமெனறான வாழியே 
வில்லிபுத்தூர்‌ நகரத்தை விளக்கினான வாழியே 

வேதியர்கோன்‌ பட்டாபிரான மேதிநியில்‌ வாழியே, 


அனுபவம 279 


ஆண்டாள்‌ வாழித்‌ திருநாமம்‌ 
திருவாடிப்‌ பூரம 


திருவாடிப்‌ பூரத்தில செகததுதித்தாள்‌ வாழியே 
திருப்பாவை முபபதும செப்பினாள்‌ வாழியே 
பெரியாழ்வாா பெறறெடுத்த பெண்பிள்ளை வாழியே 
பெருமபூதூர்‌ மாமுனிககுப்‌ பினனானாள்‌ வாழியே 
ஒருநூற்று நாற்பதது மூன்றுரைத்தாள வாழியே 
உயா அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள வாழியே 
மருவாரும்‌ திருமல்லி வளநாடி வாழியே 

வண்புதுவை நகர்க்கோதை மலர்ப்பதங்கள்‌ வாழியே, 


குலசேகரப்‌ பெருமாள்‌ வாழித்‌ திருநாமம்‌ 


மாசிப்‌ புநாபூசம்‌ 


அஞ்சன மாமலைப்‌ பிறவி ஆதரித்தோன வாழியே 
அணியரங்கர்‌ மணத்தூணை அடைந்துய்ந்தோன்‌ வாழியே 
வஞ்சி நகரந்தனனில்‌ வாழவந்தோன்‌ வாழியே 
மாசிதனில்‌ புனாபூசம்‌ வந்துதித்தான வாழியே 
அஞசலெனக்‌ குடபபாம்பில அஙகையிட்டான்‌ வாழியே 
அநவரதம ராமகாதை அருளுமவன வாழியே 

செஞசொல மொழி நூற்றஞ்சும்‌ செப்பினான்‌ வாழியே 
சேரலர்கோன்‌ செங்கமலத்‌ திருவடிகள்‌ வாழியே. 


திருமழிசைப்பிரான்‌ வாழித்‌ திருநாமம்‌ 


தையில்‌ மகம 


அனபுடன அந்தாதி தொணணுற்று ஆறுரைததான்‌ வாழியே 

அழகாரும்‌ திருமழிசை அமர்ந்த பிரான வாழியே 

இனபமிகு தையில மகததிங்குதிததான வாழியே 

எழிறசந்த விருத்தம்‌ நூறறிருபதீந்தான்‌ வாழியே 

முன்புகத்தில்‌ வந்துதித்த முனிவனா வாழியே 

முழுபபெருக்கில பொன்னியெதிா மிதந்த சொலலோன 
வாழியே 

நம்புவியில தாலா யிரததெழு தூ றறான வாழியே 

நங்கள்‌ பத்திஸாரன்‌ இருநறபதங்கள வாழியே, 


260 அருளிச்செயல்‌ 


தொண்டரடிப்பொடியாழ்வார்‌ வாழித்திருநாதம்‌ 


மாரா கழியில்‌ கேட்டை 


மணடங்குடியதனை வாழவித்தான வாழியே 

மார்கழியில கேட்டைதனில வநதுதித்தான வாழியே 
தெண்திரைசூழ்‌ அரங்கரையே தெய்வமென்றான வாழியே 
திருமாலை ஒன்பததஞ்சும செப்பினான்‌ வாழியே 

பண்டு திருப்பளளியெழுச்சிப்‌ பததுரைத்தான வாழியே 
பாவையர்கள்‌ கலவிதனனைப பழிதத செலவன்‌ வாழியே 
தொண்டு செய்து துளவததால்‌ துலங்கினான்‌ வாழியே 
தொண்டரடிப்‌ பொடியாழ்வரா துணைப்பதங்கள்‌ வாழியே, 


திருப்பாணாழ்வார்‌ வாழித்திருநாமம்‌ 
காரத்திகையில ரோஹிணி 


உம்பர்‌ தொழும்‌ மெய்‌ ஞானத்து உறையூரான வாழியே 
உரோஹிணிநாள்‌ கராத்திகையில உதித்த வள்ளல்‌ வாழியே 
வம்பவிழ்தாா முநிதோளில வந்தபிரான வாழியே 
மலர்க்கண்ணில்‌ வேறொன்றும்‌ வையாதான்‌ வாழியே 
அம்புவியில மதிளரஙகர்‌ அகம்‌ புகுந்தான்‌ வாழியே 
அமலனாதிபிரான்‌ பததும்‌ அருளினான வாழியே 
செம்பதுமையருள்‌ கூறும்‌ செல்வனா வாழியே 

கிருப்பாணன்‌ பொற்பதங்கள்‌ ஜகதலத்தில வாழியே 


மதுரகவியாழ்வார்‌ வாழித்‌ திருநாமம்‌ 
சித்திரையில்‌ சிததிரை 


சிததிரையில சித்திரைநாள சிறககவந்தோன வாழியே 
திருக்கோஞோ அவதரிதத செலவனா வாழியே 
உத்தரகங்கா தீரதது உயர்தவத்தோன வாழியே 
ஒளிகதிரோன தெறகுதிகக உகந்து வந்தோன வாழியே 
பத்தியொடு பதினொனறும பாடினான வாழியே 
பராங்குசனே பரனெனறு பறறினான்‌ வாழியே 
மததிமமாம்‌ பதபபொருளை வாழ்வித்தான்‌ வாழியே 
மதுரகவி திருவடிகள்‌ வாழிவாழி வாழியே, 


அனுபவம்‌ 2ல்‌ ( 
திருமங்கையமழ்வார்‌ வாழித்‌ திருநாமம்‌ 
காத்திகையில காததிகை 


கலந்த திருககாததிகையில காததிகை வந்தோன வாழியே 
காசினியில குறையலூர்‌ காவலோன வாழியே 

நலந்திகழ ஆயிரததெணபதது நாலுரைததான்‌ வாழியே 
நாலைந்தும்‌ ஆறைந்தும நமககுரைததான வாழியே 
இலங்கெழு கூறறிருககை இருமடலீந்தான்‌ வாழியே 
இம்மூனறில பாட்டிருநூறறிருபத்து ஏழிசைத்தான வாழியே 
வலந்திகழும குமுதவலலி மணவாளன வாழியே 
வாட்கலியன்‌ பரகாலன மஙகையர்கோன்‌ வாழியே 


அய்யன்‌ அருள்மாரி கலை ஆயந்துரைத்தான வாழியே 
அந்துகிலும்‌ சீராவும்‌ அணியும அனர வாழியே 
மையிலகு வேலணைத்த வண்மைமிக வாழியே 
மாறாமல்‌ அஞ்சலிசெய மலர்ககரஙகள்‌ வாழியே 
செய்ய கலனுடனலங்கல சோமாரபும்‌ வாழியே 
திணபுயமும பணிலமாந்த திருககழுததும்‌ வாழியே 
மையல செய்யும்‌ முகமுறுவல மலாக்கணகள்‌ வாழியே 
மனனு முடித்தொபபாரம வலயமுடன்‌ வாழியே 


STAG TFAATATIATITATA என? | 
விளா Wag fra என பு 
ஆழவார்‌ எமபெருமானார்‌ ஜீயர்‌ திருவடிகளே சரணம்‌, 


இரண்டாமாயிரம முறறிறறு. 


௩ 


ஸ்ரீ 
ஸ்ரீமதே ராமாநுஜாய நம 


எ TARTETA ராரனான TATA எ | 
விளா என்‌ ஏஎ ரசோக ப 
என்‌ எராளாசரச என THATS | 

ஏ என எரா ௭௭௭8௩ எளி ப 


ஏற்‌ சாணான்‌ கோ சோணாடு 

௭௭ ஈக க ANT | 
ஏஏ ௭7௭௭ சோள வேள்‌ 

qa எண ராகக்‌ எனா | 


ஊ(ஈ afar 
(௭ எக ATERTITAT | 
௭௭௭9௭ 
ஏ எண Ala என ப 
அடியாாகள்‌ வாழ அரஙகநகா வாழ 
சடகோபனதண தமிழநூல்‌ வாழ-— கடல சூழந்த 


மனனுலகம வாழ மணவாளமாமுனியே 


இனனுமொரு நூறறாணடிரும. 


1 


